திருவொற்றி யூ ரான் 


ஒசாகா 


கிருஷ்ண எசுர்வேதம் 

தைத்திரீய சங்கிதை 


. 


ஆறங்காண்டம் ஒன்பதாம்பகுதி 
( வே . மொ . பெ . கா . வெளியீடு , நெ . 5 


G 


ருஷ்ண எசுர்வேதம் 


தைத்திரீ 


சங்கிதை 


சோம யாகப் பிராமணம் 


சாயணபாடியக் கருத்து பொழிப்புரையுடன் கூடியது 

ஒன்பதாம் பகுதி 


உயர் திரு . 
காசிவாசி சிவானந்த யதீந்திர சுவாமிகளால் 

மொழி பெயர்க்கப்பெற்று 


சென்னை 


திருவொற்றியூரான் அடிமை என்னும் 
த . ப . இராமசாமிப் பிள்ளையவர்களால் 
தமது சொந்தப் பொருட்செலவிற் பதிப்பித்து 

நன்கொடையாக அளிக்கப்பெற்றது . 


- 


விஷ u அர்ப்பிசித் திங்கள் . 


1941 


காபிரைட் ) 


( ரிஜிஸ்தர் செய்யப்பட்டது . 


PRINTED AT 


THE GEETHACHARYA PRESS , 


WASHERMENPET , MADRAS . 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


சோம யாகப் பிராமணம் என்னும் 


ஆறாங்காண்டம் 


2 


முதற்பிரபாடக விடயச் சுருக்கம் 


பக்கம் அநுவாகம் 


விடயங்கள் . 


2 


1 


14 


2 


பிராசீன வம்ச முதலானவற்றைக் கூறும் பிராமணங்கள் . 
தீட்சாகுதிகளைக் கூறும் பிராமணங்கள் . 

தோல் முதலானவைகளால் தீட்சை செய்துசொள் 
வதைக் கூறும் பிராமணங்கள் . 


23 


3 


33 


4 


அத்திமரத்தின் தடியைக் கொடுத்தல் முதலானவற்றைக் 

கூறும் பிராமணங்கள் . 


43 


5 


50 


6 


60 


7 


பிராயணீயேஷ்டியைக் கூறும் பிரா மணங்கள் . 
பசுக்கடாரியைக் கொடுத்துச் சோமத்தை விலைக்குவாங்கு 

வதைக் கூறும் பிராமணங்கள் - 
சோமத்தை விலைக்கு வாங்கும் வகையைக் கூறும் பிரா 

மணங்கள் . 
காலடி மண்ணை எடுத்துக்கொள்வதைக் கூறும் பிராம 
ணங்கள் . 


67 


8 


73 


9 


80 


10 


சோமத்தை அளவு படுத்தலைக் கூறும் பிராமணங்கள் . 
சோமத்தை விலைக்கு வாங்குவதைக் கூறும் பிராமணங்கள் . 
விலைக்கு வாங்கிய சோமத்தை வண்டியிலேற்றிக்கொண்டு 
போதலைக் கூறும் பிராமணங்கள் . 


86 


11 


2 


2 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


ஆறாங்காண்டம் 


இரண்டாம் பிரபாடக விடயச் சுருக்கம் 


பக்கம் அநுவாகம் 


விடயங்கள் . 


96 


1 


ஆதித்யேஷ்டியைக் கூறும் பிராமணங்கள் . 


105 


2 


தா நூ நப்த்ரத்தைக் கூறும் பிராமணங்கள் . 
உபசத்யாகத்தைக் கூறும் பிராமணங்கள் . 


113 


120 


4 


மகாவேதியைக் கூறும் பிராமணங்கள் . 


127 


5 


133 


6 


விரதத்தைக் கூறும் பிராமணங்கள் . 
காமிய யாக பூமியைப்பற்றிக் கூறும் பிராமணங்கள் . 
உத்திரவேதியைக் கூறும் பிராமணங்கள் . 


143 


7 


148 


8 


ஆகார ஹோமத்தைக் கூறும் பிராமணங்கள் . 


154 


9 


வியாகார ஹோமங்களைக் கூறும் பிராமணங்கள் . 


160 


10 


சபாமண்டபத்தைக் கூறும் பிராமணங்கள் . 


169 


11 


உபரவங்களைக் கூறும் பிராமணங்கள் . 


கிருஷ்ண எசுர் வேத தைத்திரீய சங்கிதை 


3 


ஆறாங்காண்டம் 


மூன்றாம் பிரபாடக விடயச் சுருக்கம் 


பக்கம் அநுவாகம் 


விடயங்கள் . 


177 


1 


திஷ்ணியங்களைக் கூறும் பிராமணங்கள் . 


186 


2 


அக்கினி சோமங்களின் பிரணயனத்தைர் கூறும் பிராம 


ணங்கள் . 


194 


3 


யூபம் வெட்டுவதைக் கூறும் பிராமணங்கள் . 


202 


4 


யூபம் நாட்டுவதைக் கூறும் பிராமணங்கள் . 


213 


5 


தீக்கடைவதைக் கூறும் பிராமணங்கள் . 


219 


6 


உபாகரணத்தைக் கூறும் பிராமணங்கள் . 


226 


7 


233 


8 


சாமிதேனி மந்திரத்தைக் கூறும் பிராமணங்கள் . 
பசுவைக் கொல்வதைக் கூறும் பிராமணங்கள் . 
வபாஹோமத்தைக் கூறும் பிராமணங்கள் . 
அங்கஹோமங்களைக் கூறும் பிராமணங்கள் . 


239 


9 


248 


10 


255 


11 


அ நூயாசைகளைக் கூறும் பிராமணங்கள் . 


4 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


ஆறாங்காண்டம் 


நான்காம்பிரபாடக விடயச் சுருக்கம் 


( 


பக்கம் அநுவாகம் 


விடயங்கள் . 


264 


1 


குதகாண்ட ஹோமத்தை விதிக்கும் பிராமணங்கள் . 


271 


2 


தீவரியைக் கொண்டுவருவதைக் கூறும் பிராமணங்கள் . 


280 


3 


சோமத்தை வண்டியிலிருந்து இறக்குவதைக் கூறும் பிரா 

மணங்கள் . 


286 


4 


சோமக்கொடியை அளத்தலை விதிக்கும் பிராமணங்கள் . 


292 


5 


உபாம்சுக் கிரகத்தைக் கூறும் பிராமணங்கள் . 


300 


6 


304 


7 


308 


8 


அந்தர்யாமிக் கிரசுத்தைக் கூறும் பிராமணங்கள் . 
ஐந்திரவாயவ்யக் கிரகத்தைக் கூறும் பிராமணங்கள் 
மைத்திராவருணக் கிரகத்தைக் கூறும் பிராமணங்கள் . 
ஆசுவினக் கிரகத்தைக் கூறும் பிராமணங்கள் , 
சுக்கிராமந்திக் கிரகங்களைக் கூறும் பிராமணங்கள் . 
ஆக்கிரயணத்தைக் கூறும் பிராமணங்கள் 


312 


9 


319 


10 


326 


11 


C 


. 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


5 


ஆறாங்காண்டம் 


ஐந்தாம் பிரபாடக விடயச் சுருக்கம் 


பக்கம் அநுவாகம் 

விடயங்கள் . 
333 1 உத்தியக் கிரகத்தைக் கூறும் பிராமணங்கள் . 


338 


2 


துருவஸ்தாலியைக் கூறும் பிராமணங்கள் . 


343 


3 


இருதுக் கிரகங்களைக் கூறும் பிராமணங்கள் . 


348 


4 


351 


5 


355 


6 


363 


7 


ஐந்திராக்கினக் கிரகத்தைக் கூறும் பிராமணங்கள் . 
மருத்வ தீய மாகேந்திரக் கிரகங்களில் சோமரசம் பிடிப்ப 

தைக் கூறும் பிராமணங்கள் . 
ஆதித்தியக் கிரகத்தைக் கூறும் பிராமணங்கள் . 
சாவித்திரக் கிரகத்தைக் கூறும் பிராமணங்கள் . 
பாத்தினீவதக் கிரகத்தைக் கூறும் பிராமணங்கள் . 
ஹா ரியோஜனக் கிரகத்தைக் கூறும் பிராமணங்கள் . 
ஆக்ரயண முதலியவைகளில் மீண்டுஞ் சோமரசத்தை 

எடுப்பதைக் கூறும் பிராமணங்கள் . 
சோமபாத்திரங்களைப் போற்றும் பிராமணங்கள் . 


367 


8 


3 


375 


9 


380 


10 


386 


11 


6 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


ஆறாங்காண்டம் 


ஆறாம்பிரபாடக விடயச் சுருக்கம் 


பக்கம் அநுவாகம் 


விடயங்கள் 


393 


1 


தட்சிணையைக் கூறும் பிராமணங்கள் . 


400 


2 


சமிஷ்ட எசுசைக் கூறும் பிராமணங்கள் . 


404 


3 


அவபிருதத்தைக் கூறும் பிராமணங்கள் 


413 


4 


யூபங்கள் பதினொன்பதைக் கூறும் பிராமணங்கள் 
பசுக்களின் பதினொன்றைக் கூறும் பிராமணங்கள் . 


420 


5 


424 


6 


பாத்தினீவதப் பசுக்களைக் கூறும் பிராமணங்கள் . 


426 


7 


சௌம்யசருவைக் கூறும் பிராமணங்கள் . 


432 


8 


அதிகிராகியம் என்னும் கிரகங்களைக் கூறும் பிராமணங் 


கள் . 


437 


9 


அதாப்யக் கிரகத்தைக் கூறும் பிராமணங்கள் 


440 


10 


444 


11 


அம்சுக் கிரகத்தைக் கூறும் பிராமணங்கள் . 
சோடசிக் கிரகத்தைக் கூறும் பிராமணங்கள் . 

ஆறாங்காண்டத்தின் 
விடயச் சுருக்கங்கள் 

முடிந்தன . 


பேன்று 


ளார் 


விளைக்கு 


பூனை 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 

ஆறாங்காண்டத்தின் 

பிழை திருத்தங்கள் . 
பக்கம் வரி பிழை 

திருத்தம் 
8 id சோமஸ்த நூ 

சோமஸ்யத நூ 
10 22 வெண்னையை 

வெண்ணையை 
13 26 சாவிதாவின் 

சவிதாவின் 
17 9 சசங்கற்பம் 

சங்கற்பம் 
27 சரஸ்வத்தை 

சரஸ்வத்யை 
18 16 

போன்று 
21 8 வாத்ஸபந்தளாய் வாத்ஸபந்தங்களாய் 
22 23 பெற்றகிதாகி 

பெற்றதாகி 
31 13 மணைவி 

மனைவி 
36 15 

விலைக்கு 
38 21 சுருடீகாம் 

சுமிருடீகாம் 
51 5 गग्ध 

IFE 
55 1 அநு -3 . 

அநு -6 . 
56 21 தெளிக்கப்படுகின்றது . விடப்படுகின்றது . 
59 281 பூணை 
60 10 प्रवीय 

प्रवीय 
11 प्रवीय 

प्रवीय 
65 28 जिनीयान्मि 

जिनीयात्तं वायोजिनीय 
78 0 படுபடுகின்றான் 

படுகின்றான் 
17 FRF 

स्मन्ध 
100 27 முதலிலுங்மு 

முதலிலும்மு 
102 21 கார்மர்ஷ்ய 

கார்ஷ்மர்ய 
103 4 

பகுதி 
5 त्या 

स्वा 
114 9 स्म 

स्म 
115 5 உமசத்யாக 

உபசத்யாக 
117 23 கெடாமலுல் 

கெடாமலும் 
126 6 

स्या 
18 तु 

दु 
127 1 
128 6 द्वय 

द्वैय 
146 21 स्ते 

रुते 
156 19 போடுகின்றான் 

போடுகின்றாள் 
20 உண்டாக்குகின்றான் உண்டாக்குகின்றாள் 
166 26 स्स्ती 

सस्तो 


23 


. 84 


பரிதி 


10+ 


அநு -2 


அநு -5 


2 


பிழை திருத்தங்கள் 


பக்கம் வரி 


175 


பிழை 
கொண்ணூறாகின்றன 
கொண்ணூறில் 
சாமைத்தை 
ஆக்கினிந்திரன் 


திருத்தம் 
நூற்றித் தொண்ணூறுகின்றன 
நூற்றித் தொண்ணூறில் 
சாமத்தை 
ஆக்கினீத்திரன் 


வேதம் 


தேவ : 


183 
190 
192 
195 
201 
238 


27 
28 
26 
14 
21 
13 
28 
15 
18 

1 
15 

7 
19 
17 


239 
264 
270 
271 
293 
296 
309 
31.3 


ती 
ஒலியை 
நகஸ்த 
நீர்வவிடும் 
ஆயோதேய் : 
மந்தக்கிரக 
हादि 
स्थं 
प्रा 
வாசஸ்பதே 
ल्सो 


சி 
ஒளியை 
நமஸ்த 
நீர்விடும் 
ஆபோதேவி 
மந்திக்கிரக 
हार्दि 
स्य 
प्रा 
வாசஸ்பதயே 
सो 


3 
14 
15 


वाय 


वाय 


320 


14 


12 
22 


325 
340 
242 
343 


347 
366 
BSO 
390 
198 
404 


4 
1 
3 
19 

5 
14 
13 
25 
23 


स्सा 
திருத்தி 

திருத்தி 
கிருகங்கள் 

கிரகங்கள் 
र्था 
பிர -4 அநு -9 . 

பிர -5 அநு -3 . 
மந்திரத்தையும் 

மந்திரமாகிய 
ஆகவனீயத்தில் ஆகவனீயத்தில் 
சேமமாகிய 

சேடமாகிய 
यान्त 

यन्ति 
வாயிவாக 

வாயிலாக 
பய்யக 

பல்ய 

TIT 
प्रजा एव वरुणपाशान्मु प्रजा एव वरुणपाशान्म 


Al - ga 


பிழை திருத்தம் 
முற்றிற்று . 


ॐ 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


ஆறாங் காண்டம் . 


காண்ட விடயச் சுருக்கம் . 
चयनब्राह्मणं काण्डे पञ्चमेस्फुटमीरितम् । 

षष्ठेतु काण्डे सोमस्य मन्त्राणां ब्राह्मणं क्रमात् ।। १ ।। 
ஐந்தாங்காண்டத்தில் மகாக்கினி சயனத்தின் பிராமணங்கள் கூறப்பட் 
டன . இவ் வாறாங்காண்டத்தில் சோமயாகத்தின் பிராமணங்கள் கூறப்படு 
கின்றன என்பது . 


ஆறாங் காண்டத்தின் 
முதலாம் பிரபாடக விடயச் சுருக்கம் . 


षट्स्युः प्रपाठकाष्षष्ठे काण्डे प्रत्येकमेषु च । 
एकादशानुवाकास्स्युस्तदर्थान्वच्म्यनुक्रमात् ॥ १ ॥ . 
प्राग्वंशं क्षुरकर्मादि संस्कृतः प्रविशेदिति । 
आये प्रोक्तं द्वितीये तु दीक्षाहुतय ईरिताः ॥ २ ॥ 
कृष्णाजिनेन वस्त्रेण दीक्षा मेखलया तथा । 
कुर्यात्तृतीये तत्प्रोक्तं तथा कृष्ण विषाणया ॥ ३ ॥ 
चतुर्थे दण्डमादाय मुष्टीकरणवाग्यमौ । 
कृत्वासौ दीक्षितो भूत्वा नियमाननु तिष्ठति ॥ ४ ॥ 
पञ्चमे प्रायणीया स्यात्षष्ठे त्वरुणया क्रयः । 
सप्तमे तत्प्रकारस्स्यादष्टमे पदसंग्रहः ॥ ५ ॥ 


2 . 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( பிராசீன வமிச 
सोमोन्मानन्तु नवमे दशमेऽन्यैश्च तत्क्रयः । 
एकादशे क्रीतसोमं शकटेन नयेदिति ॥ ६ ॥ 
प्रपाठकेऽस्मिन्प्रथमेऽनुवाकास्सिमीरिताः । 


இவ் வாறாங் காண்டத்தில் ஆறு பிரபாடகங்கள் இருக்கின்றன . அவற் 
றுள் ஒவ்வொரு பிரபாடகத்திலும் பதினொரு அநுவாகங்களுள்ளன . 
அவற்றிலும் , இம் முதல் அநுவாகத்தில் பிராக் வம்சம் என்னும் மூங்கிற் 
கொட்டகைக்குள் நுழைவது முதலிய தும் , இரண்டாவதில் தீக்ஷாகுதி முதலி 
யவைகளும் , மூன்றாவதில் மான் தோல் முதலியவைகளால் தீட்சை செய்து 
கொள்வதும் , நான்காவதில் தடி எடுத்துக் கொள்வது முதலியதும் , ஐந்தா 
வதில் பிராயணீயேஷ்டியும் , ஆறாவதில் சோமத்தைக்கொண்டு வருவ 
தும் , ஏழாவதில் சோமத்தை விலைக்கு வாங்குவ தன் பொருட்டுச் செய்யும் 
ஹோமமும் , எட்டாவதில் பசுங்கன் றின் காலடி மண்ணை எடுத்துக்கொள் 
வதும் , ஒன்பதாவதில் சோமத்தை அளப்பதும் , பத்தாவதில் சோமத்தை 
விலைக்கு வாங்குவதும் , பதினொன்றாவதில் சோமத்தை வண்டியில் வைத் 
துக்கொண்டு வருவதுஞ் சொல்லப்படுகின்றன என்பது . 


ஆறாங்காண்டம் முதற்பிரபாடகம் 


முதலவாகம் . 


பிராசீன வம்ச முதலானவற்றைக் கூறும் பிராமணங்கள் . 
எட்டுப் பஞ்சாதிக்குமேல் நாற்பத்தெட்டு பதங்களைக் கொண்டது . 

प्राचीनवशं करोति देवमनुष्या दिशो व्यभजन्त प्राची देवा 
दक्षिणा पितरः प्रतीची मनुष्या उदीची ५ रुद्रा यत्प्राचीनवशं 
करोति देवलोकमेव तद्यजमान उपावर्तते परि श्रयत्यन्तहितो हि 
देवलोको मनुष्यलोकान्नासाल्लोकात्स्वेतव्यमिवेत्याहुः को हि 
तद्वेद यद्यमुष्मिल्लोकेऽस्ति वा न वेति दिक्ष्वतीकाशान्करोति 
[ १ ] उभयौर्लोकयोरभिजित्यै केशश्मश्रु वपते नखानि नि कृन्तते 
मृता वा एषा त्वमेध्या यत्केशश्मश्रु मृतामेव त्वचममेध्यामप 


19-1 , 21-1 ] 


சோம யாகப் பிராமணம் 


3 


தலானவைகள் ) 


हत्य यज्ञियो भूत्वा मेधमुपैत्यङ्गिरसस्सुवर्ग लोकं यन्तोऽप्सु 
दीक्षातपसी प्रावेशयन्नप्सु नाति साक्षादेव दीक्षातपसी अव रुन्धे 
तीर्थे स्वाति तीर्थे हि ते तां प्रावेशयन्तीर्थे नाति [ २ ] तीर्थमेव 
समानानां भवत्यपश्निात्यन्तरत एव मेध्यो भवति वाससा दीक्ष 
यति सौम्यं वै क्षौम देवतया सोममेष देवतामुमैति यो दीक्षते 
सोमस्य तनूरसि तनुवं मे पाहीत्याह स्वामेव देवतामुपैत्यथो 
आशिपमेवैतामा शास्तेऽग्नेस्तूपाधान वायोातपानं पितृणां 
नीविरोषधीनां प्रघातः [ ३ ] आदित्यानां प्राचीनतानो विश्वेषां 
देवानामोतुनक्षत्राणामतीकाशास्तद्वा एतत्सर्वदेवत्यं यद्वासो यद्वा 
संसा दीक्षयति सर्वाभिरेवैनं देवताभिक्षयति बहिःपाणो वै 
मनुष्यस्तस्याशनं प्राणोऽश्नाति सप्राण एव दीक्षत आशितो भवति 
यावानेवास्य प्राणस्तेन सह मेधमुपैति घृतं देवानां मस्तु पितृणां 
निष्पक्वं मनुष्याणां तद्वै [ ४ ] एतत्सर्वदेवत्यं यनवनीतं यन्नव 
नीतेनाभ्यङ्क्ते सर्वी एव देवताः प्रीणाति प्रच्युतो वा एषोऽस्सा 
लोकादगतो देवलोकं यो दीक्षितोऽन्तरेव नवनीतं तस्मान्नवनीते 
नाभ्यङ्क्तेऽनुलोमं यजुषा व्यावृत्त्या इन्द्रो वृत्रमहन्तस्य कनी 
निका पराऽपतत्तदाञ्जनमभवद्यदाङ्क्ते चक्षुरेव भ्रातृव्यस्थ वृक्ते 
दक्षिणं पूर्वमाङ्क्ते [ ५ ] सव्य हि पूर्व मनुष्या आञ्जते न नि 
धावते नीव हि मनुष्या धावन्ते पश्च कृत्व आऽङ्क्ते पश्चाक्षरा 
पङ्क्तिः पाङ्क्तों यज्ञो यज्ञमेवाव॑ रुन्धे परिमितमाऽङ्क्तेयरि 
मित हि मनुष्या आञ्जते सप्लयाऽऽङ्क्तेऽपतूलया हि मनुष्या 


4 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( பிராசீன வமிச 
आञ्जते व्यावृत्यै यदपतुलयाऽऽजीत वज्र इव स्यात्सर्तृलयाऽङ्क्ते 
मित्रत्वाय [ ६ ] इन्द्रो वृत्रमहन्त्सोड १ पो १ भ्यमियत तासां 
यन्मेध्यं यज्ञिय ५ सदेवमासीत्तदपोदकामत्ते दर्भा अभवन् यदर्भ 
पुञ्जीलैः पश्यति या एव मेध्या यज्ञियास्सदेवा आपस्ताभिरेवैनं 
पवयति द्वाभ्यां पवयत्यहोरात्राभ्यामेवैनं पवयति त्रिभिः पवयति 
त्रय इमे लोका एभिरेवैन लोकैः पवयति पञ्चभिः [ ७ ] पवयति 
पञ्चाक्षरा पङ्क्तिः पाङ्क्तो यज्ञो यज्ञायैवैनं पवयति षड्भिः 
पवयति षड़ा ऋत ऋतुभिरेवैनं पवयति सप्तभिः पवयति सप्त 
छन्दासि छन्दौमिरेवैनं पवयति नवभिः पवयति नव वै पुरुषे 
प्राणास्सप्राणमेवैनं पश्यत्येकवि शत्या पवयति दश हस्त्या अङ्ग 
लयो दश पद्या आत्मविश्शो यावानेव पुरुषस्तमपरिवर्गम् [ ८ ] 
पवयति चित्पतिस्त्वा पुनात्वित्याह मनो वै चित्पतिर्मनसैवैन 
पवयति वाक्पतिस्त्वा पुनात्वित्याह वाचैवैनं पश्यति देवस्त्वा 
सविता पुनात्वित्याह सवितृमसूत एवैनं पवयति तस्य॑ ते पवित्र 
पते पवित्रेण यस्मै के पुने तच्छकेयमित्याहाऽऽशिषमेवैतामा 
शास्ते [ ९ ] । अतीकाशान्करोत्यवेशयन्तीर्थे स्नाति प्रघातो मनु 
प्याणां तद्वा आऽङ्क्ते मित्रत्वाय पञ्चभिरपरिवर्गमष्टाचत्वारि 


शच ॥१ ॥ 
இதில் பிராசீனவம்சஞ் செய்தல் முதலானவைகள் கூறப்படுகின்றன . 

பாடியகாரர் இவ்வாறாங்காண்ட வுரையை முறையாய் முற்றும் முதற் 
காண்டம் இரண்டாம் பிரபாடக முதற்கொண்டு இரண்டு மூன்று பிரபா 
டகங்களிற் கூறியிருப்பினும் , யாம் , காண்ட முறைபற்றி இவ் வாறாங் 


பிர -1 , அநு -1 ) 


சோம யாகப் பிராமணம் 


5 


முதலானவைகள் ) 


காண்டத்திற்கு இங்கு அவ்வுரையை எழுதுகின்றோம் . ஐந்தாங்காண்டடத்திற் 
கும் அவ்வாறே எழுதியுள்ளோம் . 


பிராசீன வம்சம் ; அதாவது கிழக்குஙனியாக மூங்கிலைப்போட்டுக் 
கட்டும் ஒரு கூரைவீட்டின் விசேடம் ; அதைச் செய்தல் . 


பிராமணம் -1 


प्राचीनवशं करोति देवमनुष्या दिशो व्यभजन्त प्राची देवा दक्षिणा 
पितरः प्रतीची मनुष्या उदीची रुद्रा यत्प्राचीनवशं करोति देवलो 
कमेव तद्यजमान उपावर्तते । 


என்பது , 


உரை . 


கிழக்கில் நுனிகள் வரும்படி மூங்கில்களைப் போட்டு ஒரு வீடுகட்டு 
கின்றான் . கிழக்கில் தேவர்களும் , தெற்கில் பிதிர்க்களும் , மேற்கில் மனிதர் 
களும் , வடக்கில் உருத்திரர்களும் திக்கைப் பிரித்துக்கொண்டிருக்கின்றார் 
கள் . ஆதலின் , வேள்வித்தலைவன் கிழக்கில் நுனியாக வீடு கட்டுதல் என்பது 
தேவலோகத்தையே உண்டு பண்ணுகின்றான் என்பதாம் . இது , தலைமயிர் 
கழிப்பதற்கு முன் செய்ய வேண்டியதாம் . இது வேள்வியால் தேவதைகளை 
ஆராதனை செய்வதில் ஒரு சிறிய வீடாய் மூங்கில்கள் தேவாராதனையின் சம் 
பந்தத்தை யடைவதாம் . இது கிழக்கில் மூங்கிலின் நுனிவரும்படி செய்த 
லால் பிராசீனவம்ச மெனப்படும் . இதுவே தேவாராதனைக் கிடமென்பர் சிலர் 
என்பது , 


வீட்டிற்குச் சுவர்போல் , மறைத்தல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -2 
परि श्रयत्यहितो हि देवलोको मनुष्यलोकात् । 


என்பது . 


உரை.. 


மனிதலோகத்திலிருந்து தேவலோகம் காணப்படாத தாயிருத்தலின் . 
மனிதர்களாற் பார்க்கப்படா திருத்தற்பொருட்டு இதற்கும் மறைப்புக்கட் 
டல் வேண்டும் என்பதாம் . 


6 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -6 


( பிராசீன வமிச 


வாசல்களை விதிக்கின்றது . 

பிராமணம் -3 
नास्माल्लोकात्स्वेतव्यमिवेत्याहुः को हि तद्वेद यद्यमुष्मिल्लोकेऽस्ति वा न वेति 
दिश्वतीकाशान्करोत्युभयोलॊकयोरभिजित्यै । 

என்பது . 


உரை . 


மனைவிமக்கள் முதலானவர்களால் உண்டாகும் இவ்வுலக சுகம் பிரத்தி 
யட்சமாம் . இறந்த பின் அடையப்படும் பரவுலகமோ , ஐயப்பாடுடையதாம் . 
ஆதலின் , அதன் சுகமும் சந்தேகத்திற் கிடமான தாம் . மற்றும் , வலியபாவத் 
தாற்றடுக்கப் படுவதுமாம் . ஆதலின் , இவ் வுலகத்தினின்றும் இப்போது 
அடியோடு அங்குப் போய்விடக்கூடாது என்று சான்றோர்கள் கூறுகின்ற 
னர் . இதுபற்றி , இவ்வுலகத்தைப் பார்த்துக்கொண்டிருத்தற் பொருட்டு 
வாசல்கள் வைத்தல்வேண்டும் . அதனால் , இரண்டுலகங்களும் வெல்லப்பட்ட 
தாகின்றன என்பது . 


மயிர்களைக் கழித்தல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் - 4 
केशश्मश्रु वपते नखानि नि कृन्तते मृता वा एषा त्वगमेध्या यत्केशश्मश्रु 
मृतामेव त्वचममेध्यामपहत्य यज्ञियो भूत्वा मेधमुपैति । 


என்பது . 


உரை . 


தலைமயிர்களையும் வீசைகளையுங் கழித்துக் கொள்ளுகின்றான் . நகங்களை 
அறுத்துக்கொள்கின்றான் , இவைகள் அசுத்தங்கள் . தலைமயிர்களும் வீசை 
களும் மண்ணின் தோல்கள் ; இவைகளை நீக்கிவிட்டுப் புரிதனாய் வேள்விக்குரி 
யவனாகின்றான் என்பது , 


நீராடலை விதிக்கின்றது . 

பிராமணம் -- 5 
अङ्गिरसस्सुवर्ग लोकं यन्तोऽप्सु दीक्षातपसी प्रावेशयन्नप्सु स्नाति साक्षा 
देव दीक्षातपसी अव रुन्धे । 

என்பது 


பிர -1 , அநு -1 ) 


சோம யாகப் பிராமணம் 


7 


முதலானவைகள் ) 


உரை . 


மொட்டையடித்தல் முதலியன தீட்சையாம் . உணவருந்துதலில் நியமம் 
தவபாம் . அங்கிரசர்கள் சுவர்க்கத்திற்குச் செல்லும்போது இவ்விரண்டை 
தண்ணீரிற் புகும்படி செய்தனர் . ஆதலின் , நீராடுகின்றவன் நேரே இவ் 
விரண்டையு மடைகின்றான் என்பதாம் . 


நீராடலும் , தீர்த்தமாயிருத்தல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 


பிராமணம் -6 


तीर्थ स्नाति तीर्थे हि ते तां प्रावेशयन् । 


என்பது . 


உரை . 


அவர்களுடைய தவமும் தீட்சையும் தீர்த்தத்திற்குட் புகுந்தன . ஆத 
லின் , தீர்த்தமாடல் வேண்டுமென்பதாம் , 


கூறிய பொருளையே எடுத்துக்கொண்டு துதிக்கின்றது . 

பிராமணம் -7 
तीर्थ स्वाति तीर्थमेव समानानां भवति । 


என்பது . 


உரை . 


தீர்த்தத்தில் நீராடுகின்றவன் , தீர்த்தஞ் சேவிக்கப் படுவதுபோல் தன் 
னைப் போன்றார்களாற் சேவிக்கப் பெறுகின்றான் என்பது . 


நீரருந்துவதை விதிக்கின்றது . 

பிராமணம் -8 


अपोश्चात्यन्तरत एव मेध्यो भवति । 


என்பது 


உரை. 


நீரருந்தவதால் புநிதனாகின்றான் என்பது . 


8 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( பிராசீன வமிச 


பட்டாடை யுடுத்தும்படி விதிக்கின்றது . 

பிராமணம் -9 
वाससा दीक्षयति सौम्यं वै क्षौमं देवतया सोममेष देवतामुपैति यो 
aga 1 . 

என்பது . 


உரை . 


பட்டு ஆடையால் தீட்சிக்கப்படுகின்றான் . சோமம் அபிமானி தேவதை 
யாதலின் பட்டாடை யணிவதால் சோமதேவதையை அடைகின்றான் என் 


மந்திரத்தின் , முற்பாதி பிற்பாதிகட்கு உரை கூறுகின்றது . 

பிராமணம் -10 
सोमस्य तनूरसि तनुवं मे पाहील्याह स्वामेव देवतामुपैत्यथो आशिषमेवै 
तामा शास्ते । 

என்பது . 


உரை . 


‘ சோமஸ்த நூ ரவி தநுவம் மேபாஹி என்றது , பட்டாடை யணிந்தவ 
னுக்கு தேவதை சோமமாதலின் தனது தேவதையையே யடைகின்றான் 
என்னும் இது ஆசீர்வாதம் போன்ற தாகின்றது என்பது . 


மற்றொருவகையால் அதையே புகழ்கின்றது .. 

பிராமணம் -- 11 
अग्नेस्तूषाधानं वायोर्वातपानं पितृणां नीविरोषधीनां प्रघात आदित्यानां 
प्राचीनतानो विश्वेषां देवानामोतुनक्षत्राणामतीकाशास्तद्वा एतत्सर्व 
देवत्यं यद्वासो यद्वाससा दीक्षयति सर्वाभिरेवैनं देवताभिर्दीक्षयति । 

என்பது . 


உரை . 


இரும்புக்கம்பியில் நூலைச்சுற்றுதல் அக்கினியின் சம்பந்த முடையதாம் , 
காற்றில் காயவைத்தல் வாயுவின் சம்பந்த முடையதாம் , முடிதல் ஓஷதிக 
ளின் சம்பந்தமாம் , தடியால் அடித்தல் ஆதித்தர்களின் சம்பந்த முடைய 
தாம் , நீளத்தில் நூலை நெய்தல் விசுவதேவர்களின் சம்பந்தமாம் , குறுக்கில் 
நெய்தல் தேவர்களின் சம்பந்தமாம் , துவாரங்கள் நட்சத்திரங்களின் சம் 


பிர -1 , அநு -1 ) 


சோம யாகப் பிராமணம் 


g 


முதலானவைகள் ) 


பந்தமுடையனவாம் . ஆதலின் , ஆடையால் தீட்சை செய்துகொண்டவன் 
எல்லாத் தேவர்களாலுந் தீட்சை செய்துகொண்டவனாகின்றான் என்பது . 


உணவருந்துவதை விதிக்கின்றது . 

பிராமணம் -12 
बहिः प्राणो वै मनुष्यस्तस्याशनं प्राणोऽनाति सप्राण एव दीक्षते । 


என்பது 


உரை. 


வெளிப் பிராணனையுடையவர்கள் மனிதர்கள் . அவர்கள் உணவ 

வருந்தல் 
பிராணன் இருத்தற்குக் காரணமாதலின் பிராணனாம் . ஆதலின் , உணவருந் 
துதலால் பிராணனுடன் தீட்சை பண்ணிக்கொண்டவனாகின்றான் . இதுவும் 
சுற்றத்தார்களாற் போற்றப்பெற்று மிகுதியா யுணவருந்து தலாம் என்பது , 


உணவருந்துவதில் சிறிது விசேடத்தை விதிக்கின்றது : 

பிராமணம் -13 
आशितो भवति यावानेवास्य प्राणस्तेन सह मेधमुपैति । 


என்பது . 


உரை . 


இவ்வாறு உணவருந்தியவன் எல்லாப் பிராணன்களுடனும் புரிதத்தை 
யடைகின்றான் என்பது . 


நவநீதம் ( புதுவெண்ணையைத் ) தேய்த்துக் கொள்வதை விதிக்கின்றது . 

பிராமணம் - 14 
घृतं देवानां मस्तु पितृणां निष्पक्वं मनुष्याणां तद्वा एतत्सर्वदेवत्यं यन्नव 
नीतं यन्नवनीतेनाभ्यते सर्वा एव देवताः प्रीणाति । 


என்பது . 


உரை . 


முழுதும் பக்குவமாய் உருகியது நெய் 

உருகியது நெய் இது தேவர்கட்குரி தாம் . 
சிறிது பக்குவமானது கட்டி நெய் பிதிர்க்கட்காம் , முழுதும் பக்குவமிலா 
தது வெண்ணையாம் இது மனிதர்கட்காம் . இவ்வாறு பக்குவ வேறுபாட்டால் 

2 


10 


கிருஷ்ணஎசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( பிராசீன வமிச 


வெண்ணை ஒன்றே மூவகைப் படுகின்றது . இதனால் , எல்லாத் தேவர்களுங் 
களிப்படை கின்றனர் என்பது . 


மற்றொருவகையால் வெண்ணை தேய்த்துக்கொள்வதைப் புகழ்கின்றது . 


பிராமணம் -15 


प्रच्युतो वा एषोऽस्माल्लोकादगतो देवलोकं यो दीक्षितोऽन्तरेव नवनीतं 
तस्मान्नवनीतेनाभ्यते । 


எ 


ன்பது 


உரை. 


தீட்சை பண்ணிக்கொண்டவன் வேள்வியையே மேற்கொண்டவனாத 
லின் இவ்வுலகினின்றும் நீங்கியவனாகின்றான் , வேள்வி முற்றாமையின் பர 
லோகத்தையு மடைந்திலன் , மற்றோ, இடையில் நிற்கின்றான் . அதுபோல் 
பாலிலிருந்து வேறுபட்டது வெண்ணை ; ஆனால் , நெய்யுமாகவில்லை ஆதலின் , 
இடைப்பட்ட நிலை யுடைய தாம் இவ்வாற்றால் வெண்ணையைத் தேய்த்தல் 
பொருத்தமானது என்பது . 


இரண்டு குணங்களை விதிக்கின்றது . 


பிராமணம் --- 16 


अनुलोमं यजुषा व्यावृत्त्यै । 


என்பது , 


உரை . 


மனிதர்கட்கு , உடம்பின் மயிர்களிருக்கு முறையாகத் தேய்த்தல் வேண் 
டும் என்பது நியமம் அல்ல . மற்றும் , வெண்ணை தேய்த்துக் கொள்வதில் 
மந்திரமுமில்லை, ஆதலின் இங்கு , மயிர்கள் முளைத்து நிற்கும் வகையில் வெண் 
னையைத் தடவிக் கொள்ளல்வேண்டும் மயிர்கட்கு எதிராய்த் தடவல்கூடாது 
எனவும் , மந்திரத்துடன் தேய்த்துக் கொள்ளல் வேண்டுமென்னும் இரு 
வகை நியமங்களையும் விதிக்கின்றது என்பது . 


பிர -1 , அநு -1 ) 


சோம யாகப் பிராமணம் 


11 


முதலானவைகள் 


மந்திரப் பொருளை விரித்துக்கொண்டு மையிடுவதை விதிக்கின்றது . 


பிராமணம் - 17 


इन्द्रो वृत्रमहन्तस्य कनीनिका पराऽपतत्तदाअनमभवद्यदाते चक्षुरेव भ्रातृ 
54TTI 


என்பது . 


உரை . 


ந்திரன் விருத்திரனைக் கொன்றபோது அவனுடைய கருவிழி கீழே 
விழுந்து மையாயிற்று . ஆதலின் , கண்ணிற்கு மையிடுவதால் பகைவனுடைய 
கண் கெட்டுவிடுகின்றது என்பது , 


முறையாய் அதன் குணங்களை விதிக்கின்றது . 

பிராமணம் -- 18 
दक्षिणं पूर्वमाते सव्य हि पूर्व मनुष्या आअते न नि धावते नीव हि 
मनुष्या धावन्ते पञ्च कृत्व आऽते पञ्चाक्षरा पतिः पाको यज्ञो यज्ञमे 
वाव रुन्धे परिमितमाऽलेऽपरिमित हि मनुष्या आअते सतूलया ss 
केऽपतूलया हि मनुष्या आञ्जते व्यावृत्त्यै । 


என்பது . 


உரை . 


முதலாவது வலது கண்ணில் மையிடுகின்றான் ; மனிதர்கள் முதலில் 
இடது கண்ணில் இட்டுக்கொள்கின்றனர் . இவண் , மீண்டும் மீண்டுஞ் சுற் 
றித் தேய்க்காமல் இட்டுக்கொள்கின்றான் , மனிதர்கள் மீண்டும் மீண்டுஞ் 
சுற்றித் தேய்க்கின்றார்கள் . இவன் , ஐந்துமுறை மையிட்டுக்கொள்ளல் வேண் 
டும் . ஏனெனின் ? ஐந்து எழுத்துக்களைக் கொண்டது பந்தி என்னுஞ்சந்த 
மாம் , வேள்வியும் , புரோடாசப் பொருள்கள் ஐந்தைக் கொண்டது ; ஆதலின் , 
வேள்வியை அடைகின்றான் என்க . 

கின்றான் என்க . அளவுடன் இவன் இட்டுக்கொள்கின் 
றான் மனிதர் அளவின்றி இட்டுக்கொள்கின்றனர் . இவன் , நுனிப்பூவுடன் 
கூடிய தருப்பை ஈர்க்கிலால் இட்டுக்கொள்கின்றான் . மனிதர்கட்கு இஃதில்லை 
ஆதலின் , இது , பொது மனிதர்களின் முறையை நீக்குதற் பொருட்டாம் 


என்பது . 


12 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( பிராசீன வமிச 


இதில் மாறுபடில் கேடுவருமென்பதுடன் தனது பக்ஷத்தை 

வற்புறுத்துகின்றது . 

பிராமணம் -19 
यदपतूलयाऽऽञ्जीत वज्र इव स्यात्सतूलयाऽते मित्रत्वाय । 

என்பது... 


உரை . 


பூவுடன்கூடிய தருப்பை ஈர்க்கிலால் மையிடில் மித்திரத்தன்மையை 
படைவன் , பூவின்றிய ஈர்க்கிலால் மையிடில் அது மிகக் கூரிய தான தால் 
வச்சிரம் போன்று பகைமையைத் தரும் என்பது . 


தேய்த்துள்ள வெண்ணையை தருப்பைப் பிடியால் , தடவிவிடல் 

வேண்டுமென்று விதிக்கின்றது . 


பிராமணம் -20 


इन्द्रो वृत्रमहन्त्सोऽ १ पो १ भ्यम्रियत तासां यन्मेध्यं यज्ञिय सदेवमा 
सीत्तदपोदकामत्ते दर्भा अभवन् यद्दर्भपुजीलैः पश्यति या एव मेध्या 
यज्ञियास्सदेवा आपस्ताभिरेवैनं पवयति । 


என்பது . 


உரை.. 


இந்திரன் விருத்திரனைக் கொன்றபோது அவன் நீரில் இறந்தனன் . 
அது , புரி தமும் வேள்விக்குரியதுமாகிய தருப்பையாயுண்டாயிற்று . ஆதலின் , 
தருப்பையால் துடைத்து விடில் புநிதமும் , வேள்விக் குரியவனும் , தேவர்கட் 
குப் பிரியனு மாகின்றான் என்பது . இதன் விரிவை உத்பவனப் பிராமணத் 
திற் காண்க . 


தருப்பைப்பிடியின் எண்ணிக்கையை விதிக்கின்றது . 


பிராமணம் -21 


द्वाभ्यां पवयत्यहोरात्राभ्यामेवैनं पवयति त्रिभिः पवयति त्रय इमेलोका एभि 
रेवैनं लोकैः पवयति पञ्चभिः पवयति पञ्चाक्षरा पतिः पालो यज्ञो यज्ञायैवैनं 
पवयति षभिः पवयति षड़ा ऋतध ऋतुभिरेवैनं पवयति सप्तभिः पश्यति 
सप्त छन्दासि छन्दोभिरेवैनं पधयति नवभिः पचयति नव वै पुरुषे प्राणा 


பிர -1 , அது -1 ) சோம யாகப் பிராமணம் 

13 
முதலானவைகள் ) 

स्सप्राणमेवैनं पवयत्येकवि शत्या पवयति दश हस्त्या अङ्गुलयो दश 
पद्या आत्मैकवि शो यावानेव पुरुषस्तमपरिवर्ग पवयति । 

என்பது . 


உரை . 


இரண்டு தருப்பைகளால் துடைக்கில் , பகலிரவுகளால் புரிதப் படுகின் 
றான் . மூன்றால் புரிதப்படுத்தில் மூவுலகங்களால் . புரிதப்படுகின்றான் , ஐந் 
தால் துடைக்கில் , ஐந்து எழுத்துக்களைக்கொண்ட் பந்திச்சந்தமாகிய வேள் 
வியால் புரிதப்படுகின்றான் . ஆறால் துடைக்கில் , இருதுக்களால் புரிதப்படு , 
கின்றான் . ஏழால் துடைக்கில் , சந்தங்களால் புரிதப்படுகின்றான் . ஒன்பதால் 
துடைக்கில் , புருடனுடைய பிராணன்கள் ஒன்பது அஃதுடன் புரிதப்படுகின் 
றான் . இருபத்தொன்றால் துடைக்கில் , கை கால்களின் விரல்கள் இருப்பது , 
ஆன்மா ஒன்று ஆக இருபத்தொன்றும் புருடனுடைய முழு அவயவங்களா 
தலின் முழுதும் புரிதமாகின்றான் என்பது . ஈண்டு , இருக்கும் பிராமணமுங் 
கூறியவாறே இருபத்தொரு தருப்பைகளால் புரிதமாகுவதே கொள்ளப்படு 
கின்ற தெனினும் , தொடர்பற்றி ஏனையபக்ஷங்களையும் எடுத்துக்காட்டிய 
தாம் என்பதை யுணர்க . 


மந்திரத்திற்கு உரை கூறுகின்றது . 

பிராமணம் --22 
चित्पतिस्त्वा पुनात्वित्याह मनो वै चित्पतिर्मनसैवैनं पवयति वाक्पतिस्त्वा 
पुनात्वित्याह वाचैवैनं पवयति देवस्त्वा सविता पुनात्वित्याह सवितृप्रसूत 
एवैनं पश्यति । 


என்பது . 


உரை . 


‘சித்பதிஸ்த்வா புநாது என்றது மனதால் இவனைப் புரிதமாக்கல் . 
‘ வாக்பதிஸ்த்வா புநாது என்றது வாக்கினால் இவனைப் புரிதமாக்கல் . 
‘ தேவஸ்த்வா சவிதா புநாது என்றது சாவிதாவின் ஏவலால் - இவன் புரி 
தஞ் செய்யப்படுகின்றான் என்பது . 


மேற்கூறிய மந்திரத்தின் கருத்தை விளக்குகின்றது . 

பிராமணம் --- 23 
तस्य ते पवित्रपते पवित्रेण यस्मै कं पुने तच्छकेयमित्याहाऽऽशिषमेवै. 

TIRIT 


என்பது . 


14 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( தீட்சைக்குரிய 


உரை . 


எசமானன் தஸ்யதே என்றது முதலியது , இது ஆசீர்வாதமாக 
வேண்டுமென்று விரும்புகின்றான் என்பது . 

முதலஙவாகம் 
முற்றிற்று . 


ஆறாங்காண்டம் முதற்பிரபாடகம் 

இரண்டாவது அஙவாகம் 
தீட்சாகுதிகளைக் கூறும் பிராமணங்கள் . 
ஏழ பஞ்சாதிக்குமேல் பதினைந்து பதங்களைக் கொண்டது . 
यावन्तो वै देवा यज्ञायापुनत त एवाभवन् य एवं विद्वान् 
यज्ञाय पुनीते भवत्येव बहिः पंवयित्वाऽन्तः प्रपादयति मनुष्यलोक 
एवैनं पवयित्वा पूतं देवलोकं प्रणयत्यदीक्षित एकयाऽऽहुत्ये 
त्यया॑हुस्सुवेण चतस्रो जुहोति दीक्षितत्वाय स्रुचा पञ्चमी पश्चा 
क्षरा पङ्क्तिः पाङ्क्तों यज्ञो यज्ञमेवाव॑ रुन्ध आकृत्यै प्रयुजेऽग्नये 
[ १० ] स्वाहेत्याहाऽऽकृत्या हि पुरुषो यज्ञममि प्रयुङ्क्ते यजेयेति 
मेधायै मनसेऽनये स्वाहेत्याह मेधयाहि मनसा पुरुषो यज्ञमभि 
गच्छति सरस्वत्यै पूष्णेऽग्नये वाहेत्याह वाग्वै सरस्वती पृथिवी 
पूषा वाचैव पृथिव्या यज्ञं प्रयुक्त आपो देवीहतीविश्वशंभुव 
इत्याह या वै वास्ताः [ ११ ] आपो देवीबहतीविश्वशंभुवो यदे 
तद्यजुर्न ब्रूयादिव्या आपोऽशान्ता इमं लोकमा गच्छेयुरापो देवी 
बृहतीविश्वशंभुव इत्याहासा एवैना लोकाय शमयति॒ तमाच्छान्ता 
इमं लोकमा गच्छन्ति द्यावापृथिवी इत्याह द्यावापृथिव्योर्हि यज्ञ 
उवन्तरिक्षमित्याहान्तरिक्षेहि यज्ञो बृहस्पति ! हविषा वृधातु 


15 


19.5-1 , 4-2 ] ] சோம யாகப் பிராமணம் 
ஆகுதிகள் ) 

[ १२ ] इत्याह ब्रह्म वै देवानां बृहस्पतिब्रह्मणैवास्मै यज्ञमव॑ रुन्धे 
यब्रूयाद्विधेरिति यज्ञस्थाणुमच्छेद्वधात्वित्याह यज्ञस्थाणुमेव परि 
वृणक्ति प्रजापतिर्यज्ञमसृजत सोऽस्मात्सृष्टः पराडैत्स प्रयजुरव्ली 
नात्प्र साम तमृगुदयच्छद्यदृगुदयच्छत्तदैौद्ग्रहणस्यौद्ग्रहणत्वमृचा 
[ १२ ] जुहोति यज्ञस्योद्यत्या अनुष्टुप्छन्दसामुदयच्छदित्याहुस्त 
स्मादनुष्टुभा जुहोति यज्ञस्योद्यत्यै द्वादश वात्सबन्धान्युदयच्छन्नि 
त्याहुस्तस्माद्वादशभिर्वात्सबन्धविदो दीक्षयन्ति सा वा एपर्गनुष्टु 
ग्वागनुष्टुग्यदेतयर्चा दीक्षयति वाचैवैन संवैया दीक्षयति विश्वे 
देवस्य नेतुरित्याह सावित्र्येतेन मी वृणीत सख्यम् [ १३ ] 
इत्याह पितृदेवत्यैतेन विश्व राय इषुध्यसीत्याह वैश्वदेव्यतेन द्युम्नं 
वृणीत पुष्यस इत्याह पौष्ण्येतेन सा वा एषसर्वदेवत्या यदे 
तयर्चा दीक्षयति सर्वाभिरेवैन देवताभिर्दीक्षयति सप्ताक्षरं प्रथम 
पदमष्टाक्षराणि त्रीणि यानि त्रीणि तान्यष्टावुपयन्ति यानि 
चत्वारि तान्यष्टौ यदष्टाक्षरा तेन [ १३ ] गायत्री यदेकादशाक्षरा 
तेन त्रिष्टुग्यहादशाक्षरा तेन जगती सा वा एपर्क्सवीणि छन्दासि 
यदेतयर्चा दीक्षयति सर्वेभिरेवैनं छन्दोभिर्दीक्षयति .सप्ताक्षर 
प्रथमं पद सप्तपदा शकरी पशवश्शक्करी पशूनेवा रुन्ध एक 
मादक्षरादनाप्तं प्रथमं पदं तस्माद्यद्वाचोऽनाप्तं तन्मनुष्या उप 
जीवन्ति पूर्णया जुहोति पूर्ण ईव हि प्रजापतिः प्रजापतेराप्त्यै 
न्यूनया जुहोति न्यूनाद्धि प्रजापतिः प्रजा असृजत प्रजाना 


- 


। 


16 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( தீட்சைக்குரிய 
सृष्टथै [ १४ ] ॥ अग्नये ता वृधात्वचा सख्यं तेन जुहोति पञ्चदश 


T || || 

இதில் , தீட்சாகுதிகள் கூறப்படுகின்றன . 


பீராசீனவம்ச மென்னுங் கொட்டகைக்குட் புகும் 

ஆகுதிகளை விதிக்கின்றது . 

பிராமணம் -1 
यावन्तो वै देवा यज्ञायापुनत त एवाभवन् य एवं विद्वान यज्ञाय पुनीते भव 
त्येव बहिः पवयित्वाऽन्तः प्रपादयति मनुष्यलोक एवैनं पवयित्वा पूर्त 
देवलोकं प्रणयति । 


என்பது . 


உரை . 


எக்ஞத்தின் பொருட்டுப் புதிதஞ் செய்யப்பெற்ற தேவர்கள் எல்லா 
ரும் ஐசுவரியத்தை யடைந்தார்கள் . ஆதலின் , இதை யுணர்ந்து செய்து 
கொள்கின்ற இவனும் ஐசுவரியத்தை யடைகின்றான் . மற்றும் , பிராசீன் 
வமிச மென்னுங் கொட்டகைக்கு வெளியிற் புரிதஞ் செய்யப்பெற்று , 
அதற்குட் புகுதலின் , மனிதலோகத்திற் புரிதனாக்கி தேவலோகத்திற்குட் 
புகுத்தியவனாகின்றான் என்பது . 


பிறகு 


முதல் மந்திரத்திலுள்ள ஆகூதி என்னுஞ் சொல்லின் உபயோகத்தைக் 

கூறுகின்றது . 

பிராமணம் -2 
अदीक्षित एकयाऽऽहुत्येत्याहुस्सुवेण चतस्रो जुहोति दीक्षितत्वाय सुचा 
पञ्चमी पञ्चाक्षरा पतिः पाडो यज्ञो यज्ञमेवाव रुन्धे । 

என்பது . 


உரை . 


தீட்சை பண்ணிக்கொள்ளாதவன் ஒரு ஆகுதியால் புகுதல் வேண்டும் 
என்று கூறுகின்றனர் . தீட்சை செய்துகொண்டவனுக்கு , சுருவத்தால் நான் 
கும் , சுகுவால் ஒன்றுமாக ஐந்தாகுதிகள் செய்தல் வேண்டும் . ஏனெனின் ? 
ஐந்தெழுத்துக்களைக்கொண்ட பந்திச்சந்தமாகிய வேள்வியை யடைகின்றான் 
ஆதலினென்க என்பது , 


பிர -1 , அநு -2 ) சோம யாகப் பிராமணம் 

17 
ஆததிகள் ) 
முதல் மந்திரத்திலுள்ள ஆகூதி என்னுஞ் சொல்லின் 

உபயோகத்தைக் கூறுகின்றது . 

பிராமணம் -3 
आकृत्यै प्रयुजेऽग्नये स्वाहेत्याहाऽऽकूत्या हि पुरुषो यज्ञमभि प्रयुके 
यजेयेति । 

என்பது . 


உரை . 


12 


என்றது . 


ஆகூதியின் பொருட்டு பிரயுஜே அக்னயே ஸ்வாஹா 
ஆகூதி = சசங்கற்பம் . மனதில் சங்கற்பித்த பிறகே வேள்வியைச் செய்ய 
விரும்பியவன் வேள்விச் செயலாளர்கட்கு முன் யான் வேட்பேன் என்று 
கூறுகின்றான் என்பது . 


இரண்டா மந்திரத்திலுள்ள மேதை என்னுஞ் சொல்லை உபயோகப் 

படுத்துகின்றது . 

பிராமணம் -4 
मेधायै मनसेऽग्नये स्वाहेत्याह मेधयाहि मनसा पुरुषो यज्ञमभिगच्छति । 


என்பது 


உரை . 


மேதாயை மனஸே அக்னயே ஸ்வாஹா என்றது , மேதை = கேட் 
டதை மறக்காமற்கொள்ளல் . அத்தகைய மன தால் எக்ஞத்தை யடைகின் 
ஃறான் என்பது . 


நான்காம் மந்திரத்தின் பதவாக்கியங்கட்குப் பொருளைக் கூறுகின்றது . 

பிராமணம் -5 
सरस्वत्यै पूष्णेऽग्नये स्वाहेत्याह वाग्वै सरस्वती पृथिवी पूषा चाचैव 
पृथिव्या यज्ञं प्रयुते । 

என்பது . 


உரை. 
சரல்வத்தை பூஷ்ணே அக்னயே ஸவாஹா என்றது , வாக்கால் மந் 
திரமோதல் சித்தியாகின்றது , பூமியால் வேள்விக்குரிய நெல் முதலியன 
சித்திக்கின்றன . இவ்விரண்டாலும் எக்ஞத்தை யடைகின்றான் என்பது . 


3 


18 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( தீட்சைக்குரிய 


ஐந்தாம் மந்திரத்தின் முற்பாதியிலுள்ள விசேடணப் பகுதிகளின் கருத்தைக் 

கூறுகின்றது . 


பிராமணம் -6 


आपो देवीव्हतीविश्वशंभुव इत्याह या वै वास्ता आपो देवीर्वृहतीवि 
श्वशंभुवः । 


என்பது , 


உரை.. 


ஆபோ தேவீம் என்பது முதலிய விசேடணங்கட்கு , மழையில் உண்டா 
கும் தானியங்கள் கருத்து என்பது . 


மாறுபடில் கேடென்கின்றது . 


பிராமணம் -7 


यदेतद्यजुर्न व्यादिव्या आपोऽशान्ता इमं लोकमा गच्छेयुः । 


என்பது . 


உரை . 


இவ்வாறு எசுர்மந்திரத்தை ஓதாவிடில் வானிலிருந்துண்டான தால், 
மின்னல்பேன்று சாந்தமடையாதவைகளாய் இவ் வுலகிற்கு வரும் என்பது . 


மந்திரத்திற் கூறியபடி குணங்களைப் போற்றில் தண்ணீர்த்தேவதை 
சாந்தமாய்ச் சுகத்தைச் செய்யுமென்று முடிக்கின்றது . 

பிராமணம் -- 8 


आपो देवीहतीविश्वशंभुव इत्याहारमा एवैना लोकाय शमयति तस्मा 
च्छान्ता इमं लोकमा गच्छन्ति । 

என்பது . 


உரை. 


ஆபோ தேவீ என்பது முதலிய விசேடணங்களைக் கூறியது , இவ் 
வுலகின் பொருட்டு தண்ணீராகிய தேவதையைச் சாந்தப்படுத்தலாம் , ஆத 
லின் , அத்தேவதை சாந்தமடைந்து இவ் வுலகிற்கு வருகின்றது என்பது . 


பிர -1 , அநு -2 ) 


சோம யாகப் பிராமணம் 


19 


ஆததிகள் ) 


மந்திரத்தின் இரண்டாவது மூன்றாவது பாகங்களை உபயோகப் 

படுத்துகின்றது . 

பிராமணம் -9 
द्यावापृथिवी इत्याह द्यावापृथिव्योहि यज्ञ उर्वन्तरिक्षमित्याहान्तरिक्षेहि 


15 : | 


என்பது . 


உரை . 


மண்ணில் தேவாராதனை , அந்தரிட்சத்தில் அநுட்டானஞ் செய்தல் , 
சுவர்க்கத்தில் பயன் என்றிவ்வாற்றால் எக்ஞம் மூன்றுலகங்களிலும் இருக் 
கின்றது என்பது . 


மந்திரத்தின் நான்காம்பாகத்தின் கருத்தைக் கூறுகின்றது . 

பிராமணம் -10 
बृहस्पतिर्नो हविषा वृधात्वित्याह ब्रह्म वै देवानां बृहस्पतिर्ब्रह्मणैवास्सै 
यज्ञमव रुन्धे । 


என்பது . 


உரை . 


பிருஹஸ்பதிர்நோ ஹவிஷா வ்ருதாது என்றது , தேவர்கட்குக் குரு 
வாதலின் பிருகற்பதி பரப்பிரம வடிவாவர் . அவரால் இவனுக்கு எக்ஞங் 
கிடைக்கின்றது என்பது . 


ஹவிஷா விதோ என்னும் பிறசாகையில் ஓதியிருத்தலைப் பழித்துவிட்டு 

தனது பாடத்தைப் புகழ்கின்றது . 

பிராமணம் -11 
यद्वयाद्विधेरिति यज्ञस्थाणुमृच्छेद्धात्वित्याह यज्ञस्थाणुमेव परि वृणक्ति । 


என்பது , 


உரை . 


பிருகஸ்பதி விததாது என்று கூறில் அதனால் வளருதல் குறிப்பிடப் 
படாமையின் வேள்விக்குத் தடையை யடைவான் எசமானன் . விருதாது 
என்னிலோ , அக்குற்றம் நீங்கிவிடும் என்பது . 


20 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம்-6 

( தீட்சைக்குரிய 


ஔத்க்ரஹணம் என்னும் ஹோமத்தை விதித்து ஒருகதையால் 

அச்சொல்லை விரித்து வைக்கின்றது . 

பிராமணம் -12 
प्रजापतिर्यज्ञयसृजत सोऽस्मात्सृष्टः परात्स प्रयजुरलीनात्प्र साम तमृ 
गुदयच्छद्यगुदयच्छत्तदौद्ग्रहणस्यौद्हणत्वम् । 

என்பது . 


உரை . 


பிரமன் எக்ஞபுருடனைப் படைக்கும்போது எக்ஞபுருடன் திரும்பி 
ஓடினன் , அவனைப் பிடிப்பதன் பொருட்டு , மூன்று வேத மந்திரங்களையும் 
அனுப்பினன் . அவைகளுள் எசுர் சாமம் இரண்டும் எக்ஞபுருடனைப் போகா 
மல் தடுத்துக்கொண்டன . இருக்கு , மேலே பிடித்துக்கொண்டது . ஆதலின் 
இருக்கால் முடியும் அநுட்டானம் ஔத்க்ரஹணம் எனப்படுகின்றது 


என்பது . 


அதை விதிக்கின்றது . 

பிராமணம் -13 
ऋचा जुहोति यज्ञस्योद्यत्यै । 


. 


என்பது . 


உரை. 


இருக்கால் ஹோமஞ்செய்கின்றான் அது எக்ஞம் வளருதற் பொருட்டு 
என்பது . 


அதனுடைய சந்தத்தைப் புகழ்கின்றது . 

பிராமணம் - 14 
अनुष्टुप्छन्दसामुदयच्छदित्याहुस्तस्मादनुष्टुभा जुहोति यज्ञस्योद्यत्यै । 


என்பது . 


ன்றனர் . ஆத 


உரை . 
அநுஷ்டுப் சந்தம் வளர்ச்சியுடையது என்று சொல்கின் 
லின் , எக்ஞம் வளருதற்பொருட்டு அநுஷ்டுப்ச் சந்தத்தால் ஹோமஞ் செய் 
கின்றான் என்பது . 


பிர -1 , அநு -2 ) 


சோம யாகப் பிராமணம் 


21 


ஆததிகள் ) 


இம்மந்திரத்திலுள்ள இருக்கையும் சந்தத்தையும் புகழ்ந்தது போல் 

பாதத்தின் எண்ணையும் புகழ்கின்றது . 

பிராமணம் - 15 
द्वादश वात्सबन्धान्युदयच्छन्नित्याहुस्तस्माद्वादशभिर्वात्सबन्धविदो दीक्ष 
| 

என்பது . 


உரை . 


இம்மந்திரத்திலுள்ள பன்னிரண்டு பதங்களும் வாத்ஸபந்தளாய்த் 
தோன்றின அதாவது , 

ன அதாவது , கன்றை ஒருகயிற்றாற் கட்டுவதுபோல் பன்னிரண்டு 
பதங்களாலும் எக்ஞம் கட்டுப்படுகின்றது . அதாவது இப்பதங்களால் எக் 
ஞத்தைக் கைப்பற்றிக்கொள்கின்றான் என்று அறிஞர் கூறுகின்றனர் . அதை 
யுணர்ந்த வேட்போர்கள் இப்போதும் அப்பதங்களால் ஹோமஞ் செய் 
கின்றார்கள் என்பது . 


சான்றோர்களாற் பெறப்பட்டபடியே சந்தங்களைத் துதித்துவிட்டு , 
இனி வாக்குவடிவமானதால் துதிக்கப்படுகின்றது . 

பிராமணம் -- 16 
सा वा एषर्गनुष्टग्वागनुष्टग्यदेतयर्चा दीक्षयति वाचैन सर्वया दीक्षयति । 


என்பது , 


உரை . 


அநுஷ்டுப்ச் சந்தம் வாக்கான தால் , அச்சந்தமுள்ள இருக்கால் தீட்சை 
செய்தது வாக்குக்களால் தீட்சை செய்யப்பெற்றதாகின்றது என்பது . 


குறியைக் காரணமாய்க்கொண்டு மந்திரத்தைத் துதிக்கின்றது . 


பிராமணம் -17 


विश्वे देवस्य नेतुरित्याह सावित्र्येतेन मर्तो वृणीत सख्यमित्याह पितृदे 
वत्यैतेन विश्वे राय इषुध्यसीत्याह वैश्वदेव्येतेन द्युम्नं वृणीत पुष्यस 
इत्याह पौष्ण्येतेन सा वा एषसर्वदेवत्या यदेतयर्चा दीक्षयति सर्वाभि 
रेवैनं देवताभिर्दीक्षयति । 


என்பது . 


22 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( தீட்சைக்குரிய 


உரை . 


இம்மந்திரத்தில் விசுவேதேவர் என்பது முதலிய தால் சாவித்திரியா 
லும் , மர்த்த விருணீத என்பது முதலிய தால் பிதிருக்களாலும் , விழ்வே 
ராய என்பதால் வைசுவதேவராலும் த்யும்கம் என்பது முதலிய தால் பூஷ 
னாலும் தீட்சை செய்யப்பெற்றவனாகின்றான் . இதனால் , இம்மந்திரத்தால் 
தீட்சை பண்ணிக்கொண்ட தாகும் என்பது . 


இம்மந்திரத்தின் எழுத்துக்களுடைய எண்ணிக்கைகளைக் 
காரணமாய்க்கொண்டு துதிக்கின்றது . 

பிராமணம் -18 


सप्ताक्षरं प्रथमं पदमष्टाक्षराणि त्रीणि यानि त्रीणि तान्यष्टावुपयन्ति यानि 
चत्वारि तान्यष्टौ यदष्टाक्षरा तेन गायत्री यदेकादशाक्षरा तेन त्रिष्टुग्य 
द्वादशाक्षरा तेन जगती सा वा एषसर्वाणि छन्दासि यदेतयर्चा 
दीक्षयति सर्वेभिरेवैनं छन्दोभिर्दीक्षयति । 


என்பது . 


உரை . 


முதல் பதத்தில் ஏழெழுத்துக்களும் , இரண்டாவது , மூன்றாவது , நான் 
காவது பாதங்களில் எவ்வெட்டு எழுத்துக்களும் இருக்கின்றன . இவற்றுள் , 
முதற்பாதத்தை இரண்டாக்கி , மூன்றெழுத்துக்களை மூன்றாம்பாதத்திற் 
சேர்க்கில் திரிஷ்டுப் ஆகின்றது , இரண்டாம்பாதி நான்கெழுத்துக்களை நான் 
காம்பாதத்திற் சேர்க்கில் சகதிச் சந்தமாகின்றது . மற்றும் , இரண்டாம் பாதத் 
திலும் சகியம் 

என்றுகொண்டு எட்டாக்கிக்கொள்க . இவ்வாறு , காயத் 
திரி , திரிஷ்டுப் , சகதி , என்னும் மூன்று சந்தங்களும் மூன்று சவனங்களி 
லும் முக்கியங்களாதலின் சந்தங்களனைந்ததாலும் தீட்சை செய்யப்பெற்ற 
கிதாகின்றது என்பது . 


3 


ஏழு என்னும் எண்ணிக்கையைக் காரணமாய்க்கொண்டு புகழ்கின்றது . 

பிராமணம் -19 


सप्ताक्षरं प्रथमं पद सप्तपदा शकरी पशवशकरी पशूनेवाव रुन्धे । 


என்பது . 


பிர -1 , அது -3 ) 


சோம யாகப் பிராமணம் 


23 


ஆததிகள் ) 


உரை . 


விர்வே தேவஸ்ய் நேது : என்பதில் ஏழெழுத்துக்கள் , ப்ரோஷ்வஸ்மை 
என்பது முதலிய இருக்கில் ஏழு பாதங்கள் , சக்வரி என்னுஞ் சந்தமும் ஏழு 
பதங்களையுடையது . சக்வரிச்சந்தம் பசுக்களைக் கொடுத்தலின் பசுவாம் . 
இதனால் பசுக்களை யடைகின்றான் என்பது . 


உலக விவகாரங்களனைத்திற்கும் ஒப்பாந் தன்மையால் மந்திரத்தைத் 

துதிக்கின்றது . 

பிராமணம் -- 20 
एकस्मादक्षरादनातं प्रथमं पदं तस्माद्यद्वाचोऽनाप्तं तन्मनुष्या उपजीवन्ति 
पूर्णया जुहोति पूर्ण इव हि प्रजापतिः प्रजापतेराप्त्यै न्यूनया जुहोति 
न्यूनाद्धि प्रजापतिः प्रजा असृजत प्रजाना सृष्टयै ॥ 

என்பது . 


. 


உரை 


முதற் பாதத்தில் ஒரு எழுத்துக் குறைவாயிருத்தலால் மனிதர்கள் , 
சூக்குமை , பைசத்தி , மத்திமை , வைகரி என்னும் நான்குவகை வாக்குக்க 
ளுள் ஒன்று குறைவுடையராய் வாழ்க்கின்றார்கள் . ஏனைய மூன்று பாதங்க 
ளும் நிறைய விருத்தலின் , நிறைவையுடைய பிரமனுக்குச் சமமாய்ப் படைப் 
பிற்குக் காரணமாகவும் , முதற்பாதத்தில் ஒரு எழுத்துச் சூனியமானது 
பிரளயத்தைக் குறிப்பிடுவதால் பிரசை யுற்பத்தியையும் உடைய தாகின்றது 
என்பது . 

ரண்டாவது அநுவாகம் 

முற்றிற்று . 


ஆறாங்காண்டம் முதற்பிரபாடகம் 

மூன்றாவது அஙவாகம் 
மான்தோல் முதலானவைகளால் தீட்சை செய்துக்கொள்வதைக்கூறுப் 
பிராமணங்கள் . 

ஏழு பஞ்சாதிக்கு மேல் நாற்பது பதங்களைக் கொண்டது . 
ऋक्सामे वै देवेभ्यो यज्ञायाऽतिष्ठमाने कृष्णो रूपं कृत्वाऽप 
क्रम्यातिष्ठतां तेऽमन्यन्त यं वा इमे उपावय॑तस्स इदं भविष्य 


21 


a 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -6 

( தீட்சை 
तीति ते उपामन्त्रयन्त ते अहोरात्रयोर्महिमानमपनिधाय देवानु 
पावर्तेतामेष वा ऋचो वर्णो यच्छुक्लं कृष्णाजिनस्यैष साम्नो 
यत्कृष्णमुक्सामयोशिशल्ये स्थ इत्याहौमे एवाव॑ रुन्ध . एषः 
[ १६ ] वा अह्नो वर्णों यच्छुक्लं कृष्णाजिनस्यैष रात्रिया यत्कृष्णं 
यदेवैनयोस्तत्र न्यक्तं तदेवाव रुन्धे कृष्णाजिनेन दीक्षयति ब्रह्मणो 
वा एतद्रू यत्कृष्णाजिनं ब्रह्मणैवैनं दीक्षयतीमां धिय ५ शिक्ष 
माणस्य देवेत्याह यथायजुरेवैतद्गर्भो वा एष यदीक्षित उल्वं वासः 
प्रोणुते तस्मात् [ १७] गर्भाः प्रावृता जायन्ते न पुरा सोमस्य 
क्रयादपावीत यत्पुरा सोमस्य क्रयादपोीत गर्भाः प्रजानी 
परापातुकास्स्युः क्रीते सोमेऽपोर्णते जायत एव तदथो यथा 
वर्स यासं प्रत्यपोर्णते तादृगेव तदङ्गिरसस्सुवर्ग लोकं यन्त ऊर्ज 
व्यभजन्त ततो यदत्यशिष्यत ते शरा अभवन्नूगर्वै शरा यच्छर 
मयी [ १८ ] मेखला भवत्यूर्जमेवाव॑ रुन्धे मध्यतस्सं नह्यति 
मध्यत एवारसा ऊर्ज दधाति तस्मान्मध्यत ऊर्जा भुञ्जत ऊर्ध्वं वै 
पुरुषस्य नाभ्यै मेध्यमवाचीनममेध्यं यन्मध्यतस्संनयति मध्य 
चैवास्यामेध्यं च व्यावर्तयतीन्द्रो वृत्राय वनं प्राहरत्स त्रेधा 
व्यभवत्स्फ्यस्तृतीय रथस्तृतीयं यूपस्तृतीयम् [ १ ९ ] येऽन्तश्शरा 
अशीर्यन्त ते शरा अभवन्तच्छराणा शरत्वं वज्रो वै शराः 
क्षुत्खलु वै मनुष्यस्य भ्रातृव्यो यच्छरमयी मेखला भवति वज्रेणैव 
साक्षात्क्षुधं भ्रातृव्यं मध्यतोऽप हते त्रिवृद्भवति त्रिवृद्वै प्राणस्त्रि 
वृतमेव प्राणं मध्यतो यजमाने दधाति पृथ्वी भवति रज्जूनां 


25 


9.g - 1 , 7-3 ] 

சோம யாகப் பிராமணம் 
தீட்சை ) 

व्यावृत्त्यै मेखलया यजमानं दीक्षयति योक्त्रेण पत्नी मिथुनत्वार्य 
[ २० ] यज्ञो दक्षिणामभ्यध्यायत्ता समभवत्तदिन्द्रोऽचायत्सोऽ 
मन्यत यो वा इतो जनिष्यते स इदं भविष्यतीति तां प्राविशत्तस्या 
इन्द्र एवाजायत सोऽमन्यत यो वै मदितोऽपरो जनिष्यते स इदं 
भविष्यतीति तस्या अनुमृश्य योनिमाऽच्छिनत्सा सूतवंशाऽभव 
तत्सूतवशायै जन्म [ २१ ] ता ’ हस्ते न्यवेष्टयत तां मृगेषु न्यद 
धात्सा कृष्णविषाणाऽभवदिन्द्रस्य योनिरसि मा मा हिसीरिति 
कृष्णविषाणां प्रयच्छति सयौनिमेव यज्ञं करोति सयौनि दक्षिणा 
सयौनिमिन्द्र सयोनित्वाय कृष्य त्वा सुसस्थाया इत्याह तमाद 
कृष्टपच्या ओषधयः पच्यन्ते सुपिप्पलाभ्यस्त्वौषधीभ्य इत्याह 
तस्मादोषधयः फलं गृह्णन्ति यद्धस्तेन [ २२ ] कण्डूयेत पामनं 
भावुकाः प्रजास्स्युर्यत्स्मयेत नग्नंभावुकाः कृष्णविषाणया कण्डू 
यतेऽपिगृह्य मयते प्रजानी गोपीथाय न पुरा दक्षिणाभ्यो नेतोः 
कृष्णविषाणाम घृतेद्यत्पुरा दक्षिणाभ्यो नेतोः कृष्णविषाणाम 
वचतेद्योनिः प्रजानां परापातुका स्थानीतासु दक्षिणासु चावाले 
कृष्णविषाणां प्रास्यति योनिर्वै यज्ञस्य चात्वालं योनिः कृष्णवि 
षाणा योनावेव योनि दधाति यज्ञस्य सयोनित्वाय [ २३ ] ।। 
रुन्ध एप तसांच्छरमयी यूपस्तृतीयं मिथुनत्वाय जन्म हस्ते 
नाष्टाचत्वारि शञ्च ॥३ ॥ 
தில் , மான்தோல் முதலியவைகளாற் செய்யப்படும் தீட்சை கூறப்படு 


கின்றது . 


4 


26 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( தீட்சை 


இருக்சாமயோம் என்பது முதலிய மந்திரத்தை எடுத்துக்கொண்டு 
ஒரு கதையைக்கூறி சிற்ப்பத்தன் (சித்திரத்தன் ) மையை விளக்குகின்றது . 

பிராமணம் -1 
ऋक्सामे वै देवेभ्यो यज्ञायाऽतिष्ठमाने कृष्णो रूपं कृत्वापक्रम्यातिष्ठतां 
तेऽमन्यन्त यं वा इमे उपाययंतस्स इदं भविष्यतीति ते उपामन्त्रयन्त 
ते अहोरात्रयोमहिमानमपनिधाय देवानुपावर्तेतामेष वा ऋचो ! 
यच्छुक्लं कृष्णाजिनस्यैष साम्नो यत्कृष्णम् । 


என்பது : 


உரை . 


இருக்கு சாமம் என்னும் இரண்டு தேவதைகளும் , ஒரு நிமித்தம்பற்றி 
தேவர்களுடைய எக்ஞத்திற்குத் தமது வடிவத்தை மறைக்க எண்ணி மான் 
வடிவெடுத்துக்கொண்டு தேவர்களை விட்டு நீங்கி மறைவிடத்திலிருந்தன . அப் 
போது தேவர்கள் , எவ்வெக்ஞபுருடனை இருக்கும் சாமமும் அடைகின் 
றதோ , அவ்வெக்ஞபுருடன் பயனை அடைவன் என்று எண்ணிக்கொண் 
டிருந்தனர் . அப்போது , இருக்குஞ் சாமமும் , பகலையும் இரவையும் தன 
துடம்பில் வெண்புள்ளியும் கரும்புள்ளியுமாகத் தரித்துக்கொண்டு தேவர்க 
ளிடம் வந்தன . ஆதலின் , மான்தோலிலுள்ள இருவகைச் சித்திரப் புள்ளிக 
ளும் இருக்கும் சாமமுமாம் என்பது . 


மான்தோலின் சித்திரத்தைக் கூறிவிட்டு மந்திரத்திற்கு உரை கூறுகின்றது . 

பிராமணம் -2 
ऋषसामयोशिशल्पे स्थ इत्याहर्कसामे एवाव रुन्धे । 


என்பது . 


உரை . 


‘ இருக் சாமயோ : சில் பேஸ்த்தம் என்றது , இதனால் இருக்குச் சாமங் 
களை யடைகின்றான் என்பதாம் . 


இருக்குச் சாமங்களை அடைவதுடன் பகலிரவுகளின் சாரத்தையு 

மடைவான் என்கின்றது . 

பிராமணம் -3 
एष वा अहो वर्णों यच्छुकलं कृष्णाजिनस्यैष रात्रिया यकृष्णं यदेवनयो 
स्तत्र न्यक्तं तदेवाव रुन्धे । 


என்பது 


சோம யாகப் பிராமணம் 


27 


பிர -1 , அநு -3 ) 
தீட்சை ) 


உரை . 
பகலிரவுகளின் சம்பந்தமாகிய , இருக்குச் சாமங்கட்கு வேறாகிய இரக 
சியங்களையு மடைகின்றான் என்பது . 


அதை விதிக்கின்றது . 

பிராமணம் -4 
कृष्णाजिनेन दीक्षयति ब्रह्मणो वा एतद्रूपं यत्कृष्णाजिनं ब्रह्मणैवैनं दीक्ष 


fI 


என்பது . 


உரை . 


பிரமம் என்பது வேதம் . அவ்வடிவமானது மான்தோல் . இருக்குஞ் 
சாமமும் சித்திரப்புள்ளிக ளான தால் இது பொருந்துமா றுணர்க . ஆதலின் , 
மான்தோலால் தீட்சை செய்தல் வேதத்தால் தீட்சை செய்யப்பெற்றதாகின் 
றது என்பது . 


மான் தோலின்மேல் ஏறும் மந்திரத்தின் வெளிப்படையான பொருளைக் 

கூறுகின்றது . 

பிராமணம் - 5 
इमां धियः शिक्षमाणस्य देवेत्याह यथायजुरेवैतत् । 

என்பது 


உரை . 


இமாம் தியம் என்பது முதலியது , எசுரிற்கூறிய வெளிப்டையான 
பொருளையே என்பதையே ( ஏறுதல் ) கொண்டது என்பது . 


ஆடையை உத்தரீயமாய்ப்போட்டு மறைத்துக்கொள்ளல் வேண்டு 

மென்னும் விதி , 

பிராமணம் -6 
गर्भो वा एष यद्दीक्षित उल्बं वासः प्रोणुते तस्माद् गर्भाः प्रावृता जायन्ते । 

என்பது , 


, 


28 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( தீட்சை 


உரை. 


தீட்சை செய்துகொள்ளுகின்றவனுக்கு உடம்பின் மேல் ஆடையால் 
மறைத்துக்கொள்ளல் , கருப்பையால் குழந்தையை மறைத்ததுபோலாம் . 
இது பற்றியே , குழந்தை ஒருவகைத் தோற்பையால் மறைக்கப்பட்டுப் பிறக் 
கின்றது என்பது . து இருக்குப் பிராமணத்திலுங் கூறப்பட்டுள்ளது . 


இன்றெனில் கேடென்பதுடன் அவ்வாடையை அவிழ்க்குங்காலத்தை 

விதிக்கின்றது . 

பிராமணம் -7 
न पुरा सोमस्य क्रयादपोवीत यत्पुरा सोमस्य क्रयादपोत गर्भाः 
प्रजानां परापातुकास्स्युः क्रीते सोमेऽपोर्तुते जायत एव तदथो यथा 
वसीयासं प्रत्यपोर्गुते तागेव तत् । 


என்பது . 


உரை . 


சோமத்தை விலைக்குவாங்கியபிறகே அவ்வேஷ்டியை அவிழ்த்தல் 
வேண்டும் . அதற்குமுன் அவிழ்க்கில் கருப்பம் நழுவியதுபோலாகும் . 
சோமத்தை விலைக்கு வாங்கிய பிறகே இவன் பிறந்தவனாகின்றான் . மற்றும் , 
அரசன் சபையில் பலரும் பார்த்தற்பொருட்டுத் திரையை எடுப்பதுபோல் 
சோமராசனை முன்னிட்டு இவ்வாடையை எடுத்தல் வேண்டும் என்பது , 


ஊர்கஸ்யாங்கிரஸி என்பது முதலிய மந்திரப்பொருளை கதையால் 
விளக்கிவிட்டு தருப்பைக் கயிற்றைக்கட்டிக்கொள்வதை விதிக்கின்றது . 

பிராமணம் . - 8 
अङ्गिरसस्सुवर्ग लोकं यन्त ऊर्ज व्यभजन्त ततो यदत्यशिष्यत ते शरा 
HTTE IT ISSE AS | 

என்பது . 


உரை . 


அங்கிரசர் என்னும் இருடிகள் சுவர்க்கலோகம் போகும்போது அன்ன 
ரசத்தைப் பங்கிட்டுக்கொண்டனர் ; அப்போது மீந்த ரசம் நாணலாயிற்று . 
ஆதலின் , நாணற்கயிற்றை அணிந்து கொள்ளில் அன்னங்களின் இரசத்தை 
அடைகின்றான் என்பது . 


பிர -1 , அநு -3 ) சோம யாகப் பிராமணம் 

29 
தீட்சை ) 
நாணற்கயிற்றைக் கட்டிக்கொள்ளவேண்டிய இடத்தை 

விதிக்கின்றது 

பிராமணம் -9 
मध्यतस्सं नाति मध्यत एवास्मा ऊर्ज दधाति तस्मान्मध्यत ऊर्जा भुञ्जते । 

என்பது . 


உரை . 


உடம்பின் நடுவில் மேகலையாக அந் நாணற்கயிற்றைக் கட்டிக்கொள் 
கின்றான் . ஆதலால் , நடுவில் இரசந் தங்குகின்றது . இதுபற்றியே அனைவ 
ரும் உடம்பின் நடுவில் அன்ன ரசத்தைத் தாங்குகின்றார்கள் என்பது . 


மற்றொரு வகையால் உடம்பின் நடுப் பாகத்தைத் துதிக்கின்றது . 

பிராமணம் -10 
ऊर्ध्व वै पुरुषस्य नाभ्यै मध्यमवाचीनममेध्यं यन्मध्यतस्संनाति मेध्यं 
चैवास्यामेध्यं च व्यावर्तयति । 

என்பது . 


உரை . 


நாபிக்குங்கீழ் அசுத்தமான தாம் , அதன் மேல் சுத்தமான தாம் . ஆத 
லின் , அசுத்தமான உடம்பின் பாகத்தை விளக்குக்கின்றதே நாண 
இடுப்பிற் கட்டிக்கொள்ளுதலின் குறிப்பு என்பது . 


அக்கயிறு , நாணலாயிருக்குந் தன்மையைப் புகழ்கின்றது . 

பிராமணம் -11 
इन्द्रो वृत्राय वनं प्राहरत्स त्रेधा व्यभवत्स्फ्यस्तृतीय रथस्तृतीयं यूपस्तृ 
என் SISITI 3 ITI TITHTTITIS என் 
वै शराः क्षुत्खलु वै मनुष्यस्य भ्रातृव्यो यच्छरमयी मेखला भवति 
वज्रेणैव साक्षात्क्षुधं भ्रातृव्यं मध्यतोऽप हते । 

என்பது . 


உரை . 


இந்திரன் வச்சிரத்தால் விருத்திரனைக் கொண்றபோது அவ்வச்சிரம் , 
ஸ்ப்யம் என்னுமரக்கத்தி , இரதம் , யூபம் என மூவகையாயிற்று . அவ்வச்சிரத் 
தின் நுண்ணிய அவயவங்கள் நாணல் ( சரம் ) ஆயிற்று . ஆதலின் , நாணலின் 


30 


கிருஷ்ணஎசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( தீட்சை 


கயிறு வச்சிராயுதம்போல் மனிதர்களின் உடம்பின் நடுவிலுள்ள பசிப்பகை 
களைக் சொல்லுகின்றது என்றது . 


குணத்தை ( பிரிகளை ) விதிக்கின்றது 

பிராமணம் -12 
त्रिवृद्भवति त्रिवृद्वै प्राणस्त्रिवृतमेव प्राणं मध्यतो यजमाने दधाति । 


என்பது . 


உரை. 


அக்கயிறு முப்பிரிகளையுடைமையின் , பிராணன் , அபானன் , 

வியா 
னன் என்னும் மூன்று விருத்திகளை யுடைய பிராணனை உடம்பின் நடுவில் 
தாங்குகின்றான் என்பது . 


மற்றொரு குணத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் - 13 
पृथ्वी भवति रज्जूनां व्यावृत्त्यै । 


என்பது . 


உரை . 


முப்புரிசேர்ந்து பருமனாயித்தலின் , கட்டில் முதலியவைகளிலுள்ள 
கயிறுகளுக்குப் பேதத்தை குறிக்கின்றது என்பது . 


மேகலை , ( வேள்வித்தலைவன் இடுப்பிற் கட்டுங்கயிறு ) யோக்த்ரம் , (பத்தினி 
யின் இடுப்பிற்கட்டுங்கயிறு ) என்னு மிரண்டையும் பாகுபாடு செய்கின்றது .. 

பிராமணம் -14 
मेखलया यजमानं दीक्षयति योक्त्रेण पत्नी मिथुनत्वाय । 

என்பது . 


உரை . 


வேள்வித்தலைவனுக்கு மேகலை என்னும் முப்பிரிக் கயிற்றைக்கட்டுவ 
தாலும் . பத்தினிக்கு யோக்த்ரம் என்னும் பின்னல்போன்ற கயிற்றைக் 
கட்டுவ தாலும் இவ்விரண்டும் மிதுனங்களாயிற்று என்பது . 


பிர -1 , அநு -3 ) 


சோம யாகப் பிராமணம் 


31 


தீட்சை ) 


மான்கொம்பு இந்திரனுடைய யோனி என்பதை ஒரு கதைவாயிலாக 

விதிக்கின்றது . 

பிராமணம்- 15 
यज्ञो दक्षिणामभ्यध्यायत्ता समभवत्तदिन्द्रोऽचायत्सोऽमन्यत यो वा 
इतो जनिष्यते स इदं भविष्यतीति तां प्राविशत्तस्या इन्द्र एवाजायत 
सोऽमन्यत यो वै मदितोऽपरो जनिष्यते स इदं भविष्यतीति तस्या 
अनुमृश्य योनिमाऽच्छिनत्सा सूतवशाऽभवत्तत्सूतवशायै जन्म तार 
हस्ते न्यवेष्टयत तां मृगेषु न्यदधात्सा कृष्णविषाणाऽभवदिन्द्रस्य योनि 
रसि मा मा हि सीरिति कृष्णविषाणां प्रयच्छति सयोनिमेव यज्ञं करोति 
सयोनि दक्षिणा ५ सयोनिमिन्द्र सयोनित्वाय । 


என்பது . 


உரை . 


இந்திரன் , எக்ஞதேவனுடைய மணைவியாகிய தக்ஷிணையின் வயிற்றிற் 
பிறக்கில் எல்லா ஐசுவரியத்தையும் அடையலா மென்னும் எண்ணத்தால் 
தக்ஷிணையின் வயிற்றிற் புகுந்து பிறகு குழந்தையாய்ப் பிறந்தனன் . பிறந்த 
வன் , இனி மற்றொருமைந் தன் பிறப்பானேல் , அவன் எல்லா ஐசுவரியத் 
தையும் அடைந்துவிடுவான் என்னுங்கருத்தால் தக்ஷிணையாகிய தனது 
மாதாவின் யோனியை அறுத்து விட்டனன் . யோனியின்றி அவள் அதனால் 
மலடாயினள் . இதுபற்றியே ஒருகுழந்தை பிறந்தபின் கருவின்றி மலடா 
கின்றார்கள் . பிறகு , அந்தயோனியை தனது கையில் சுற்றிக்கொண்டிருந்து 
பின்னர் மானிடத்தில் வைத்தனன் ; அது மானுக்குக் கொம்பாயிற்று . இதை 
யசமானன் கட்டியிருக்கில் , எக்ஞபுருடனுக்குப் போகந்தரும் யோனியாக 
வும் , தட்சிணையின் அவயவமாகிற யோனிகவும் , இந்திரனுடைய காரணமா 
கிற யோனியாகவும் இருக்கின்றது என்பது . 


மான்கொம்பால் மண்கெல்லும் மந்திரவலியை விளக்குகின்றது . 

பிராமணம் - 16 
कृष्य त्वा सुसस्याया इत्याह तस्मादकृष्टपच्या ओषधयः पच्यन्ते । 

என்பது 


உரை . 


‘கிருஷ்யைத்வா சு சஸ்யாயை என்றது , இதனால் , உழாமலே சிலபயிர் 
கள் விளைக்கின்றன என்பதாம் . 


32 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -5 

( தீட்சை 


மான்கொம்பால் தலையைச் சொறியும் மந்திரத்திலுள்ள, பிப்பலா என்னுஞ் 
சொல்லாற் குறிப்பிட்டதைக் கூறுகின்றது . 

பிராமணம் -- 17 
सुपिप्पलाभ्यस्त्वौषधीभ्य इत्याह तस्मादोषधयः फलं गृहन्ति । 

என்பது . 


உரை . 


மான் கொம்பால் தலையைச் சொறிந்து விடலால் பயிர்கள் விளைகின் 
றன என்பதாம் . 


மாறுபடில் கேடென்பதுடன் இரண்டை விதிக்கின்றது . 

பிராமணம் --18 
यद्धस्तेन कण्ड्येत पामनं भावुकाः प्रजास्स्युर्यस्मयेत नग्नं भावुकाः कृष्ण 
विषाणया कण्डूयतेऽपिगृह्म स्मयते प्रजानां गोपीथाय । 

என்பது . 


உரை . 


கையாற் சொறிந்து கொள்ளில் சொறிவியாதி முதலியவைகளுடன் 
கூட வறுமையால் சுற்றத்துணியும் இன்றிய குழந்தைகள் பிறக்கும் . மான் 
கொம்பாற் சொறியில் இவைகளின்றி புத்திரர்கள் பாதுகாக்கப் படுவார்ாள் 
என்பது . 


மாறுபடில் தீமையென்பதுடன் மான்கொம்பை அவிழ்த்துவிடல் 

வேண்டுமென்று விதிக்கின்றது . 


பிராமணம் -19 


न पुरा दक्षिणाभ्यो नेतोः कृष्णविषाणामव चुतेद्यत्पुरा दक्षिणाभ्यो नेतोः 
कृष्णविषाणामवतेद्योनिः प्रजानां परापातुका स्यानीतासु दक्षिणासु 
चात्वाले कृष्णविषाणां प्रास्यति योनि यज्ञस्य चात्वालं योनिः कृष्णवि 
षाणा योनावेव योनि दधाति यज्ञस्य सयोनित्वाय ॥ 


என்பது 


உரை . 
வேள்விச் செயலாளர்கள் கோக் ( தட்சிணை ) களை ஓட்டிக்கொண்டு போவ 
தற்குமுன் மான்கொம்பை அவிழ்த்துவிடில் புத்திரப்பேறு கெடும் . ஆதலின் 


33 


19 -1 , 21-4 ] சோம யாகப் பிராமணம் 
அத்திமரக் கொம்பைக் கொள்ளல் ) 


அவைகளை ஒட்டிக்கொண்டுபோன பிறகு , எக்ஞத்திற்குக் காரணமாகிய 
மண்ணெடுக்குங் குழியி ( சாத்வாலத்திற் போட்டுவிடல் வேண்டும் . இத 
னால் , வேள்விக் காரணத்தோடு காரணத்தைச் சேர்த்துவிட்டதாகின்றது 
என்பது . 

மூன்றாவது அநுவாகம் 

முற்றிற்று . 


ஆறாங்காண்டம் முதற்பிரபாடகம் 

நான்காவது அங்வாகம் 
அத்திமரத்தின் தடியைக்கொடுத்தல் முதலானவற்றைக் கூறும் பிராம 
ணங்கள் . 

எட்டுப் பஞ்சாதிக்குமேல் முப்பத்துழன்று பதங்களைக் கொண்டது . 

वाग्वै देवेभ्योऽपाकामद्यज्ञायातिष्ठमाना सा वनस्पतीन्प्राविश 
सैषा वाग्वनस्पतिषु वदति या दुन्दुभौ या तूर्णवे या वीणायां 
यदीक्षितदण्डं प्रयच्छति वाचमेवाव॑ रुन्ध औदुम्बरो भवत्यूर्वा 
उदुम्बर ऊर्जमेवाव॑ रुन्धे मुखेन संमितो भवति मुखत एवास्सा 
ऊर्ज दधाति तस्मान्मुखत ऊर्जा भुञ्जते [ २४ ] क्रीते सोमे मैत्रा 
वरुणाय दण्डं प्रयच्छति मैत्रावरुणो हि पुरस्तात्विग्भ्यो वाच 
विभजति तामृत्विजो यजमाने प्रतिष्ठापयन्ति स्वाहा यज्ञं मन 
सेत्याह मनसा हि पुरुषो यज्ञमभिगच्छति स्वाहा द्यावापृथिवी 
भ्यामित्याह द्यावापृथिव्योर्हि यज्ञस्वाहोरोरन्तरिक्षादित्यौहान्त 
रिक्षे हि यज्ञस्वाहा यज्ञं वातादा रंभ इत्याहायम् [ २५ ] वाव यः 
पर्वते स यज्ञस्तमेव साक्षादा रभते मुष्टी करोति वाचं यच्छति 
यज्ञस्य धृत्या अदीक्षिष्टायं ब्राह्मण इति त्रिरुपाश्वाह देवेभ्य 
एवैनं प्राऽऽह त्रिरुच्चैरुभयेभ्य एवैनं देवमनुष्येभ्यः प्राऽऽह न पुरा 


5 


34 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( அத்தி மரத்தின் கொம்பைக் 
नक्षत्रेभ्यो वाचं वि संजेद्यत्पुरा नक्षत्रेभ्यो वाचं विसृजेद्य 
विच्छिन्द्यात् [ २६ ] उदितेषु नक्षत्रेषु व्रतं कृणुतेति वाचं वि 
सृजति यज्ञव॑तो वै दीक्षितो यज्ञमेवाभि वाचं वि सृजति याद 
विसृजेद्वैष्णवीमृचमनु ब्रूयाद्यज्ञोवै विष्णुर्यज्ञेनैव यज्ञः सं तनोति 
दैवीं धियं मनामह इत्याह यज्ञमेव तन्म्रदयति सुपारा नो अस 
द्वश इत्याह व्युष्टिमेवार्य रुन्धे [ २७ ] ब्रह्मवादिनों वदन्ति होतव्यं 
दीक्षितस्य॑ गृहा ३ ई न होतव्या ३ मिति हविर्वै दीक्षितो यजु 
हुयाद्यजमानस्यावदाय जुहुयाद्यन्न जुहुयाद्यज्ञपरन्तरियाद्ये देवा 
मनोजाता मनोयुज इत्याह प्राणा वै देवा मनोजाता मनोयुजस्ते 
ष्वेव परोक्षं जुहोति तन्नेव हुतं नेवाहुत स्वपन्तं वै दीक्षित 
रक्षा सि जिघा सन्त्यग्निः [ २८ ] खलु वै रक्षोहाऽग्ने त्व सु 
जागृहि वय सु मन्दिषीमहीत्याहाग्निमेवाधिपां कृत्वा स्वपिति 
रक्षसामपहत्या अव्रत्यमिववा एष करोति यो दीक्षितस्स्वपिति 
त्वमझे व्रतपा असीत्याहाग्निर्वे देवानां व्रतपतिस्स एवैनं व्रतमा 
लम्भयति देव आ मर्ये वेत्याह देवः [ २ ९ ] ह्येष सन्मयैषु त्वं 
यज्ञेष्वीड्य इत्याहैत हि यज्ञेष्वीडतेऽप वै दीक्षितात्सुषुपुष इन्द्रियं 
देवताः कामन्ति विश्वे देवा अभि मामाऽववृत्रन्नित्याहेन्द्रियेणैवैन 
देवताभिस्सं नयति यदेतद्यजुर्न ब्रूयाद्यावत एव पशूनभि दीक्षेत 
तावन्तोऽस्य पशव॑स्स्यू रास्वेयत् [ ३० ] सोमाऽऽभूयो भरेत्याहा 
परिमितानेव पशून लन्धे चन्द्रमसि मम भोगाय भवेत्याह यथा 
देवतमेवैनाः प्रति गृह्णाति वायवे त्वा वरुणाय त्वेति यदेवमेता 


10-1 , 45-4 


சோம யாகப் பிராமணம் 


35 


கைக்கொள்ளுதல் முதலியன ) 


नानुदिशेदयथादेवतं दक्षिणा गमयेदा देवताभ्यो वृश्च्येत यदेव 
मेता अनुदिशति यथादेवतमेव दक्षिणा गमयति न देवताभ्य 
आ [ ३१ ] वृश्च्यते देवीरापो अपां नपादित्याह यद्वो मेध्यं 
यज्ञिय सदेवं तद्वो मात्र क्रमिषमिति वावैतदाहाच्छिन्नं तन्तुं 
पृथिव्या अनु गेषमित्याह सेतुमेव कृत्वाऽत्येति [ ३२ ] ॥ भुञ्ज 
तेऽयं छिन्द्याद्रुन्धेऽग्निराह देव इयद्देवताभ्य आ त्रयस्त्रिशच्च 


॥४ ॥ 

இதில் , அத்திமரத்தின் தடியைக் கொடுத்தல் முதலிய அநுட்டான 
நியமங்கள் கூறப்படுகின்றன . 


எசமானனுக்கு ஒரு அத்திமரத் தடியைக் கொடுத்தல் 
வேண்டுமென்று விதிக்கின்றது . 

STITLOGOOT - 1 
वाग्वै देवेभ्योऽपाकामद्यज्ञायातिष्ठमाना सा वनस्पतीन्प्राविशत्सैषा वाग्वन 
स्पतिषु वदति या दुन्दुभौ या तूणवे या वीणायां यद्दीक्षितदण्डं प्रय 
च्छति वाचमेवाव रुन्धे । 


என்பது 


உரை , 


வாக்கானது , எக்ஞத்திலில்லாமல் தேவர்களிடத்தி லிருந்து நீங்கி 
கொடி செடிகளிற் புகுந்துகொண்டது . அவ்வாக்கே , துந்துபி , வீணை , வேணு 
முதலிய வாஸ்பதிகளி லிருக்கின்றது . எசமானனுக்கு வநஸ்பதியாகிய தடி 
யைக் கொடுக்கில் வாக்கை அடைகின்றான் என்பது . 


முறையாய் இரண்டு குணங்களை விதிக்கின்றது . 

STILASTLE - 2 
औदुम्बरो भवत्यूर्वा उदुम्बर ऊर्जमेवाव रुन्धे मुखेन संमितो भवति मुखत 
एवारमा ऊर्ज दधाति तस्मान्मुखत ऊर्जा भुञ्जते । 


என்பது , 


36 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( அத்தி மரத்தின் கொம்பைக் 


உரை . 


அக்கொம்பு அத்திமரமாயிருத்தல் வேண்டும் . இது , அத்திமரம் இரச 
மா தலினென்க. மற்றும் , அது , அவனுடைய வாயின் உயரம் இருத்தல் 
வேண்டும் இதனால் வாயால் இரசத்தை அருந்துகின்றான் என்பது . 


எசமானன் அவ் வத்திமரத்தடியை விட்டுவிடல்வேண்டு மென்று 

விதிக்கின்றது . 

பிராமணம் -- 3 
क्रीते सोमे मैत्रावरुणाय दण्डं प्रयच्छति मैत्रावरुणो हि पुरस्तादृत्विग्भ्यो 
वाचं विभजति तामृत्विजो यजमाने प्रतिष्ठापयन्ति । 


என்பது , 


உரை . 


மைத்திராவருணன் அங்கங்கு வேள்விச் செயலாளர்கட்கு ஏவல்சொற் 
களை பகுக்கின்றவன் . ஆதலின் , அவனே முதலில் வாக்கைப் பகுக்கின்ற 
வன் ஆகையால் , வாக்குவடிவமாகிய தடியை எசமானன் , சோமத்தை 
விளைக்கு வாங்கியவுடன் மைத்திரா வருணனிடத்தில் கொடுத்துவிடல் 
வேண்டுமென்பது பொருந்தும் என்பது . 


கை விரல்களை மடக்கும் மந்திரத்திலுள்ள ஸ்வாஹா என்னுஞ் சொல் 
லாற் கொள்ளப்படும் உபலக்ஷணப் பொருளை விளக்குகின்றது . 

பிராமணம் -4 
स्वाहा यज्ञं मनसेत्याह मनसा हि पुरुषो यज्ञमभिगच्छति स्वाहा द्यावापृ 
थिवीभ्यामित्याह द्यावापृथिव्याहि यज्ञस्वाहोरोरन्तरिक्षादित्याहान्त 
रिक्षे हि यज्ञस्वाहा यज्ञं वातादा रभ इत्याहायं वाव यः पवते स यज्ञ 
स्तमेव साक्षादा रभते । 

என்பது . 
உரை. 
‘ ஸ்வாஹாயக்ஞம் மானஸ என்றது , மனதால் எக்ஞம் அடையப் 
படுகின்றது என்கின்றது . ஸ்வாஹா த்யாபிருத்திவீப்யாம் என்றது வானி 
லும் மண்ணிலும் எக்ஞம் இருக்கின்றது என்கின்றது . அந்தரிட்சாத் என் 
பது அந்த ரிக்ஷத்திலும் எக்ஞம் இருக்கின்றது என்கின்றது . ஸ்வாஹா யக் 
ஞம் வா தாதாரபே என்றது எக்ஞவடிவாகிய காற்றின் கிருபையால் எக் 


37 


பிர -1 , அது -4 ) சோம யாகப் பிராமணம் 
கைக்கொள்ளும் முதலியன ) 


ஞத்தைத்தொடங்குகிறேன் என்பது உபலக்ஷணமாம் என்கின்றது , ஈண்டு , 
காற்று எக்ஞக் கிரியைகட்குக் காரணமாதலின் எக்ஞமாம் என்பதையுணர்க . 


கை விரல்களை மடக்கல் வாக்கு நியமம் என்னும் இரண்டையும் 

விதிக்கின்றது . 

பிராமணம் -5 
मुष्टी करोति वाचं यच्छति यज्ञस्य धृत्यै । 

என்பது . 


உரை . 
இவ்விரண்டு நியமங்களும் எக்ஞ உறுதிப்பாட்டின் பொருட்டாம் 
என்பது 


அத்துவரியுவிற்கு ஒரு மந்திரத்தைக் கற்பித்து அதை விநியோகிக்கின்றது . 

பிராமணம் -6 
अदीक्षिष्टायं ब्राह्मण इति त्रिरुपा श्वाह देवेभ्य एवैनं प्राऽऽह त्रिरुच्चैरुभ 
येभ्य एवैनं देवमनुष्येभ्यः प्राऽऽह । 

என்பது . 


உரை . 


இவ்வந்தணன் தீட்சை செய்துகொள்ளப் பெற்றனன் என்று மும் 
முறை மெல்லக்கூறில் இதைத் தேவர்கட்குக் கூறியதாகும் . அவ்வாறே 
ரைந்து மும்முறை ஓதில் மனிதர்கட்கு இதைக் கூறிய தாகும் என்பது . 


நக்ஷத்திரம் உதிக்குமுன் வாக்கு நியமத்தை விடுதல் கூடாதென்கின்றது . 

பிராமணம் -7 
न पुरा नक्षत्रेभ्यो वाचं विसृजेद्यत्पुरा नक्षत्रेभ्यो वाचं विसृजेद्यशं विच्छि 
FIRI 


என்பது . 


உரை. 


நக்ஷத்திரம் உதிக்குமுன் வாக்கு நியமத்தை விட்டுவிடில் எக்ஞங் 
கெட்டுவிடும் என்பது . 


38 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம்- 6 

( அத்திமரத்தின் கொம்பைக் 


ஒரு காலவிசேடத்தில் வாக்கு நியமத்தை விடல்வேண்டும் அப்போது 
ஒரு பிரேழை மந்திரத்தைக் கற்பிக்கின்றது . 

பிராமணம் -8 
उदितेषु नक्षत्रेषु व्रतं कृणुतेति वाचं विसृजति यज्ञवतो वै दीक्षितो 
यज्ञमेवाभि वाचं विसृजति । 

என்பது . 


உரை . 


நக்ஷத்திரம் உதிக்கும்போது விரதப் பொருளை ( பாலை ) க் கொண்டுவரும் 
படி கூறி வாக்குநியமத்தை விடில் , அதுவும் வேள்வியின் பொருட்டா மாத 
லின் குற்றப்படாது என்பது . 


நக்ஷத்திரம் உதிக்குமுன் வாக்கு நியமத்தை விட்டுவிடில் ( அதாவது 
உலகவார்த்தையைப் பேசில் ) பிராயக் சித்தத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -9 
यदि विसृजेद्वेष्णवीमृचमनु ब्रूयाद्यज्ञोवै विष्णुर्वक्षेनैव यज्ञ सं तनोति । 

என்பது , 


உரை . 


தவறி வாக்குகியமத்தை விட்டுவிடில் விஷ்ணு மந்திரத்தை ஓதில் எக் 
ஞம் விஷ்ணுவானதால் எக்ஞத்தால் எக்ஞம் வளர்கின்றது என்பது . ஈண்டு 
விஷ்ணுமந்திரம் விஷ்ணோத்வம் நோ அந்தமம் என்னு மந்திரமென்பார் 
சிலர் . பிறரோ , இதம் விஷ்ணும் என்பது முதலிய மந்திரமென்பர் . 


கை யலம்பும் மந்திரத்திலுள்ள, சுருடீகாம் என்னுஞ் சொல்லின் 

கருத்தை விளக்குகின்றது . 

பிராமணம் -10 
दैवीं धियं मनामह इस्याह यज्ञमेव तन्म्रदयति । 

என்பது . 


உரை . 


தைவீம் தியம் மனாமஹே என்பது , எக்ஞத்தை நடத்தும்புத்தி என் 
னும் பொருளுடையதால் , எக்ஞத்தை எளிய காரியமாகச் செய்து கொள் 
கின்றான் என்பது . 


39 


பிர -1 , அநு -4 ) 

சோம யாகப் பிராமணம் 
கைக்கொள்ளல் முதலியன ) 


சுபாரா என்னுஞ் சொல்லாற் குறிப்பிட்டதை விளக்குக்கின்றது . 

பிராமணம் -11 
सुपारा नो असद्वश इत्याह व्युष्टिमेवाव रुन्धे । 


என்பது . 


உரை . 


சுபாரோ நோ அசத்வயே என்பது இதனால் எக்ஞமுழுதின் விளக் 
கத்தை யடைகின்றான் என்பது . 


விசாரஞ் செய்வதுடன் விரதத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -12 
ब्रह्मवादिनो वदन्ति होतव्यं दीक्षितस्य गृहा ३ इ न होतव्या ३ मिति 
हविर्वै दीक्षितो यज्जुहुयाद्यजमानस्यावदाय जुहुयाद्यन्न जुहुयाद्यशपरु 
रन्तरियाये देवा मनोजाता मनोयुज इत्याह प्राणा वै देवा मनोजाता 
मनोयुजस्तेष्वेव परोक्षं जुहोति तन्नेव हुतं नेवाहुतम् । 

என்பது . 


உரை . 


தீட்சை செய்துகொண்டவன் தனது வீட்டில் ஹோமஞ்செய்யலாமா ? 
அல்லது செய்யக்கூடாதா ? ஹோமஞ் செய்யில் எசமானனைக் கொன்று 
ஹோமஞ் செய்ததுபோலாகும் , செய்யாவிடிலோ எக்ஞத்தொடர்ச்சி கெட்டு 
விடும் . ஆதலின் , என்ன செய்தல்வேண்டு மென்று பிரமவாதிகள் விசா 
ரஞ் செய்தனர் . பிறகு , யேதேவா மனோஜாதா : என்பது முதலிய மந்திரத் 
தால் எசமானன் விரதமாகிய பாலை அருந்தில் அது தேவர்கட்குப் பரோக்ஷ 
மாக ஓமஞ் செய்ததாகிறது . ஆதலின் , ஆகவனீயாக்கினியில் ஹோமஞ் 
செய்யும் மந்திரத்தாற் செய்யாமையின் பிரத்தியட்சமாகிய ஓமமும் இல்லை . 
இதனால் , ஓமஞ்செய்துஞ் செய்யாமையின் முற்கூறிய குற்றம் இல்லை என்று 
முடிவு செய்தனர் . ஆதலின் , யேதேவாம் என்பது முதலிய மந்திரத்தால் 
விரதஞ் செய்த ( பாலருந்த ) ல் வேண்டும் என்பது . 


பயம் உண்டாவதற்கு இடமுண்டென்று காட்டிவிட்டு படுக்கும்போது 
செபிக்கும் மந்திரத்திற்கு உரை கூறுகின்றது . 

பிராமணம் -13 
स्वपन्तं वै दीक्षित रक्षासि जिघासन्त्यग्निः खलु वै रक्षोहाऽग्ने त्व सु 
जागृहि वय सु मन्दिषीमहीत्याहाग्निमेवाधिपां कृत्वा स्वपिति रक्षसा 
ராஜ் 


என்பது , 


40 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -6 

( அத்தி மரத்தின் கொம்பை 


உரை . 


தீட்சை பண்ணிக்கொண்டவன் தூங்கும் போது இராக்கதர்கள் கொன் 
றுவிடுவார்கள் . ஆதலின் , அக்னியே ! நீ விழித்துக்கொண்டிருப்பாயாக . யாம் 
துயில் கின்றோம் என்று கூறுவது , அக்கினியையே தலைவனாகச் செய்து 
விட்டுத் தூங்குதலாம் . ஏனெனின் ? இராக்கதர்களை விலக்குதற்பொருட்டு 
என்பது . 


விரதங்கெடுதல் கூடும் என்பதைக்காட்டி , முதற்பாதத்திற்கு உரை 

கூறுகின்றது . 


பிராமணம் -- 14 


अव्रत्यमिववा एष करोति यो दीक्षितस्वपिति त्वमग्ने व्रतपा असीत्याहा 
ग्नि देवानां व्रतपतिस्स एवैनं व्रतमा लम्भयति । 


என்பது . 


உரை 


தீட்சை பண்ணிக்கொண்டவன் . தூங்கில் விரதங் கெட்டு விடுகின் 
றது . ஆதலின் , த்வமக்னே விரதபா அலி என்பது , அக்கினி, தேவர் 
கட்கு விரதபதியாம் ( விரதத்தைப் பாதுகாப்பவன் ) ஆதலின் , 
விரதத்தையுங் கெடாமற் பாதுகாத்துக் கொள்ளுகின்றது என்பது . 


வனுடைய 


மனிதர்களுள் விடுபட்டவிரதம் மனித அவதாரத்தாற்றான் பாதுகாக்கப் 
படும் என்னும் ஆசங்கையை நீக்கி , இரண்டாம் பாதத்திற்கு உரை கூறு 
கின்றது . 

பிராமணம் - 15 
देव आ मर्यवेत्याह देवो ह्येष सन्मर्येषु । 


( 


என்பது . 


உரை . 


தேவ ஆமர் த்யேழு என்றது , இவ்வக்கினி தேவனாயிருந்தும் மனிதர் 
களுள் வாழ்கின்றது . ஆதலின் , இதனால் விரதத்தைப் பாதுகாக்க முடியும் 
என்பதாம் . 


41 


பிர -1 , அநு -4 ) சோம யாகப் பிராமணம் 
கைக்கொள்ளுதல் முதலியன ) 


அக்கினி மூர்த்தா என்பது முதலிய யாஜ்யா புரோநுவாக்கிய முதலான 
மந்திரங்களில் அக்கினியே துதிக்கப்பெறுகின்றது என்னுங்கருத்தை மூன்றாம் 
பாதத்தில் தானே விளக்குகின்றது . 

பிராமணம் -- 16 
त्वं यज्ञेष्वीड्य इत्याहैत हि यज्ञेष्वीडते । 


என்பது . 


உரை . 


த்வம் யக்ஞேழு ஈட்யம் என்றது , இவ்வக்கினியை எக்ஞங்களில் துதிக் 
கின்றார்கள் என்கின்றது என்பதாம் . 


விழித்தெழுந்தவன் செபித்தல்வேண்டும் என்பதற்கு உரை கூறுகின்றது . 

பிராமணம் -17 
अप वै दीक्षितात्सुषुपुष इन्द्रियं देवताः कामन्ति विश्वे देवा अभि मामाऽ 
ववृत्रन्नित्याहेन्द्रियेणैवैनं देवताभिस्सं नयति । 


என்பது . 


உரை . 


தீட்சை பண்ணிக்கொண்டு தூங்குகின்றவனுடைய இந்திரியங்களை 
சுழுத்தியினின்று தேவர்கள் கொண்டுபோய் விடுவார்கள் . ஆதலின் , வில்வே 
தேவா : அபி மா மா அவவ்ருத்திரன் என்னு மந்திரத்தைச் செபித்தல் 
வேண்டு மென்கின்றது . இம்மந்திரம் இவனை அத்தேவர்களுடன் சேர்த்து 
வைக்கின்றது என்பது . 


மாறுபடில் கேடென்பதுடன் , ஆபூயோ பர என்னும் மந்திரபாகத்திற்கு 

உரை கூறுகின்றது . 

பிராமணம் -18 
यदेतद्यजुर्न ब्रयाद्यावत एव पशूनभि दीक्षेत तावन्तोऽस्य पशवस्स्यू 
रास्वेयत्सोमाऽऽभूयो भरेत्याहापरिमितानेव पशूनवरुन्धे । 


என்பது . 


உரை . 
இம் மந்திரத்தை ஓதாவிடில் , தீட்சை பண்ணிக்கொண்ட காலத்தில் 
வாங்கின பசுக்களின் அளவே பரவுலகில் இவனுக்குப் பசுக்கள் உண்டாகும் 

6 


42 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( அத்திமரக் கொம்பைக் 


இம்மந்திரத்தை ஓதிலோ , எண்ணில்லாத பசுக்களையும் , பசுக்களால் 
லக்ஷிதங்களான ஏனைய சம்பத்துக்க ளனைத்தையும் அடைவான் என்ப 
தாம் . 


அவ்வம் மந்திரத்தால் அவ்வப் பொருளபிமானி தேவதைகள் 

இன்புறுகின்றது என்கின்றது . 


பிராமணம் -19 


चन्द्रमसि मम भोगाय भवेत्याह यथादेवतमेवैनाः प्रति गृह्णाति । 

என்பது , 


உரை . 


சந்திரமவி மம போகாய பவ 
போகாய பவ என்றது , தேவதைகளின் 

தைகளின் முறை 
யாகவே பொன் முதலிய தட்சிணைகளைப் பெற்றுக்கொள்கின்றான் என்பது . 


வேறுபக்ஷத்தைப் பழிப்பதும் , தனது பக்ஷத்தைத் துதிப்பதுங் காட்டப்படு 

கின்றன . 


பிராமணம் -20 


वायवे त्वा वरुणाय त्वेति यदेवभेता नानुदिशेदयथादेवतं दक्षिणा गमयेदा 
देवताभ्यो वृश्च्येत यदेवमेता अनुदिशति यथादेवतमेव दक्षिणा गम 
यति न देवताभ्य आ वृश्च्यते । 


என்பது . 


உரை . 


ல் 


வாயு வருணன் முதலான தேவதைகளால் கெட்டுப்போன வேள்விப் 
பொருள்களை அவ்வத்தேவதைகட்கு அர்ப்பணமாக்கித் தெரிவிக்காவிடி 
அவ்வத்தேவதைகளால் பொருளை யடையமாட்டான் . தேவதைகளினின்று 
நீக்கப்பட்டவனு மாகின்றான் ; ஆதலின் , அவ்வத் தேவதைகட்கு அறிவித்து 
விடில் அவ்வத் தேவதைகளால் தட்சிணையை யடைகின்றான் . தேவதைகளி 
லிருந்து நீங்கவுமாட்டான் என்பது . 


பிர -1 , அ.5-5 ) சோம யாகப் பிராமணம் 
கைக்கொள்ளுதல் முதலியன ) 


43 


நதியைத் தாண்டும் மந்திரத்திலுள்ள , ஹவிஷ்யம் என்னுஞ் 
சொல்லுக்குக் கருத்தைக் கூறுகின்றது . 

பிராமணம் -21 
देवीरापो अपां नपादित्याह यद्वो मेध्यं यज्ञिय ५ सदेवं तद्वो माऽव क्रमिष 
मिति वावैतदाह । 


என்பது . 


உரை . 


‘ தேவீராபோ அபாம் நபாத் என்றது , இவ்வாற்று நீர் புநிதமும் , 
வேள்விக்குரியதுமாம் . ஆதலின் , இதைத் தாண்டமாட்டேன் என்பது . 


அம்மந்திரத்திலுள்ள தந்து , என்பதன்கருத்தை விளக்கின்றது . 

பிராமணம் -22 
अच्छिन्नं तन्तुं पृथिव्या अनु गेषमित्याह सेतुमेव कृत्वाऽत्येति । 

என்பது . 


உரை : 


அச்சின்னம் தந்தும் பிருதிவ்யா அநுகேஷம் , என்பதால் மண்ணாங் 
கட்டியை எடுத்துப்போடும் வாயிலாக ஆற்றிற்குப் பாலங்கட்டிக்கொண்டு 
அதன்மீது தாண்டிச் செல்கின்றேன் என்பது . 

நான்காம் அநுவாகம் 

முற்றிற்று . 


ஆறாங்காண்டம் முதற்பிரபாடகம் 

ஐந்தாவது அஙவாகம் 
பிராயணீயேஷ்டியைக் கூறும் பிராமணங்கள் . 
ஐந்து பஞ்சாதிக்குமேல் எட்டுப் பதங்களைக் கொண்டது . 
देवा वै देवयजनमध्यवसाय दिशो न प्राजानन्ते १ ऽन्योन्य 
मुपांधावन्त्वया प्रजानाम त्वयेति तेऽदित्या ५ समध्रियन्त त्वया 
प्रजानामेति साऽब्रवीद्वरं वृणै मत्ायणा एव वो यज्ञा मद्दयना 
असन्निति तस्मादादित्यः प्रायणीयो यज्ञानामादित्य उदयनीयः 


44 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( பிராயணீய இஷ்டி 
पञ्च देवता यजति पञ्च दिशो दिशां प्रज्ञात्यै [ ३३ ] अथो पञ्चा 
क्षरा पङ्क्तिः पाङ्क्तों यज्ञो यज्ञमेवाव॑ रुन्धे पथ्या स्वस्तिम 
यजन्यान्वीमेव तया दिशं प्राजानन्नग्निना दक्षिणा सोमैन प्रती 
ची सवित्रोदीचीमदित्योध्या पथ्या स्वस्ति यजति प्राचीमेव 
तया दिशं प्रजानाति पथ्या स्वस्तिमिष्ट्रवाऽभीषोपौ यजति चक्षुषी 
वा एते यज्ञस्य यदग्नीषोमौ ताभ्यामेवानु पश्यति [ ३४ ] अग्नी 
पोमाविष्टा सवितारं यजति सवित्प्रसूत एवानु पश्यति सवितार 
मिष्ट्राऽदितिं यजतीयं वा अदितिरस्यामेव प्रतिष्ठायानु पश्यत्य . 
दितिमिष्ट्वा मारुतीमृचमन्याह मरुतो वै देवानां विशो देवविशं 
खलु वै कल्पमानं मनुष्यविशमन कल्पते यन्मारुतीमृचमन्वाह 
विशां कृप्त्यै ब्रह्मवादिनों वदन्ति प्रयाजवदननूयाज प्रायणीय 
कार्यमनूयाजवत् [ ३५ ] अप्रयाजमुदयनीयमितीमे वै प्रयाजा 
अमी अनूयाजास्सैव सा यज्ञस्य संततिस्तत्तथा न कार्यमात्मा वै 
प्रयाजाः प्रजाऽनूयाजा यत्प्रयाजानन्तरियादात्मानमन्तरियाद्यद 
नूयाजानन्तरियात्प्रजामन्तरियाद्यतः खलु वै यज्ञस्य विततस्य न 
क्रियते तदनु यज्ञः परो भवति यज्ञं पराभवन्तं यजमानोऽनु [ ३६ ] 
परी भवति प्रयाजवदेवान्याजवत्प्रायणीय कार्य प्रयाजवदनूया 
जवदुदयनीयं नाऽऽत्मानमन्तरेति न प्रजां न यज्ञः पराभवति न 
यजमानः प्रायणीयस्य निष्कास उदयनीयममि निर्वपति सैव सा 
यज्ञस्य संततिर्याः प्रायणीयस्य याज्या यत्ता उदयनीयस्य याज्याः 
कुर्यात्पराङमु लोकमा रोहेत्प्रमायुकस्स्याद्याः प्रायणीयस्य पुरोनु 


45 


பிர-1 , அ B - 5 ) சோம யாகப் பிராமணம் 
பிராயணீய இஷ்டி ) 

वाक्यास्ता उदयनीयस्य याज्याः करोत्यस्मिन्नेव लोके प्रति 
fagft || [39 ] <st TETFITTISquarisg gir 
वाक्यास्ता अष्टौ च ॥५ ॥ 
இதில் , பிராயணீயேஷ்டி கூறப்படுகின்றது . 


- 


பிராயணீயேஷ்டியைத் துதிக்கின்றது . 

பிராமணம் -1 
देवा वै देवयजनमध्यवसाय दिशो न प्राजानन्ते १ न्योन्यमुपाधावन्त्वया 
प्रजानाम त्वयेति तेऽदित्या ५ समध्रियन्त त्वया प्रजानामेति साऽब्रवी 
द्वरं वृणै मत्प्रायणा एव वो यज्ञा मदुदयना असन्निति तस्मादादित्यः 
प्रायणीयो यज्ञानामादित्य उदयनीयः । 


என்பது , 


உரை. 


தேவர்களைப் பூசிப்பதற்கு இது நல்லவிடம் இது நல்லவிடமன்று என்று 
உறுதிப்படுத்துவதற்கு முடியாமல் திக்பிரமைகொண்டு பிராசீனவமிச முதலி 
யவைகள் செய்வதற்கு முடியாதவர்களாய் , இன்னதிக்கு இது என்று கூறும் 
வல்லுநர் அதிதி தேவியாரே என்று உறுதிப் பாடடைந்து அதிதி தேவி 
யாரைக் கேட்கும்போது அவ்வம்மையார் சோமயாகத்தின் தொடக்கத்தி 
லும் முடிவிலும் நானே தேவதையாக 

தவதையாக இருத்தல்வேண்டும் என்று இர 
னர் . ஆதலின் , சோமயாகத் தொடக்கத்திற் செய்யும் பிராணீயா இஷ்டி 
யையும் முடிவிற்செய்யும் உதயனீயா இஷ்டியையுஞ் செய்தல் வேண்டும் என் 

பிராயணீயா = தொடங்குதற்குக் காரணமானது . உதயனீயா = முடி 
விற்குக் காரணமானது . 


பது . 


அதிதிதேவதை ஒன்றே முக்கியமானது . ஏனையதேவதைகள் நான்கும் 
அங்கங்கள் என்னுங் கருத்துக்கொண்டு தேவதைகளின் எண் விதிக்கப்படு 
கின்றது . 

பிராமணம் -2 
पञ्च देवता यजति पञ्च दिशो दिशां प्रज्ञात्या अथो पञ्चाक्षरा पतिः पात्रो 
यज्ञो यज्ञमेवाव रुन्धे । 


என்பது . 


46 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( பிராயணீய இஷ்டி 


உரை . 


திசைகள் ஐந்தாமாதலின் ஐந்து தேவதைகட்கு யாகஞ் செய்யப்படு 
கின்றது . இது திசைகளை அறிவுறுத்தற் பொருட்டாம் . இதனால் , ஐந்தெழுத் 
துக்களைக்கொண்ட பந்திச்சந்த வடிவாகிய வேள்வியை யடைகின்றான் என் 
பதாம் . 


ஒவ்வொரு திக்கிற்கும் ஒவ்வொரு தேவதையை விதித்தற் பொருட்டுத் 

தொடங்கிக் கூறுகின்றது . 

பிராமணம் -3 
पथ्या स्वस्तिमयजन्प्राचीमेव तया दिशं प्राजाननग्निना दक्षिणा सोमेन 
प्रतीची सवित्रोदीचीमदित्योो । 

என்பது . 


உரை . 


கிழக்கில் பத்யா சுவஸ்தி என்னுந் தேவதையை ஆராதித்து அத்தேவ 
தையால் கிழக்குத் திசையை யுணர்ந்தனர் . அங்ஙனமே , அக்கினியால் 
தென் சிசையையும் , சோமத்தால் மேற்குத் திசையையும் , சவிதாவால் வட 
சையையும் , அதிதியால் மேற்குத் திசையையும் அறிந்துகொண்டனர் 
என்பதாம் . 


இது இன்ன திக்கென்று உணர்த்தும் மார்க்க விசேடத்தில் 

நன்மைகளை விதிக்கின்றது . 

பிராமணம் -4 
पथ्या स्वस्ति यजति प्राचीमेध तया दिशं प्रजानाति पथ्या ५ स्वस्ति 
मिष्टाऽग्नीषोमौ यजति चक्षुषी वा एते यज्ञस्य यदग्नीषोमो ताभ्यामेवानु 
पश्यत्यग्नीषोमाविष्टा सवितारं यजति सवितृप्रसूत एवानु पश्यति 
सवितारमिष्टवाऽदिति यजतीयं वा अदितिरस्यामेव प्रतिष्ठायाऽनु 
qsaf | 

என்பது . 


உரை. 


கிழக்குத் திசையில் பத்யாஸ்வஸ்தி தேவதையைப் பூசிக்கின்றவன் அத 
னால் அத்திசையை அறிகின்றான் . அதைப் பூசித்துவிட்டு அக்கினி சோம 
னைப் பூசித்து , வேள்விக்குக் கண்கள் போன்ற அவ்விரண்டாலும் பிறகு 


சோம யாகப் பிராமணம் 


47 


பிர -1 , அநு -5 ) 
பிராயணீய இஷ்டி ) 


பார்க்கின்றான் . அவ்விரண்டையும் பூசித்துவிட்டு , சவிதாவைப் பூசித்து , 
சவிதாவாற் செலுத்தப்பட்டவனாய்ப் பின்னர்ப் பார்க்கின்றான் . சவிதாவைப் 
பூசித்துவிட்டு அதிதியைப் பூசித்து அதிதியின்மீது பிரதிட்டையுடையவ 
னாகப் பார்க்கின்றான் என்பது . 


அத்துவர்யு பின்தொடர்ந்து சொல்லவேண்டிய இருக்கு மந்திரத்தை 

விதிக்கின்றது . 

பிராமணம் -- 5 
अदितिमिष्टवा मारुतीमृचमन्वाह मरुतो वै देवानां विशो देवविशं खलु वै 
कल्पमानं मनुष्यविशमनु कल्पते यन्मारुतीमृचमन्वाह विशां क्लृप्त्यै । 


என்பது , 


உரை . 


கின்ற 


அதிதியைப் பூசித்துவிட்டு மாருதி இருக்கை ஓத வேண்டும் என்றது , 
மனிதர்கட்கு வணிகர் இருப்பதுபோன்று , தேவர்கட்குப் பொருளைத் தேடு 

பிரசைகளானவர்கள் நாற்பத்தொன்பது மருத்துக்களாவர் . இம் மந் 
திரத்தைப் படிப்பதால் தேவர்களுடைய வணிகக் கூட்டத்தார் தத்தமது 
வியாபாரத்தில் துணிவுடையராகின்றனர் . அதைப்பற்றியே மனிதர்களு 
டைய பிரசைகள் கற்பிக்கப் படுகின்றன . இம் மந்திரத்தை ஓதுதல் பிரசை 
களின் உறுதியின் பொருட்டென்பது . 


பூர்வபக்ஷமாக , விதிவாக்கியத்தால் வந்த சில அங்கத்தை விலக்குகின்றது . 

பிராமணம் -6 
ब्रह्मवादिनो वदन्ति प्रयाजवदननूयाजं प्रायणीयं कार्यमनूयाजवदप्र 
याजमुदयनीयमितीमे वै प्रयाजा अमी अनूयाजास्सैव सा यज्ञस्य 
safa : | 


என்பது . 


உரை. 


தொடக்கத்திற்செய்யும் ஐந்து பிரயாஜா யாகங்களும் முடிவிற்செய்யும் 
மூன்று அநுயாஜாயாகங்களும் , பிராணீயேஷ்டி உதயனீயேஷ்டி இரண்டி 
லும் விதிவாக்கியத்தால் வந்து சேர்ந்தன . அவற்றுள் , அநுயாஜத்தை , 
யணீயேஷ்டியிற் செய்யில் யாகம் முடிவாய்விடும் , அவ்வாறே உதயனீ 
யேஷ்டியில் பிரயாஜத்தைச் செய்யில் மற்றொரு யாகந் தொடங்கப்படுகின்ற 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம்-6 

( பிராயணிய இஷ்டி 
தாகும் . அங்கனமாயிலோ , சோமயாகம் நடுவில் விட்டுப்போய்விடும் . இன் 
றெனிலோ , சோமயாகத் தொடக்கமாகிய பிராயணீயேஷ்டியில் இப்போது 
செய்யப்படும் பிரயாஜையும் , முடிவாகிய உதயனீயேஷ்டியில் அநுஷ்டிக்கப் 
படும் பரோக்ஷமாகிய அநுயாசைகளும் இருத்தலின் தரிசயாகத்திலுள்ள 
. தொடர்ச்சி இதற்கும் வந்துவிடும் . ஆதலால் , பிராயணீயேஷ்டியில் , பிரயாஜ 
அநுயாஜங்கள் செய்யவேண்டுவன அன்று என்று பிரமவாதிகள் கூறுகின்ற 
னர் என்பது , 


மேற்கூறிய பூர்வபக்ஷத்தைப் பழிக்கின்றது . 

பிராமணம் -7 
तत्तथा न कार्यमात्मा वै प्रयाजाः प्रजाऽनूयाजा यत्प्रयाजानन्तरियादात्मा 
नमन्तरियाद्यदनूयाजानन्तरियाद्यतः खलु वै यज्ञस्य विततस्य न क्रियते 
तदनु यज्ञः परा भवति यज्ञ पराभवन्तं यजमानोऽनु परा भवति । 

என்பது . 
உரை . 
பிரயாஜையாகம் ஆன்மாவாம் , அ நூயாஜையாகம் பிரசையாம் , பிரயா 
ணீயேஷ்டியில் பிரயாஜையைச் செய்யாவிடில் தனக்குக்கேடாம் . அநுயா 
ஜையைச் செய்யாவிடில் பிரசைக்குக் கேடாம் . எக்ஞமூறையைச் செய்யா 
விடில் எக்ஞங்கெடும் ; கெடவே , எசமானன் கேடடைவன் இவ்விரண்டும் 
பொறுத்துக்கொள்ளத் தக்கதன்று வேள்விக்கு அங்கமாதலின் என்பது , 


இனி, சித்தாந்தத்தைக் கூறுகின்றது . 

பிராமணம் -8 
प्रयाजवदेवानूयाजवत्प्रायणीयं कार्य प्रयाजवदनूयाजवदुदयनीयं नाऽऽत्मा 
नमन्तरेति न प्रजां न यज्ञः पराभवति न यजमानः । 

என்பது . 


உரை . 


ஆதலின் பிராயணீயேஷ்டி , உதயனீயேஷ்டிகளில் பிரயாஜ அநுயாஜை 
களைச் செய்தல் வேண்டும் . செய்யில் , தான் , யக்ஞம் , பிரசை என்பவை 
கட்குக் கெடுதியில்லை என்பது . 


சோம யாகப் பிராமணம் 


பிர -1 , அநு -5 ) 
இஷ்டி ) 


49 


இடையில் விட்டுப்போய்விடும் என்பதற்கு நிவிருத்தியை விதிக்கின்றது . 


பிராமணம் -9 


प्रायणीयस्य निष्कास उदयनीयमभिनिर्वपति सैव सा यशस्य संततिः । 

என்பது . 


உரை . 


பிராயணீய யாகத்தின் பொங்கல் பாத்திரத்தைக் கழுவாமல் , அவ் வன் 
னப் பற்றுடன் உதயனீயேஷ்டிக்கும் அவி செய்யில் அன்னத் தொடர்ச்சி 
யிருத்தலின் இடையில் விடுபடுதல் என்னும் குற்றம்வராது ; இதுவே சோம 
யாகத்தின் தொடர்ச்சியாம் என்பது . 


பிராயணீயேஷ்டிகட்கு தேவதை ஒன்றேயாமாதலின் , யாஜ்யையும் 
ஒன்றேயாம் என வந்தவிடத்து அதன் வேறுபாட்டை விதிக்கின்றது . 


பிராமணம் -10 


याः प्रायणीयस्य याज्या यत्ता उदयनीयस्य याज्याः कुर्यात्पराङमुं लोकमा 
रोहेप्रमायुकस्स्याद्याः प्रायणीयस्य पुरोनुवाश्यास्ता उदयनीयस्य याज्याः 
करोत्यस्मिन्नेव लोके प्रतितिष्ठति ॥ 

என்பது , 


உரை . 


பிராணீயேஷ்டிக்குள்ள யாஜ்யா வாக்கியத்தையே உதயனீயேஷ்டிக்கும் 
யாஜ்யா வாக்கியமாகக்கொள்ளில் எசமானன் இறப்பன் . ஆதலின் , பிராய 
ணீயேஷ்டிக்குள்ள புரோ நுவாக்கியத்தை உதயனீயேஷ்டிக்கு யாஜ்யா வாக் 
கியமாகவும் , பிராயணீயேஷ்டியில் யாஜ்யையாக 

உள்ள வாக்கியத்தை 
உதயனீயேஷ்டிக்கு புரோநு வாக்கியமாவும் ஓதல்வேண்டும் என்பது . 

ஐந்தாம் அநுவாகம் 
முற்றிற்று . 


7 


50 


கிருஷ்ணஎசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -6 

( சோமத்தை 


ஆறாங்காண்டம் முதற்பிரபாடகம் 

ஆறாவது அங்வாகம் 
பசுக்கடாரியைக் கொடுத்துச் சோமத்தை விலைக்கு வாங்குவதைக் 
கூறும் பிராமணங்கள் . 


ஏழ பஞ்சாதிக்குமேல் பத்துப் பதங்களைக் கொண்டது . 


- 


कद्रूश्च वै सुपर्णी चाऽऽत्मरूपयोरस्पर्धेता सा कद्रूस्सुपर्णीम 
जयत्साऽब्रवीत्तृतीयस्यामितो दिदि सोमस्तमा हर तेनाऽऽ 
त्मानं निष्कोणीष्वेतीयं वै कद्र्रसौ सुपर्णी छन्दा सि सौपर्णेया 
स्साऽब्रवीदस्मै वै पितरौ पुत्रान्विभृतस्तृतीयस्यामितो दिवि सोम 
स्तमा हर तेनाऽऽत्मानं निष्क्रीणीष्व [ ३८ ] इति मा करवोच 
दिति जगत्युदंपतच्चतुर्दशाक्षरा सती साऽप्राप्य न्यवर्तत तस्यै द्वे 
अक्षेर अमीयेता सा पशुभिश्च दीक्षया चाऽगच्छत्तमाजगती 
छन्दसां पशव्यतमा तस्मात्पशुमन्तं दीक्षोपं नमति त्रिष्टुगुदंपत 
त्रयोदशाक्षरा सती साप्राप्य न्यवर्तत तस्यै द्वे अक्षरे अमायेता 
• सा दक्षिणाभिश्च [ ३ ९ ] तपसा चाऽगच्छत्तमात्रिष्टुभो लोके 
माध्यदिने सर्वने दक्षिणा नीयन्त एतत्खलु वाव तप इत्याहुर्य 
स्वं ददातीति गायत्र्युदंपतञ्चतुरक्षरा सत्यजया ज्योतिषा तमस्या 
अजाऽभ्यरुन्ध तदजायो अजत्व ५ सा सोमं चाहेरच्चत्वारि चाक्ष 
राणि साऽष्टाक्षरा समपद्यत ब्रह्मवादिनो वदन्ति [ ४० ] कस्मात्स 
त्याद्गायत्री कनिष्ठा छन्दसा सती यज्ञमुखं परीयायेति यदेवाद 
स्सोममाऽहरत्तस्माद्यज्ञमुखं पत्तस्मात्तेजस्विनीतमा पद्भ्यां द्वे 
सबने समगृह्णान्मुखेनैकं यन्मुखेन समगृह्णात्तदधयत्तस्माद्वे सर्वने 


51 


19g- 1 , 51-6 ] சோம யாகப் பிராமணம் 
விலைக்கு வாங்குதல் ) 

शुक्रवती प्रातस्सवनं च माध्यंदिनं च तस्मात्तृतीयसवन ऋजीष 
ममि पुण्वन्ति धीतमिव हि मन्यन्ते [ ४१ ] आशिरमव नयति 
सशुक्रत्वायाऽथो सं भरत्येवैनत्त ५ सोममाह्रियमाणं गन्धर्वो विश्वा 
वसुः पर्यमुष्णात्स तिस्रो रात्रीः परिमुषितोऽवसत्तस्मात्तिस्रो रात्रीः 
क्रीतस्सोमो वसति ते देवा अब्रुवन्त्स्त्रीकामा बै गग्धर्वास्त्रिया 
निष्क्रीणामेति ते वाच स्त्रियमेकहायनीं कृत्वा तया निरकी 
गन्त्सा रोहिद्रुधं कृत्वा गन्धर्वेभ्यः [ ४२ ] अपक्रम्यातिष्ठत्तद्रोहितो 
जन्म ते देवा अब्रुवन्नप युष्मदक्रभीन्नासानुपावर्तते वि हृयामहा 
इति ब्रह्म गन्धर्वा अवदन्नगायन्देवास्सा देवान्गायत उपावर्तत 
तस्माद्गायन्त स्त्रियः कामयन्ते कामुका एन ५ स्त्रियो भवन्ति 
य एवं वेदाथोय एवं विद्वानपि जन्येषु भवति तेभ्य एव ददत्युत 
यद्बहुतयाः [ ४३ ] भवन्त्येकहायन्या क्रीणाति वाचैवैन सर्वया 
क्रीणाति तसादेकहायना मनुष्या वाचे वदन्त्यकूटयाऽकर्णया : 
काणयाऽश्लोणयाऽसप्तशफया क्रीणाति सवयैवैनं क्रीणाति यच्छे 
तयां क्रीणीयादुधर्मा यजमानस्स्साद्यत्कृष्णयाऽनुस्तरणी स्यात्प्र 
मायुको यजमानस्स्यायद्विरूपया वाघ्नी स्यात्स वाऽन्यं 
जिनीयात्तं वाऽन्यो जिनीयादरुणया पिङ्गाक्ष्या क्रीणात्येतद्वै 
सोमस्य रूप स्वयैवैनं देवतया क्रीणाति [ ४४ ] ॥ निष्कोणीष्व 
दक्षिणाभिश्च वदन्ति मन्यन्ते गन्धर्वेभ्यो बहुतयाः पिङ्गाक्ष्या 
दश च ॥६ ॥ 


52 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( சோமத்தை 


இதில் , சிவப்பு நிறமுடைய ஒருவருடத்துப் பசுக்கடாரியைக் கொடுத் 
துச் சோமத்தை விலைக்கு வாங்குதல் கூறப்படுகின்றது . 


இவ்வாறு , பிராயணீயேஷ்டியை முடித்துக்கொண்டு சோமத்தின் 
விலையைக் கூறுதற்பொருட்டு ஒரு கதையுடன் சோமங் கொண்டுவந்ததைக் 
கூறுகின்றது . 

பிராமணம் -1 
कद्रूश्च वै सुपर्णी चाऽऽत्मरूपयोरस्पर्धेता सा गुस्सुपर्णीमजयत्साऽब्र 
वीत्तृतीयस्यामितो दिवि सोमस्तमा हर तेनाऽऽत्मानं निष्क्रीणीष्वेति । 


என்பது . 


உரை . 


கத்துரு சுபர்ணி என்னும் இரு மாதர்கள் , நானே மிக அழகுடைய 
வள் நானே மிக அழகுடையவள் என்று தம்முள் வாதாடி இதில் தோல் 
வியுற்றவள் மற்றொருத்திக்கு அடியாளா தல்வேண்டு மென்று உடன்பட்டுக் 
கொண்டார்கள் . மத்தியஸ்தர்கள் இதில் , சத்துருவே வெற்றியுடையவள் 
என்று கூறிவிட்டனர் . சபதப்படி , சுபர்ணி என்பவள் கத்துருவிற்கு அடியா 
ளாயினள் . பிறகு , கத்துரு , சுபர்ணியை நோக்கி , இதிலிருந்து மூன்றாவது 
உலகாகிய சுவர்க்கத்தில் சோமம் இருக்கின்றது அதைக் கொண்டுவந்து 
கொடுட் பையேல் உன்னை விட்டுவிடுகின்றேன் என்றனள் என்பது . 


சோமத்தைக் கொண்டுவருதல் கூடும் என்பதற்குச் சுருதியைக் கூறுகின்றது . 

பிராமணம் -- 2 
इयं वै कदूरसौ सुपर्णी छन्दासि सौपर्णेयाः । 

என்பது , 


உரை. 


கத்துரு என்னுமிவள் இப்பூமிவடிவினள் ஆதலின் சோமத்தைக் 
கொண்டுவரமாட்டாள் . ‘ சுபர்ணி என்பவளோ , சுவர்க்கலோக வடிவி 
னள் . ஆதலானும் , மேலே செல்லும் வன்மையுடைய காயத்திரி முதலிய 
புதல்வர்களை யுடையவளா தலானும் சோமத்தைக் கொண்டுவரும் ஆறற் 
லுடையவள் என்பது . 


சோம யாகப் பிராமணம் 


53 


பிர -1 , அநு -6 ) 
• விலைக்கு வாங்குதல் ) 


இனி , அச் சுபர்ணி என்பவள் தனது புதல்வர்களான காயத்திரி முத 
லான வர்களின் முன்னிலையில் தனது வரலாற்றை வெளிப்படுத்துகின்றாள் 
என்கின்றது . 

பிராமணம் -3 
साऽब्रवीदस्म वै पितरौ पुत्रान्बिभृतस्तृतीयस्यामितो दिवि सोमस्तमा हर 
तेनाऽऽत्मानं निष्क्रीणीध्वेति मा कद्रूरवोचदिति । 


என்பபது . 


உரை . 


அன்னையும் பிதாவும் புதல்வரை வளர்த்தது இத்தகைய துன்பத்தி 
லிருந்து எம்மை விடுவிப்பதற்கல்லவா ? இதனாலன்றோ, புத் என்னும் 
நரகத்தால் உபலக்ஷிதமான எல்லாத்துன்பத்திலிருந்தும் பாதுகாப்பவன் 
புத்திரன் எனப்படுதலுமாம் ; ஆதலின் , காயத்திரி முதலிய புதல்வர்காள் ? 
நீவிர் மூன்றாவது உலகாகிய சுவர்க்கத்தில் சோமமிருக்கின்றது அதைக் 
கொண்டுவருவீர்களாக . அதனால் , எம்மை விடுவிப்பீர்களாக என்று தனது 
சந்தமாகிய புதல்வர்களிடத்தில் சுபர்ணி சொல்லினள் என்பது . 


அவைகளுள் சகதிச்சந்தம் வலியுடைய தாமாதலின் முதலில் அது முயன்றது 

என்கின்றது . 

பிராமணம் -4 
जगत्युदपतञ्चतुर्दशाक्षरा सती साऽप्राप्य न्यवर्तत तस्यै द्वे अक्षरे अमी 
येता सा पशुभिश्च दीक्षया चाऽगच्छत्तस्माजगती छन्दसां पशव्य 
तमा तस्मात्पशुमन्तं दीक्षोप नमति । 


என்பது . 


உரை. 


முதலில் , பதினான்கு எழுத்துக்களைக்கொண்ட ‘ சகதி என்னும் ஒரு 
வடமொழிச் சந்தமானது சுவர்க்கலோகஞ் சென்று , சுவான ப்ராஜ முத 
லான சோமப் பாதுகாப்பாளர்களுடன் போரிட்டுஞ் சோமங் கிடைக்காமல் , 
அக்னிஷோமீயம் , சவனீயம் அநுபந்தீயம் என்னும் பசுக்களையும் இஷ்டி 
யால் முடியுந் தீட்சையையுங் கவர்ந்துகொண்டு தனது எழுத்துக்களுள் 
இரண்டெழுத்கை, சுவான முதலானோர் பறித்துக்கொள்ளுமாறு தோல்வி 
யுற்றுத் திரும்பிவந்தது . ஆதலின் , சகதிச் சந்தம் பசுக்களைக் கொண்டுவந்த 
தால் மிகுந்தப் பசுக்களைக் கொடுப்பதாம் . பசுக்களுடன் தீட்சையைக் 


54 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( சோமத்தை . 


கொண்டுவந்தால் தனக்குச் சம்பத்து இருக்கும் போது தீட்சை செய்து 
கொள்ள முயல்கின்றனர் என்பது . 


அவ்வாறே , திரிஷ்டுப் என்னுஞ்சந்தம் போரிட்டதைக் கூறுகின்றது . 

பிராமணம் - 5 
त्रिष्टुगुदपतत्तयोदशाक्षरा सती साऽप्राप्य न्यवर्तत तस्यै द्वे अक्षरे अमी. 
येता सा दक्षिणाभिश्च तपसा चाऽगच्छत् । 


என்பது . 


உரை . 


பதின்மூன்று எழுத்துக்களைக்கொண்ட திரிஷ்டுப் என்னுஞ் சந்தம் 
மேலேபோய் போராடியுஞ் சோமங்கிடைக்காமல் தனக்குள்ள இரண்டு 
எழுத்தைப் பறிகொடுத்துவிட்டு , தட்சிணை , தவம் என்னும் இரண்டையுங் 
கொண்டுவந்தது . குதிரை பசு முதலியவைகள் தட்சிணை , உண்ணாமை , கை 
விரல்களை மடக்கல் , வாக்கையடக்கல் , மாதரைப் புண ராமை , வெண்ணை 
தேய்த்தல் போர்த்தல் முதலானவைகளைப் பொறுத்துக்கொள்ளுதலும் . 
உயிர்போல் பிரியமிகுந்த , கோ , குதிரை முதலியவைகளை தானஞ்செய்த 
லும் மிகுந்த தவமாம் என்பது . 


திரிஷ்டுப்ச் சந்தத்தால் தட்சிணை முதலியவற்றைக் கொண்டுவரப் 
பெற்றதைப் பொருந்துமாறு கூறுகின்றது . 

பிராமணம் - 6 


तस्मात्रिष्टुभो लोके माध्यंदिने सवने दक्षिणा नीयन्त एतत्खलु वाव तप 
इत्याहुर्यस्वं ददातीति । 


என்பது . 


உரை . 


திரிஷ்டுப் அபிமானி தேவதையைக்கொண்ட உச்சிப்போது சோமரசம் 
பிழியும்போது ( சவனத்தில் ) தட்சிணை கொடுக்கப்படுகின்றது . இது , உடம் 
பின் துன்பினும் பொருளழிதலால் வரும் மனத்துன்பம் மிகுதியாமாதலா 
னும் , பொருளால் பிறர் பிழைப்பதாலும் பெருந்தவ மென்பது பெரியார்க 
ளின் சம்மதம் என்பது . 


55 


பிர -1 , அநு -3 ) சோம யாகப் பிராமணம் 
விலைக்கு வாங்குதல் ) 

போரில் , காயத்திரி வெற்றிபெற்ற தென்பதை விளக்குகின்றது . 


பிராமணம் -7 


गायच्युदपतञ्चतुरक्षरा सत्यजया ज्योतिषा तमस्या अजाऽभ्यरुन्ध तद 
जाया अजत्व ५ सा सोमं चाऽहरञ्चत्वारि चाक्षराणि साऽष्टाक्षरा 


RELI | 


என்பது . 


உரை. 


உதவியின்றியதால் முன்னர் இருவர் தோல்வியுற்றதைக் கண்டு , ஒரு 
வெள்ளாட்டுடன் நான்கு எழுத்துக்களைக் கொண்ட காயத்திரி மேலே 
போயிற்று , அவ்வாடு , காயத்திரியின் பொருட்டு தனது ஒளியால் 
சோமத்தை நாற்புறமுந் தடுத்துவிட்டது. இதுவே , அஜம் என்னும் பகுதி 
யின் பரியாயப் பொருளாம் . இவ்வாற்றால் , சோமத்தையும் முன் இருவரும் 
பறிகொடுத்த நான்கெழுத்துக்களையும் பெற்று கொண்டு எட்டு எ 

ழுத்துக் 
களையுடையதாயிற்று என்பது . 


கடாவிடைகளால் காயத்திரியைப் புகழ்கின்றது . 


பிராமணம் -- 8 


ब्रह्मवादिनो वदन्ति कस्मात्सत्याद्गायत्री कनिष्ठा छन्दसा सती यज्ञमुखं 
परीयायेति यदेवादस्मोममाऽहरत्तस्माद्यज्ञमुखं पर्यत्तस्मात्तेजस्विनी 


RELI 


என்பது , 


உரை . 


காயத்திரியானது எழுத்துக்களால் குறைவுடைய தாயிருந்தும் , வேள் 
வியின் தொடக்கத்தில் , அதாவது காலைச் சவனத்திற் செய்யும் பவமானதுஎதி 
யில் எவ்வாறு கொள்ளப்படுகின்றது ? என்று பிரமவாதிகள் வினாவினர் . 
அதற்கு , பரவுலகிலிருந்து சோமத்தைக் கொண்டுவந்ததால் இது முதலாவ 
தாகக் கொள்ளப்படுகின்றது . இதுபற்றியே , இது மிகுந்த ஒளியுடைய தா 
கின்றது என்பது . 


56 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 6 

( சோமத்தை 


சோமத்தைக் கொண்டுவந்த முறையை விளக்குகின்றது . 

பிராமணம் -9 
पद्भ्यां द्वे सबने समगृह्णान्मुखेनैकं यन्मुखेन समगृह्णात्तदधयत्तस्माद्वे सवने 
शुक्रवती प्रातस्सवनं च माध्यंदिनं च तस्मात्तृतीयसवन ऋजीषमभि 
षुण्वन्ति धीतमिव हि मन्यन्ते । 


என்பது , 


உரை . 


பறவை வடிவாகிய காயத்திரி , 

காயத்திரி , இரண்டு சவனங்கட்கு வேண்டிய 
சோடி 

மத்தைக் கால்களிலும் , மூன்றாவது சவனத்திற்கு வேண்டியதை வாயிலு 
மாக கொண்டுவந்தது . அப்போது வாயில்வைத்திருந்த சோமத்தின் இரசத் 
தைக் குடித்துவிட்டது . ஆதலின் , காலைச் சவனம் , மத்தியான சவனங்களில் 
சோமரசம் இருக்கின்றது . மூன்றாஞ் சவனத்தில் சோமரசம் இல்லாத சக் 
கையாகின்றது என்பது . 


மூன்றாஞ் சவனத்தின் சோமரசத்தைக் குடித்துவிட்டதால் , சக்கையை 
இடித்துப் பிழியவேண்டுமென்று சில விஷயத்தைக் கூறிவிட்டு, அதில் , மற் 
றொரு விசேடத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -10 
आशिरमव नयति सशुक्रत्वायाथो सं भरत्येवैनत् । 

என்பது . 


உரை . 


இரசத்தின் பொருட்டு சோமச் சக்கையில் தயிராகா த பால் தெளிக் 
கப்படுகின்றது ; அதனால் , சோமரச அவி வளர்க்கப்படுகின்றது என்பது . 


மீண்டும் , மற்றொன்றை விதிக்கின்றது . 

பிராமணம் -11 
तर सोममाढियमाणं गन्धर्वो विश्वावसुः पर्यमुष्णास तिस्रो रात्रीः परि 
मुषितोऽवसत्तस्मात्तिस्रो रात्रीः क्रीतस्सोमो वसति ।। 

என்பது . 
உரை . 
சோமத்தைக் கொண்டுவரும்போது , விசுவாவசு என்னுங் கந்தருவன் 
அச்சோமத்தைக் கவர்ந்துகொண்டுபோய் மூன்றிரவு தன்பால் வைத்திருந்த 


பிர -1 , அது -6 ) 


சோம யாகப் பிராமணம் 


57 


விலைக்கு வாங்குதல் ) 


ரவு 


னன் . ஆதலின் , விலைக்குவாங்கிய சோமத்தை , பிழியாமல் மூன்று 
வைத்திருத்தல் வேண்டும் என்பது . 


இவ்வாறு சோமங் கொண்டுவந்ததைக் கூறிவிட்டு, சோடிவிலையைக் 

கூறத் தொடங்குகின்றது . 

பிராமணம் - 12 
ते देवा अब्रुवन्त्स्त्रीकामा वै गन्धर्वास्स्त्रिया निष्क्रीणामेति ते वाच स्त्रिय 
मेकहायनी कृत्वा तया निरक्रीणन् । 

என்பது . 


உரை . 


கந்தருவர்கள் காமிகளா தலின் ஒரு பெண்ணைக் கொடுத்துவிட்டுச் 
சோமத்தை வாங்கிக்கொள்ளலாமென்று கருதி , வாக்குத் தேவியை ஒரு 
வயதுப் பெண்ணாக்கிக் கொடுத்துவிட்டுச் சோமத்தை வாங்கிவிட்டனர் 


என்பது . 


அப் பெண் , கந்தருவரிடத்தில் பிரியமில்லாதவளாய் சிவந்தப் பசுக் 

கடாரிவடிவெடுத்தனள் என்கின்றது . 

பிராமணம் -13 
सा रोहिद्रूपं कृत्वा गन्धर्वेभ्योऽपक्रम्यातिष्ठत्तद्रोहितो जन्म । 


என்பது . 


உரை. 
அவள் சிவப்புநிறமுடைய பசுக்கடாரியாய் கந்தருவரிடத்திலிருந்து 
வந்துவிட்டனள் . 

துப்பற்றியே சிவப்புநிறமுடைய கோக்களுண்டாயின 


என்பது . 


தேவர்களிடத்தில் விருப்புடைய அவள் மீண்டும் தேவதையை 

யடைந்ததை விளக்குகின்றது . 

பிராமணம் - 14 
ते देवा अब्रुवन्नप युष्मदक्रमीनास्मानुपावर्तते वि ह्वयामहा इति ब्रह्म 
गन्धर्वा अवदन्नगायन्देवास्सा देवान्गायत उपावर्तत तस्माद्गायन्त५ 
स्त्रियः कामयन्ते । 


என்பது . 


8 


58 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( சோமத்தை 


உரை 


தேவர்கள் , அவளைச் சேர்த்துக்கொள்ள மாட்டோம் என்று கூறிவிட்டுச் 
சங்கீதம் பாடினார்கள் ; அதைக்கேட்ட அவள் தேவர்களின்மேல் மோகங் 
கொண்டாள் . இதுபற்றியே , உலகிலும் பாடுகின்றவர்களை மாதர்கள் மோகிக் 
கின்றனர் என்பது . 


இவ்வரலாற்றை யுணர்ந்தவனைப் புகழ்கின்றது . 


பிராமணம் -15 


कामुका एन स्त्रियो भवन्ति य एवं वेदाथोय एवं विद्वानपि जन्येषु भवति 
तेभ्य एव ददत्युत यद्बहुतया भवन्ति । 

என்ப 


ன்பது . 


உரை . 


இவ்விருத்தாந்தத்தை யுணர்ந்தவனை மாதர்கள் இச்சிக்கின்றனர் . மற் 
றும் , சுற்றத்தார்களுள் இதை யுணர்ந்தவர்கள் தம் மகனுக்கு பெண்கேட்கும் 
போது பெருமையுடைய ஏனையோர் பெண்ணைக் கேட்கினும் அவர்களுக்குக் 
கொடுக்காமல் இவர்களுடைய புதல்வர் முதலானோர்கட்கே பெண் வீட்டார் 
கள் கன்னியைக் கொடுக்கின்றார்கள் என்பது . 


சோமவிலைப் பொருளாகிய பசுக் கடாரியின் குணங்களை விதிக்கின்றது . 


பிராமணம் -16 


एकहायन्या क्रीणाति वाचैवैन ५ सर्वया क्रीणाति तस्मादेकहायना मनुष्या 
वाचं वदन्ति । 

என்பது 


உரை . 


ஒருவருடப் பசுக்கடாரியால் , அதாவது வாக்குத்தேவதையால் 
சோமத்தை விலைக்கு வாங்குகின்றது முழுதும் வாக்காலேயே விலைக்கு வாங் 
கியதாயிற்று . இதுபற்றியே , ஒருவருடமானவுடன் மனிதர்களின் குழந்தை 
கள் பேசத்தொடங்குகின்றன என்பது . 


பிர -1 , அது -6 ) 


சோம யாகப் பிராமணம் 


59 


விலைக்கு வாங்குதல் ) 


வேண்டாத குற்றங்களை விதிக்கின்றது . 

பிராமணம் - 17 
अकूटयाऽकर्णयाऽकाणयाऽश्लोणयाऽसप्तशफया क्रीणाति । 





என்பது . 


உரை . 


கோணலாகிய கொம்புகள் , அறுபட்டகாது , ஒருகண் பொட்டை , 
குட்டம் முதலிய நோய் , ஏழு கொளும்புகள் , அங்கப்பழுது என்னுமிவைகள் 
இன்றிய பசுங்கன்றால் சோமத்தை வாங்கல்வேண்டும் என்பது . 


கொள்ளவேண்டிய குணங்களை விதிக்கின்றது . 

பிராமணம் -.18 
सर्वयैवैनं क्रीणाति । 


என்பது . 


உரை . 


நிறைந்த அயவயங்களையுடைய பசுக்கடாரியைக் கொடுத்துச் சோமத்தை 
வாங்கல் வேண்டு மென்பதாம் . 


மாறுபடில் கேடென்பதுடன் தனது பக்ஷத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -19 
यच्छेतया क्रीणीयादुश्चमा यजमानस्स्याद्यत्कृष्णयाऽनुस्तरणी स्यात्प्रमायुको 
यजमानस्स्याद्यद्विरूपया वाघ्नी स्यात्स वाऽन्यं जिनीयात्तं वाऽन्यो 
जिनीयादरुणया पिङ्गाक्ष्या क्रीणात्येतद्वै सोमस्य रूप स्वयैवैनं देवतया 
வினார் 


என்பது . 


உரை . 


வெள்ளை நிறமுடைய தால் வாங்கில் எசமானனுக்கு உடம்பில் கெட்ட 
தோல் உண்டாகின்றது . கறுப்பு நிறமுடையதால் வாங்கில் எசமானன் இறப் 
பன் . இரண்டு நிறமுடையதால் வாங்கில் எசமானனும் பிறருக்குப் பகைவ 
னாதலின் தீமைவரினும் வரும் . இதை யாரால் உணரமுடியும் ? ஆகையால் , 
பூணைக் கண்ணுடையதும் ஒருவருட வயதுடைய துமாகிய சிவப்புநிறமுடைய 
பசுக்கடாரியால் சோமத்தை விலைக்குவாங்கல்வேண்டும் . இதுவே சோமத் 


60 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

வாங்கிக் கொள்ளும் 


தின் வடிவாம் . ஆதலின் , சோமத்தை விலைக்குவாங்குவதற்கு இது ஒத்த 
தாம் என்பது . 

ஆறாவது அஙவாகம் 
முற்றிற்று . 


ஆறாங்காண்டம் முதற்பிரபாடகம் 


ஏழாவது அநுவாகம் 


சோமத்தை விலைக்கு வாங்கும் வகையைக் கூறும் பிராமணங்கள் . 


எட்டுப் பஞ்சாதிகளை யுடையது . 


तद्धिरण्यमभवत्तस्मादयोहिरण्यं पुनन्ति ब्रह्मवादिनो वदन्ति 
कसात्सत्यादनस्थिकेन प्रजाः प्रवीयन्तेऽस्थन्वतीर्जायन्त इति 
यद्धिरण्यं घृतेऽवधाय जुहोति तस्मादनस्थिकेन प्रजाः प्रवीयन्तेऽ 
स्थन्वतीर्जायन्त एतद्वा अग्नेः प्रियं धाम यघृतं तेजो हिरण्य 
मियं ते शुक्र तनूरिदं वर्च इत्याह सतेजसमेवैन सतर्नु [ ४६ ] 
करोत्यथो सं भरत्येवैनं यदबद्धमवदध्यादर्भाः प्रजानां परापातुका 
स्स्युर्बद्धमव॑ दधाति गर्भाणां धृत्यै निष्टक्य बनाति प्रजानां प्रज 
ननाय वाग्वा एषा यत्सोमक्रयणी जूरसीत्याह यद्धि मनसा 
जवते तद्वाचा वदति धृता मनसेत्याह मनसा हि वाग्धृता जुष्टा 
विष्णव इत्याह [ ४७ ] यज्ञो वै विष्णुर्यज्ञायैवैनां जुष्टी करोति 
तस्यास्ते सत्यसवसः प्रसव इत्याह सवितृप्रसूतामेव वाचमव 
रुन्धे काण्डेकाण्डे वै क्रियमाणे यज्ञ रक्षासि जिघा सन्त्येष 
खलु वा अरक्षोहतः पन्था योऽनेश्च सूर्यस्य च सूर्यस्य चक्षुराऽरुह 
मग्नेरक्ष्णः कनीनिकामित्याह य एवारक्षोहतः पन्थास्त ५ समारो 


19-1 , 4-7 ] 


சோம யாகப் பிராமணம் 


61 


முறைமை ) 


हति [ ४८ ] वाग्वा एषा यत्सोमक्रयणी चिदसि मनाऽसीत्याह 
शास्त्येवैनामेतत्तसाच्छिष्टाः प्रजा जायन्ते चिदसीत्याह यद्धिम 
नसा चेतयते तद्वाचा वदति मनाऽसीत्याह यद्धि मनसाऽभि 
गच्छति तत्करोति धीरसीत्याह यद्धि मनसा ध्यायति तद्वाचा 
[ ४ ९ ] वदति दक्षिणाऽसीत्याह दक्षिणा ह्येषा यज्ञियाऽसीत्याह 
यज्ञियामेवैनी करोति क्षत्रियाऽसीत्याह क्षत्रिया ह्येषाऽदितिरस्यु 
भयतश्शीमत्याह यदेवाऽऽदित्यः प्रायणीयौ यज्ञानामादित्य 
उदयनीयस्तस्मादेवाह यदबद्धा सादयता स्वाद्यत्पंदिवद्धाऽनु 
स्तरणी स्यात्प्रमायुको यजमानस्स्यात् [ ५० ] यत्कर्णगृहीता 
वाघ्नी स्यात्स वाऽन्यं जिनीयात्तं वाऽन्यो जिनीयान्मित्रस्त्वा 
पदि बध्नात्वित्याह मित्रो वै शिवो देवानां तेनैवैनी पदि बध्नाति 
पूषाऽध्वनः पात्वित्याहेयं वै पूपेमामेवास्या अधिपामकस्समष्टया 
इन्द्रायाध्यक्षायेत्याहेन्द्रमेवास्या अध्यक्षं करोति [ ५१ ] अनु त्वा 
माता मन्यतामनु पितेत्याहानुमतयैवैनया. क्रीणाति सा देवि 
देवमच्छेहीत्याह देवी ह्येषा देवस्सोम इन्द्राय सोममित्याहेन्द्राय 
हि सोम आह्रियते यदेतद्यजुर्न ब्रूयात्परांच्येव सोमक्रय॑णीस्थाद्रुद्र 
स्त्वाऽऽवर्तयत्वित्याह रुद्रो वै क्रूरः [ ५२ ] देवानां तमेवारी पर 
स्ताद्दधात्यावृत्त्यै क्रूरमिव वा एतत्करोति यद्रुद्रस्य कीर्तयति मित्रस्य 
पथेत्याह शान्त्यै वाचा वा एष वि क्रीणीते यस्सोमक्रयण्या 
खस्ति सोमसखा पुनरेहि सह रय्येत्याह वाचैव विक्रीय पुनरा 


62 


i 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( வாங்கிக்கொள்ளும் 
मन्वाचं धत्तेऽनुपदासुकाऽस्य वाग्भवति य एवं वेद [ ५३ ] ।। 
सतनुं विष्णव इत्याह समारोहति ध्यायति तद्वाचा यजमानस्स्या 
करोसि क्रूरो वेद ॥ ७ ॥ 
இதில் , சோமத்தை விலைக்கு வாங்கும் முறை கூறப்படுகின்றது . 


ஆதானப் பிராமணத்திற்கூய பொன்மகிமையை , அதிலுள்ள 
மூன்று சொற்களைக்கூறி அறிவுறுத்திப் புகழ்கின்றது . 

பிராமணம் -1 
तद्धिरण्यमभवत्तस्मादद्भयोहिरण्यं पुनन्ति । 

என்பது . 


உரை . 


அது , அதாவது அக்கினியின் வீரியம் பொன்னாயிற்று . ஆதலின் , தண் 
ணீரால் பொன் புரிதமாக்கப் படுகின்றது என்பது . 

ஈண்டு இதனால் , இயற்கையிலேயே மிகப்புநிதமாகிய பொன்னும் , மாத 
விடாய் முதலியதைத் தொடில் புரிதப் படுத்தவேண்டுமெனின் , தண்ணீர் 
மாத்திரத்தாலே புரிதஞ் செய்யப்படுகின்றது . ஈயம் முதலியவைகளைப் 
போல் சாம்பர் முதலியவைகள் வேண்டப்படுவதில்லை என்பதை யுணர்க . 


சுகுவில் பொன்னைப் போட்டுச்செய்யும் சிறப்புடைய ஒரு ஹோமத்தை 

விதிக்கின்றது . 

பிராமணம் --2 
ब्रह्मवादिनो वदन्ति कस्मात्सत्यादनस्थिकेन प्रजाः प्रवीयन्तेऽस्थन्वतीर्जायन्त 
इति यद्धिरण्यं घृतेऽवधाय जुहोति तस्मादनस्थिकेन प्रजाः प्रवीयन्तेऽ 
स्थन्वतीर्जायन्ते । 


என்பது . 


உரை . 


எலும்.பில்லாத தனிச் சுக்கிலத்தால் கருப்பந்தரிக்கின்றது , பிறக்கும் 
போதிலோ , எலும்புடன் பிறக்கின்றது அது எதனால் ? என்று பிரமவாதி 
கள் வினாவினர் . அதற்கு , சுக்கிலம் போன்றது நெய்யாம் , எலும்பு போன் 
றது பொன்னாம் இதைப் பொருத்தமாக்குவதற்கு இறைவன் எலும்பைப் 
படைத்தனன் என்பது . 


பிர -1 , அநு -7 ) 


சோம யாகப் பிராமணம் 


63 


முறைமை ) 


அக்கினியின் போதத்தை மேற்கொண்டதென்று மந்திரத்திற்கு 

உரை கூறுகின்றது . 

பிராமணம் -3 
एतद्वा अग्नेः प्रियं धाम यघृतं तेजो हिरण्यमियं ते शुक्र तनूरिदं वर्च 
इत्याह सतेजसमेवैन सतनुं करोत्यथो सं भरत्येवैनम् । 


என்பது . 


உரை. 


இந் நெய் அக்கினிக்கு பிரியமாகிய இடமாம் . அக்கினியின் ஒளி 
பொன்னாம் . அக்கினியே , தனது உடம்பு இவ்வொளி என்றது , ஒளியுடைய 
தாகவே உடம்புடையதாகச் செய்யப்படுகின்றது . ஆதலின் , அக்கினி நன் 
றாய் வளர்க்கப்படுகின்றது என்பது . 


பொன்னை , நூலிற் கட்டிக்கொள்ளல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -4 


यदबद्धमवध्यागर्भाः प्रजानां परापातुकास्स्युर्बद्धमव दधाति गर्भाणां 
ஏன் 


என்பது . 


உரை . 


பொன்னை , கட்டாமற் போட்டால் மக்களின் கருப்பங்கள் நழுகிவிடும் . 
ஆதலின் , கட்டிப்போடில் கருப்பம் உறுதிப்படும் என்பது . 


நூலின் , நுனியைப்பிடித்திழுக்கில் அவிழ்ந்துபோமாறு கட்டுதல் 
வேண்டும் என்னும் ஒரு விசேடத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் - 5 
निष्टयं बध्नाति प्रजानां प्रजननाय । 

என்பது . 


உரை . 
நுனியை இழுக்கில் நூல் முழுதும் அவிழ்க்கப்பட்டுவரும்படி முடிந்து 
போடல்வேண்டும் என்பதாம் . 


64 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

வாங்கிக்கொள்ளும் 


ஹோமமந்திரப் பொருளை விளக்குகின்றது . 

பிராமணம் - 6 
वाग्वा एषा यत्सोमक्रयणी जूरसीत्याह यद्धि मनसा जवते तद्वाचा वदति 
धृता मनमेत्याह मनसा हि वाग्धृता जुष्टा विष्णव इत्याह यज्ञो वै 
विष्णुर्यज्ञायैवैनां जुष्टां करोति तत्यास्ते सत्यसवसः प्रसव इत्याह सवि 
तृप्रसूतामेव वाचमव रुन्धे । 

என்பது . 


உரை . 


வாக்வா என்றது முதலியது , மனதால் உறுதிப்பட எண்ணுவதே 
வாக்கால் கூறப்படுகின்றது . த்ருதா மனஸா என்றது , மனதால் வாக் 
குக்கு உறுதி யுண்டாகின்றது . சுஷ்டா விஷ்ணவே என்றது , விஷ்ணு 
என்பது எக்ஞமாம் . ஆதலின் , எக்ஞத்தின் பொருட்டு இவனை வழிபாடு 
உடையவனாகச் செய்கின்றது . தஸ்யாஸ்தே ஸத்யசவ ஸஃ என்றது , சவிதா 
வினால் ஏவப்பெற்ற வாக்கையே அடைகின்றான் என்பது .. 


சூரியனைப்போற்றும் மந்திரத்தின் கருத்தை விளக்குகின்றது . 

பிராமணம் -7 
काण्डकाण्डे चै क्रियमाणे यज्ञ रक्षासि जिघासन्त्यष खलु वा अरक्षो 
हतः पन्था योऽग्नेश्च सूर्यस्य च सूर्यस्य चक्षुराऽरुहमनेरक्षणः कनीनिका. 
मित्याह य एवारक्षाहतः पन्थास्त समारोहति । 


என்பது . 


உரை . 


ஒவ்வொரு எக்ஞங் தொடங்கும்போதும் இராக்கதர்கள் துன்புறுத்து 
வார்கள் . சூரியன் , அக்கினி என்னும் இருவருடைய வழியே அத்தகைய 
துன்பிலாததாம் . ஆதலின் , சூரியனைப் போற்றுகின்றான் . இதனால் இராக்க 
தர்களின்றிய வழியில் ஏறுகின்றான் என்பது . 


பசுக்கடாரிக் கன்றைப்போற்றும் மந்திரப்பொருளை விளக்குகின்றது . 

பிராமணம் -- 8 
वाग्वा एषा यत्सोमक्रयणी चिदसि मनाऽसीत्याह शास्त्येवैनामेतत्तस्मा 
S : TET III 


என்பது 


பிர -1 , அநு -7 ) 


சோம யாகப் பிராமணம் 


65 


முறைமை ) 


உரை . 


சோமத்திற்கு விலையாகும் இப்பசுக்கடாரி வாக்குத்தேவதையாம் . 
‘ சிதவலி மநாளி என்றது , அப்பசுக்கடாரிக்குப் போதிக்கின்றதாம் . இத 
லே உலகிலும் போதிக்கத்தக்க பிரசை யுண்டாகின்றது என்பது . 


முழுமந்திரத்தின் கருத்தைக் கூறிவிட்டு , ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் 

* உரை கூறுகின்றது . 

பிராமணம் -9 
चिदसीत्याह यद्धिमनसा चेतयते तद्वाचा वदति मनाऽसीत्याह यद्धि मन 
साऽभिगच्छति तत्करोति धीर सीत्याह यद्धि मनसा ध्यायति तद्वाचा 
वदति दक्षिणाऽसीत्याह दक्षिणा ह्येषा यज्ञियाऽसीत्याह यज्ञियामेवैनां 
करोति क्षत्रियाऽसीत्याह क्षत्रिया ह्येषाऽदितिरस्युभयतश्शीीत्याह 
यदेवाऽऽदित्यः प्रायणीयो यज्ञानामादित्य उदयनीयस्तस्मादेवमाह । 


என்பது . 


உரை. 


சிதஸி என்றது , மன 

மனதில் எண்ணியதே வாக்கில் வருகின்றது என் 
கின்றது . மனா அவி என்றது , மனதில் எண்ணியதையே செய்கின்றான் 
என்கின்றது . தீரவி என்றது , புத்தியால் உறுதிப்பட்டதையே வாக்குக் 
கூறுகின்றது என்கின்றது . தட்சிணா என்றது இதுவே தட்சிணையாம் 
என்கின்றது . 

யக்ஷியா அ என்றது , இவனை யக்ஞத்திற்கு உரிய 
னாக்குகின்றது என்கின்றது . க்ஷத்திரியா அஸி என்றது , இப்பசுக்கடாரி 
க்ஷத்திரியனாம் என்கின்றது . அதிதிரஸி என்றது , முதலிலும் முடிவிலுஞ் 
செய்யப்படும் பிராயணீயேஷ்டி உதயனீயேஷ்டிகட்கு அதிதியே தேவதை 
யாமாதலின் இவ்வாறு கூறுகின்றது என்பது , 


" 


கடாரிக்கன்றைக் கிழக்குமுகமாய்த் திருப்பும் மந்திரத்திற்கு முரணான 
மூன்று பக்ஷங்களை நீக்கிவிட்டு, மந்திரத்திற்கு உரை கூறுகின்றது . 

பிராமணம் -10 
यदबद्धा स्यादयता स्याद्यत्पदिबद्धाऽनुस्तरणी स्यात्प्रमायुको यजमान 
स्स्याद्यत्कर्णगृहीता वाघ्नी स्यात्स वाऽन्यं जिनीयान्मित्रस्त्वा पदि 
बध्नात्वित्याह मित्रो वै शिवो देवानां तेनैवैनां पदि बध्नाति । 

என்பது . 


9 


66 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -6 

( பசுங்கன்றின் 


உரை . 


பசுக் கடாரியைத் திருப்பிக் கிழக்கு முகமாய் நிறுத்தும்போது காலைக் 
கட்டாவிடில் எசமானன் நியமமில்லா தவனாவன் , காலைக் கட்டிலோ , ஆயுள் 
நீடியாமல் இறப்பன் . காதுகளைப் பிடித்துக்கொள்ளில் , பிறரை வெல்வன் . 
ஈண்டுப் பிறன் என்பது இவனுமாவன் , ஏனெனின் ? மற்றொருவனை நோக்க 
வன் வேறுபகைவனாதலின் என்க . ஆதலின் , இவன் பிறனை வெல்வானோ 
அல்லது , பிறன் இவனை வெல்வானோ, யாருக்குத் தெரியும் ? ஆதலின் , 
மித்ரஸ்த்வாபதி பத்னாது அதாவது மித்திரதேவதைஉன்னைக் காலில் கட்டு 
வானாக என்றது , மித்திரன் தேவர்கட்கு நலஞ் செய்வோனாதலின் இதன் 
காலைக் கட்டிவைப்பன் என்பது . 


மந்திரத்தின் பகுதிகட்கு முறையாய்த் தனித்தனி உரை கூறுகின்றது . 

பிராமணம் - 11 
पूषाऽध्वनः पात्वित्याहेयं वै पूषेमामेवास्या अधिपामकस्समष्टया इन्द्राया 

ध्यक्षायेत्याहेन्द्रमेवास्या अध्यक्षं करोत्यनु त्वा माता मन्यतामनु 
पितेत्याहानुमतयैवेनया क्रीणाति सा देवि देवमच्छेहोत्याह देवी ह्येषा 
देवस्सोम इन्द्राय सोममित्याहेन्द्राय हि सोम आद्वियते यदेतद्यजुर्न 
यात्पराच्येव सोमक्रयणीयाद्रुद्रस्त्वाऽऽवर्तयत्वित्याह रुद्रो वै करो देवानां 
तमेवास्यै परस्ताद्दधात्यावृत्त्यै करमिव वा एतत्करोति यदुद्रस्य कीर्तयति 
मित्रस्य पथेत्याह शान्त्य वाचावा एष वि क्रीणीते यस्सोमक्रयग्या 
स्वस्ति सोमरूखा पुनरेहि सह रय्येत्याह वाचैव विक्रीय पुनरात्मन्वाचं 
धत्तेऽनुपदासुकाऽस्य वाग्भवति य एवं वेद । 


என்பது . 


உரை . 


பூஷா அத்வன பாது என்றது , பூஷாவை இதன் பாதுகாப்பாளனாகச் 
கின்றது . சமஷ்டியை இந்திராய அத்யட்சாய என்றது , இதற்கு இந்திர 
னையே தலைவனாரச் செய்கின்றது . அநுத்வா மாதாமந்யதாம் அநு பிதா 
மன்யதாம் என்றது , அநுமதி பெற்றதனால் இக்கடாரியால் சோமம் வாங் 
கப்படுகின்றது என்கின்றது . சா ரேவி தேவமச்ச என்றது , இப்பசுக் 
கடாரியாகிய தேவி , சோமமாகிய தேவனைத் தொடர்ந்து , செல்க என்கின் 
றது . இந்திராய சோமம் என்றது இந்திரன் பொருட்டே சோமம் கொண் 
டுவரப் படுகின்றது என்கின்றது . இவ் வெசுர்மந்திரத்தை ஓதாவிடில் பசுக் 
கடாரி வெளிப்பட்டுப்போகும் என்க . ருத்ரஸ்த்வா ஆவர்த்தயது என் 


4 


பிர -1 , அநு -8 ) சோம யாகப் பிராயணம் 

67 
காலடி மண்ணை எடுத்தல் ) 
மது , உருத்திரன் தேவர்களுள் கோ ரமுடையவன் , அவன் இதை மடக் 
கும்படி செய்கின்றது என்கின்றது . உருத்திரன் என்னுஞ்சொல்லை ஓதில் 
இதுவாம் என்க . மித்திரஸ்ய பதா என்பது , சாந்தியின் பொருட்டென் 
கின்றது . வாக்கால் விலைபேசியவுடன் , சோம சகா புநரேஹி சஹாய்யா 
என்றது , வாக்கைக்கொடுத்து வாங்கியாயிற்று . ஆதலின் , மீண்டும் , தன் 
னிடத்தில் வாக்கை நிறுவுகின்றது என்கின்றது என்பதாம் . 

ஏழாவது அஙவாகம் 

முற்றிற்று . 


ஆறாங்காண்டம் முதற்பிரபாடகம் 

எட்டாவது அங்வாகம் 
காலடி மண் எடுத்துக்கொள்வதைக் கூறும் பிராமணங்கள் . 
ஐந்து பஞ்சாதிக்குமேல் இருபத்து நான்கு பதங்களைக் கொண்டது . 

षट्पदान्यनुनिक्रामति षडहं वाङ्नाति वदत्युत संवत्सरस्या 
यने यावत्येव वाक्ताम रुन्धे सप्तमे पदे जुहोति सप्तपदा शधरी 
पशवशक्वरी पशूनेवार्य रुन्धे सप्त ग्राम्याः पशवस्सप्ताऽऽरण्याः 
सप्त छन्दा स्युभयस्यावरुद्धथैवस्यसि रुद्राऽसीत्याह रूपमेवास्या 
एतन्महिमानम् [ ५४ ] व्याचष्टे बृहस्पतिस्त्वा सुम्ने रण्वत्वित्याह 
ब्रह्म वै देवानां बृहस्पतिब्रमणैवास्मै पशून रुन्थे रुद्रो वसुभिरा 
चिकेत्वित्याहाऽऽवृत्त्यै पृथिव्यास्त्वां मूर्धन्नाजिघर्मि देवयजन 
इत्याह पृथिव्या ह्येष मूर्धा यद्देवयजनमिडायाः पद इत्याहेडायै 
ह्येतत्पदं यत्सोमक्रयण्यै घृतवति स्वाहा [ ५५ ] इत्याह यदेवास्यै 
पदाद्धृतमपीड्यत तसादेवमाह यध्वर्युरननावाहुतिं जुहुया . 
दन्धोऽध्वर्युस्स्याद्रक्षासि यज्ञ हेन्युर्हिरण्यमुपास्य जुहोत्यग्निव 
त्येव जुहोति नान्धोऽध्वर्युर्भवति न यज्ञ रक्षा सि नन्ति काण्डे 


68 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் 6 

( பசுங்கன்றின் 
काण्डे वै क्रियमाणे यज्ञ रक्षा सि जिघासन्ति परिलिखित 
रक्षः परिलिखिता अरांतय इत्याह रक्षसामपंहत्यै [ ५६ ] इदमह ५ 
रक्षसो ग्रीवा अपि कृन्तामि योऽस्मान्द्वेष्टि यं च वयं द्विष्म 
इत्याह द्वौ वाव पुरुषौ यं चैव द्वेष्टि यश्चैनं द्वेष्टि तयोरेवानन्तरायं 
ग्रीवाः कृन्तति पशवो वै सौमक्रयण्यै पदं यावत्मूत ५ सं वपति 
पशूनेवार्य रुन्धेऽस्मे राय इति सं वपत्यात्मानमेवाध्वर्युः [ ५७] 
पशुभ्यो नान्तरति त्वे राय इति यजमानाय प्रयच्छति यजमान 
एव रयिं दधाति तोते राय इति पत्निया अ | वा एष आत्मनो 
यत्पत्नी या गृहेषु निधत्ते ताडगेव तत्त्वष्टौमती ते सपेयेत्याह 
त्वष्टा वै पशूनां मिथुनाना रूपकद्रूपमेव पशुपुं दधात्यस्मै वै 
लोकाय गार्हपत्य आ धीयतेऽमुष्मा आहवनीयो यद्भगार्हपत्य 
उपवपैदस्मिल्लोके पशुमान्स्याद्यदाहवनीयेऽमुष्मिल्लोके पशुमान्त्स्या 
दुभयोरुप वपत्युभयोरेवैनं लोकयोः पशुमन्तं करोति [ ५८ ] ॥ 
महिमानः स्वाहाऽयहत्या अध्वर्यु (यते चतुर्विशतिश्च ॥ ८ ॥ 

இதில் , விற்கப்படும் இடத்திற்குச் செல்லும் பசுக்கடாரியின் 
மண்ணை எடுத்துக்கொள்ளல் கூறப்படுகின்றது . 


- 


위부 


மந்திரத்திற்கு உரை கூறுதற்பொருட்டு முதலில் அநுட்டானத்தை 

விதிக்கின்றது . 
LSTITLAGOOTL - 1 


षट्पदान्यनुनिकामति षडहं बाङनाति वदत्युत संवत्सरस्थायने यावत्येव 

वातामवरुन्धे । 


என்பது , 


69 


பிர -1 , அநு -8 ) சோம யாகப் பிராமணம் 
காலடி மண்ணை எடுத்தல் ) 


உரை. 


பிருஷ்ட்யஷ்ஷடஹம் என்னும் சோமரசம் பிழியும் ஆறு நாள்களை 
உடைய யாகம் ஒன்றுண்டு ; அதில் , பிருகத் ரதந்தரம் , வைரூபம் , வை ராஜம் , 
சாகவாம் , ரைவதம் என்னும் ஆறு துதிகளையும் நாளுக்கொன்றாகப் பாடு 
கின்றனர் . ஏழாவது நாளில் பாடும் பிருஷ்டியஸ்துதி ஒன்றேனும் இல்லை . 
ஆதலின் , முக்கியமாகிய பிருஷ்டியஸ்துதி வடிவ வாக்தேவதை , ஆறு நாள் 
என்னும் அளவைக்கடந்து எங்குங் கூறப்படுவதில்லை. அஃதன்றியும் வருட 
காலஞ் செய்யும் கவாமயனம் என்னும் யாகத்திலும் அதிகமாகிய பிருஷ்டி 
யஸ்துதி இல்லை . ஆதலின் , சோமத்திற்கு விலையாகும் பசுக்கடாரி ஆறடி 
யெடுத்துவைத்தல் மிகப் பொருத்தமாம் என்பது . 


விதிக்கின்றது . 

பிராமணம் --2 
सप्तमे पदे जुहोति सप्तपदा शक्वरी पशवशक्वरी पशूनेवावरुन्धे सप्त 
ग्राम्याः पशवस्सप्ताऽऽरण्यास्लप्त छन्दास्युभयस्यावरुद्ध्यै । 

என்பது . 
உரை . 
ஏழாவது அடியில் ஹோமஞ் செய்கின்றான் . ஏழு பாதங்களை யுடை 
யது சாக்வரி என்னுஞ் சந்தம் ; அந்தச் சந்தம் பசுக்களாம் . அதனால் , பசுக் 
களை யடைகின்றான் . கிராமத்திலுள்ள கோ முதலியன ஏழு . மான் முதலி 
யன வனத்திலுள்ள ஏழுவகைப் பசுக்கள் , ஏழு சந்தங்கள் என்னும் எண் 
வகையால் இவ்விருவகைகளின் சித்தியின் பொருட்டாம் என்பது . 


முதல் மந்திரத்திலுள்ள சொல்லாலேயே சோமவிலையாகிய பசுக்கடாரியின் 

மகிமையைக் கூறுகின்றது . 


பிராமணம் -3 
वस्यसि रुद्राऽसीत्याह रूपमेवास्या एतन्महिमानं व्याचष्टे । 


என்பது . 


உரை . 


‘ வஸ்வியலி , ருத்ரா என்றது , இதனுடைய வடிவமே மகிமையை 
வெளியாக்குகின்றது என்கின்றது . 


70 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( பசுங்கன்றின் 


இரண்டா மந்திரத்திலுள்ள பிருகஸ்பதி ஆசிகேது ) 
என்னுஞ் சொற்களை விரித்துக் கூறுகின்றது 

பிராமணம் -4 
बृहस्पतिस्त्वा सुम्ने रण्वत्वित्याह ब्रह्म वै देवानां बृहस्पतिर्ब्रह्मणैवास्मै 
पशूनवरुन्धे रुद्रो वसुभिरा चिकेत्वित्याहाऽऽवृत्यै । 

என்பது . 


உரை . 


‘ பிருகஸ்பதிஸ்த்வாஸும் நேரண்வது என்றது , பிருகஸ்பதி தேவர் 
கட்குள் பிரமமாதலால் இவனுக்கு அவரால் பசுக்கள் கிடைக்கும் என்கின் 
றது . ருத்ரோ வசுபிராசிகேது என்றது , இது திரும்புவதன் பொருட்டு என் 


கின்றது . 


மூன்றா மந்திரத்தின் பொருள் வெளிப்படை என்பதை விளக்குகின்றது . 

பிராமணம் -5 
पृथिव्यास्त्वा मूर्धन्नाजिमि देवयजन इत्याह पृथिव्या ह्येष मूर्धा यद्देवय 

जनमिडायाः पद इत्याहेडायै ह्येतत्पदं यत्सोमक्रयण्यै घृतवति स्वाहे 
त्याह यदेवास्यै पदादघृतमपीड्यत तस्मादेवमाह । 

என்பது . 


உரை. 


2 


பிருதிவ்யாஸ்த்வா என்றது முதலியன , இப் பசுக்கடாரியின் 

위와 
மண் பிருதிவிக்குத் தலையாம் . இடாவிற்கு வேட்குமிடமாம் என்கின்றது . 
‘ சோமக்ரயண்யை என்றது முதலியன , இதன் அடியில் நெய்விட்டதால் 
இவ்வாறு கூறுகின்றது என்கின்றது . 


பசுக்கடாரியின் அடியி (மண்ணி ) ல் பொன்வைத்தல் வேண்டு மென்று 

விதிக்கின்றது . 

பிராமணம் -6 
यध्वर्युरनग्नावाहुति जुहुयादन्धोऽध्वर्युस्स्याद्रक्षासि यज्ञ हन्युहिरण्य 
मुपास्य जुहोत्यग्निवत्येव जुहोति नान्धोऽध्वर्युर्भवति न यज्ञ रक्षा सि . 
ஏரி 


என்பது . 


71 


பிர -1 , அநு -8 ) சோம யாகப் பிராமணம் 
காலடி மண்ணை எடுத்தல் ) 


உரை . 


வேட்போன் , அக்கினி யின்றியவிடத்து ஹோமஞ் செய்வானேல் , 
குருடனாவன் . இராக்கதர் வேள்வியைக் கெடுப்பர் . பொன்னை வைத்து 
ஹோமஞ்செய்யில் அக்கினியில் ஹோமஞ் செய்ததுபோலாகின்றது . 
னால் குற்றங்கள் வரமாட்டா என்பது . 


முற்கூறிய இராக்கதர் வந்து கெடுப்பர் என்பதை நினைப்பூட்டி 

மந்திரத்திற்கு உரை கூறுகின்றது . 

பிராமணம் -7 
काण्डे काण्डे वै क्रियमाणे यज्ञ रक्षा सि जिघासन्ति परिलिखित ५. 
रक्षः परिलिखिता अरातय इत्याह रक्षसामपहत्या इदमह रक्षसो ग्रीवा 
अपि कृन्तामि योऽस्मान्द्वेष्टि यं च वयं द्विष्म इत्याह द्वौ वाव पुरुषो यं 
चैव द्वेष्टि यश्चैनं द्वेष्टि तयोरेवानन्तरायं ग्रीवाः कृन्तति । 


என்பது . 


உரை . 


து வேள்வி 


ஒவ்வொரு வேள்வித்தொடக்கத்திலும் இராக்கதர்கள்வந் 
யைக்கெடுக்கின்றனர் ; அவர்கள் பரிலிகிதம் என்றது முதலிய தாற் கொல் 
லப்படுவதால் யான் அவர்களுடைய கழுத்தையும் அறுக்கின்றேன் என் 
கின்றது . யோ அஸ்மாந் என்றது முதலியன , எம்மை வெறுப்பவர் , எம் 
மால் வெறுக்கப்படுவர் என இருவகைப்படுவர் பகைவர் ; அவர்களுடைய 
கழுத்தையும் இடையில் தடைவாரா திருக்கும்படி அறுக்கின்றேன் என்பது . 


அநுட்டான விதியுடன் கூட மந்திரங்கட்கு உரை கூறுகின்றது . 

பிராமணம் -- 8 
पशवो वै सोमक्रयण्यै पदं यावत्मूत संवपति पशूनेवावरुन्धेऽस्मे राय 
इति संवपत्यात्मानमेवाध्वर्युः पशुभ्यो नान्तरेति त्वे राय इति यजमानाय 
प्रयच्छति यजमान एव रयिं दधाति तोते राय इति पत्निया अर्थो वा 
एष आत्मनो यत्पत्नी यथा गृहेषु नेिधत्ते ताडगेव तत् । 


என்பது . 


உரை . 


பசுக்கடாரியின் 

ஏழாவது அடிமண் முழுதையும் நெய்யால் 
நனைத்து எடுப்பதால் பசுக்களை படைகின்றான் . அஸ்மேராயம் என்றது , 


72 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -6 


( காலடி மண்ணை எடுத்தல் 


எடுத்துவைக்கும் வேட்போன் பசுக்கட்குத் தடையிலா தவனாகின்றான் என் 
கின்றது . த்வேராயச் என்றது எசமானனிடத்தில் தனத்தைக் கொடுக்கின் 
றான் என்கின்றது . தோதோராயம் என்றது , பத்தினி ஆன்மாவிற் பாதிப் 
பாக முடையவளாதலின் அவள்வீட்டில் வைக்கின்றபடியே அது வாகின் 
றது என்கின்றது . 


( 


துவஷ்டீ மதீ என்னுஞ் சொல்லின் கருத்தை விளக்குகின்றது . 

பிராமணம் - 9 
त्वष्टीमती ते सपेयेत्याह त्वष्टा वै पशूनां मिथुनाना रूपकृद्रूपमेव पशुषु 
दधाति । 

என்பது 


உரை . 


த்வஷ்டீமதீ தேசபேய என்றது துவஷ்டா புணரும் பசுக்களின் வடி 
வத்தைச் செய்வதாமாதலின் , அத்தகைய உருவத்தை பசுக்களிடத்தில் 
ருக்கும்படி செய்கின்றது என்பது . 


இப்பசுக்கடாரியின் அடிமண்ணின் மூன்றாவது பங்கைக் காருகபத்தியத் 
திலும் , மற்றொருபங்கை ஆகவனீயத்திலும் போடல்வேண்டுமென்று விதிக் 
கின்றது . 

பிராமணம் -10 
अस्मै वै लोकाय गार्हपत्य आ धीयतेऽमुष्मा आहवनीयो यद्गार्हपत्य उप 
वपेदस्मॅिल्लोके पशुमान्स्याद्यदाहवनीयेऽमुष्मिल्लोके पशुमान्त्स्यादुभयोरुप 
वपत्युभयोरेवैनं लोकयोः पशुमन्तं करोति । 

என்பது 


உரை.. 


காருகபத்தியத்தில் அம் மண்ணைப் போடுவதால் இவ்வுலகில் பசுக்களை 
யடைகின்றான் . ஆகவனீயத்திற் போடுவதால் பரவுலகில் பசுக்களை யடை 
கின்றான் என்கின்றது . இதனால் 

றது . இதனால் இரண்டுலகிலும் பசுக்களை யுடைவனாகின் 
றான் என்பதாம் . 

எட்டாம் அநுவாகம் 

முற்றிற்று . 


19-1 , 91-9 ] 


சோம யாகப் பிராமணம் 


73 


சோம அளவு ) 


ஆறாங்காண்டம் முதற்பிரபாடகம் 

ஒன்பதாவது அஙவாகம் 
சோமத்தை அளவுப்படுத்தலைக் கூறும் பிராமணங்கள் . 
ஆறு பஞ்சாதிக்குமேல் முப்பத்துழன்று பதங்களைக் கொண்டது . 

ब्रह्मवादिनो वदन्ति विचित्यस्सोमा ३ न विचित्या ३ इति 
सोमो वा ओषधीना राजा तस्मिन् यदापन्नं ग्रसितमेवास्य तद्य 
द्विचिनुयाद्यथाऽऽस्याद्रसितं निष्खिदति तागेव तद्यन्न विचिनु 
याद्यथाऽक्षन्नापन्नं विधावति तागेव तत्क्षोधुकोऽध्वर्युस्स्यात्क्षो 
धुको यजमानस्सोमविक्रयिन्त्सोम शोधयेत्येव ब्रूयाद्यदीतरम् 
[ ५ ९ ] यदीतरमुभयेनैव सोमविक्रयिणमर्पयति तस्मात्सोमविक्रयी 
क्षोधुकोऽरुणो है साऽऽहौपवेशिस्सोमक्रयण एवाहं तृतीयसवनम 
रुन्ध इति पशूनां चमन्मिमीते पशूनेवा रुन्धे पशवो हि तृतीय 
सवनं यं कामयेतापशुस्स्यादित्यृक्षतस्तस्य॑मितीतर्क वा अपशव्यम 
पशुरेव भवति यं कामयैत पशुमान्त्स्यात् [ ६० ] इति लोमतस्तस्य 
मिमीतैतद्वै पशूना रूप रूपेणैवास्मै पशून रुन्धे पशुमानेव 
भवत्यपामन्ते क्रीणाति सरसमेवैनं क्रीणात्यमात्योऽसीत्याहामैवैनं 
कुरुते शुक्रस्ते ग्रह इत्याह शुक्रो ह्यस्य ग्रहो न साऽच्छे याति 
महिमानमेवास्याच्छ यात्यनसा [ ६१ ] अच्छे याति तमादनो 
वाह्य समे जीवनं यत्र खलु वा एत ५ शीष्र्णा हरन्ति तमाच्छी 
पहार्य गिरौ जीवनमभि त्यं देव सवितारमित्यतिच्छन्दसर्चा 
मिमीतेऽतिच्छन्दा वै सर्वाणि छन्दासि सेर्वेभिरेवैनं छन्दोमि 
मिमीते वर्म वा एषा छन्दसां यदतिच्छन्दा यदतिच्छन्दसर्चा 


10 


74 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 


( சோம அளவு 


मिमीते वष्मैवैन समानानां करोत्येकयैकयोत्सर्गम् [ ६२ ] 
मिमीतेऽयातयाम्नियायातयाम्नियैवैनं मिमीते तस्मान्नानावीर्या 
अङ्गुलपस्सर्वाखपृष्ठमुप निगृह्णाति तस्मात्समावद्वीर्योऽन्याभि 
रगुलिभिस्तस्मात्सर्वा अनु सं चरति यत्सह सर्वामिमिमीत 
सश्लिष्टा अङ्गुलयो जायेरन्नेकयैकयोत्सर्ग मिमीते तस्माद्विभक्ता 
जायन्ते पञ्च कृत्वो यजुषा मिमीते पश्चाक्षरा पङ्क्तिः पाङ्क्तो 
यज्ञो यज्ञमेवाव॑ रुन्धे पश्च कृत्वस्तूष्णीम् [ ६३] दश सं पद्यन्ते 
दशाक्षरा विराडन्न विराड्विराजैवान्नाद्यमव॑ रुन्धे यद्यर्जुषा 
मिमीते भूतमेवाव॑ रुन्धे यत्तूष्णीं भविष्यद्यद्वै तावानेव सोमस्या 
द्यावन्तं मिमीते यजमानस्यैव स्यान्नापि सदस्यांनां प्रजाभ्यस्त्वे 
त्युप समूहति सदस्यानेवान्वाभजति वाससोपनह्यति सर्वदेवत्यं वै 
[ ६४ ] वासस्सर्वामिरवैनं देवताभिस्समर्धयति पशवो वै सोमः 
प्राणाय त्वेत्युप नह्यति प्राणमेव पशुषु दधाति व्यानाय त्वेत्यनु 
शृन्थति व्यानमेव पशुषं दधाति तस्मात्स्वपन्तं प्राणा न जहति 
[ ६५ ] ॥ इतरं पशुमान्त्स्योद्यात्यनसोत्सग तूष्णी सर्वदेवत्यं वै 
त्रयस्त्रिशच ॥९ ॥ 
இதில் , சோமத்தை அளவுப்படுத்தல் கூறப்படுகின்றது . 


- 


- 


அளக்க விரும்பியதாய் முதலில் , வேட்போனுக்குச் சோமத்தை வாங்கு 
கின்றவனுடைய பிரேஷை மந்திரத்தை யுண்டாக்குகின்றது . 

STITLAGOOTL - 1 
ब्रह्मवादिनी वदन्ति विचित्यस्सोमा ३ न विचित्या ३ इति सोमो वा ओष 
धीना राजा तस्मिन् यदापन्नं ग्रसितमेवास्य तद्यद्विचिनुयाद्यथाऽऽस्याद् 


சோம யாகப் பிராமணம் 


75 


பிர -1 , அநு -9 ) 
சோம அளவு ) 


सितं निखिदति ताडगेव तद्यन्न विचिनुयाद्यथाऽक्षन्नापन्नं विधावति 
ताहगेव तत्क्षोधुकोऽध्वर्युस्स्यात्क्षोधुको यजमानस्सोमविक्रयिन्त्सोम५ 
शोधयेत्येव याद्यदीतरं यदीतरमुभयेनैव सोमविक्रयिणमर्पयति तस्मा 
सोमविक्रयी क्षोधुकः । 

என்பது . 


உரை . 


சோமக்கொடிகளுட்கிடக்கும் புல் முதலிய தூசுகளைட்டொறிக்கியெடுத்து 
விடல் வேண்டுமா ? அல்லது , வேண்டாமா ? கொடி செடிகட்கு அரச 
னாகிய சோமத்துக்குட் கிடக்கும் புல் அதனால் விழுங்கப்பட்டதாம் . அதை 
எடுத்துவிடில் வாந்திய பணணியதுபோலாகும் . எடுக்காவிடில் உள்ளிருந்து 
கொண்டு வயிற்றில் பீடை யுண்டாக்குவதுபோல் பீடையை யுண்டாக்கும் . 
ஆதலின் , இருவகையானுங்குற்றமாம் . இதை நீக்குதற்பொருட்டு , வேட் 
போன் * சோமத்தைவிற்றோய் ! சோமத்தை ஆய்வாயாக என்று கூப்பிடு 
வானாக . இதனால் , சோமத்தை விற்றவனே பீடை யுறுகின்றான் . குற்றங்க 
ளும் இல்லை என்பதாம் 


கூறிய கருமத்தின் முறையை விதிக்கின்றது . 


பிராமணம் -2 


अरुणो हस्माऽऽहोपवेशिस्सोमक्रयण एवाहं तृतीयसवनमव रुन्ध इति पशूनां 
चर्मन्मिमीते पशूनेवाव रुन्धे पशवो हि तृतीय सवनम् । 

என்பது . 


உரை . 


உபவேசருடைய புத்திரராகிய அருணர் என்பவர் பசுவின் தோ 

வில் 
சோமத்தை அளந்துவைத்தனர் . இதனால் பசுக்களை யடைகின்றான் . சவநீய 
பசு . அநுபந்திய பசுக்கள் மூன்றாஞ் சவனத்திலிருத்தலின் மூன்றாவது சவ 
னம் பசுவாம் . இதனால் , இங்கு யானும் மூன்றாஞ் சவனத்தைத் தேடுவேன் 
என்பதாம் , பசுவின் தோலால் சோமம் அளந்திருத்தல் பெறப்படு தலின் 
பசுவின் தோலின் மீது சோமம் அளத்தல்வேண்டுமென்பதும் பெறப் 
பட்டமை காண்க . 


76 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 


( 


( சோம அளவு 


தோலை , மயிருள்ள பக்கமாய் விரித்தல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் - 3 
यं कामयेताऽपशुस्स्यादित्यक्षतस्तस्यमिमीतः वा अपशव्यमपशुरेव भवति 
यं कामयेत पशुमान्त्स्यादिति लोमतस्तस्य मिमीतैतद्वै पशूना रूप ५ . 
रूपेणैवास्मै पशूनव रुन्धे पशुमानेव भवति । 


என்பது . 


உரை . 


பசுக்களின்மையை விரும்பில் , மயிரில்லாதபுறம் திருப்பி விரிப்பானாக . 
பின்புறத்தால் பசுவே இன்றியதாம் . பசுக்களை யுடையவனாக விரும்பில் , 
மயிருள்ள பக்கத்தை மேலேவரும்படி விரிப்பானாக . இதுவே பசுவின் 
வடிவமாம் இது இவனுக்குப் பசுக்களைக் கொடுக்கின்றது . இதனால் இவன் 
பசுக்களை யுடையவனாகின்றான் என்பது . 


அதற்கு , நீர் நிறைந்த குடத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -4 
अपामन्ते क्रीणाति सरसमेवैनं क्रीणाति । 


என்பது . 


உரை . 


தண்ணீர்க்கருகில் சோமத்தை 

விலைக்குவாங்கில் 
சோமத்தை விலைக்கு வாங்கியதாகும் என்பது . 


இரசத்துடன் 


மந்திரத்திலுள்ள அறிய முடியாத பகுதிக்கு உரை கூறுகின்றது . 

பிராமணம் -5 
अमात्योऽसीत्याहामैवैनं कुरुते शुक्रस्ते ग्रह इत्याह शुको ह्यस्य ग्रहः । 


என்பது . 


உரை. 


அமாத்யோஸி என்றது , கூடவே இருக்கின்றாய் என்கின்றது . இத 

சுக்ரஸ்தே 
னால், கூட இருக்கின்றவனாக்குகின்றான் என்பது பெற்றாம் , 
க்ரஹா என்றது , பொன்னால் சோமத்தை விலைக்கு வாங்குதல் முடியும் என் 
கின்றது . 


பிர -1 , அது -9 ) சோம யாகப் பிராமணம் 

77 
சோம அளவு ) 
சோமத்தைக் கொண்டுவருவதற்கு வண்டியுடன் போதல் 

வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் - 6 
अनसाऽच्छ याति महिमानमेवास्याच्छ याति । 

என்பது . 


உரை . 


வண்டியைக் கொண்டுபோகும் பகுமானத்தால் சோமத்தின் மகிமை 
விளக்கப்பட்டதாயிற்று என்பது , பகுமானம் = ஆதரவு . 


அவ்விதியையே மீண்டும் எடுத்துக்கொண்டு புகழ்கின்றது . 

பிராமணம் -7 
अनसाऽच्छ याति तस्मादनोवाह्य समे जीवनम् । 

என்பது . 


உரை, . 


பிழைத்தற்குச் சாதனமாகிய நெல் முதலிய தான்யம் சமமாகிய விடத் 
தில் வண்டியால் இழுக்கப்படுவதுபோல் சமமாகிய விடத்தில் சோமத்தை 
வண்டியில் வைத்துக்கொண்டு வரல்வேண்டு மென்பதாம் . 


மேடுபள்ள முள்ளவிடத்தில் தலையிற் சுமத்தல் வேண்டுமென்று விதிக்கின்றது 

பிராமணம் - 8 
यत्र खलु वा एत शीर्णा हरन्ति तस्माच्छीर्षहार्य गिरौ जीवनम् । 


என்பது . 


உரை. 


சோமம் உண்டாகும் மலையில் சோமத்தை விலைக்குவாங்கில் , தலையிற் 
கொண்டுவரல் வேண்டுமென்பது . 


இவ் விருக்கு மந்திரத்தின் சந்தத்தைப் புகழ்கின்றது . 

பிராமணம் -9 
अभि त्यं देव सवितारमित्यतिच्छन्दसर्चा मिमीतेऽतिच्छन्दा वै सर्वाणि 
छन्दासि सर्वेभिरेवैनं छन्दोभिभिमीते वर्म वा एषा छन्दसां यदति 
च्छन्दा यदतिच्छन्दसर्चा मिमीते वष्मैवैन समानानां करोति । 


என்பது . 


78 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 


( சோம அளவு 


உரை . 
எழுத்துக்களின் தொகையில் காயத்திரி முதலிய சந்தங்களைக் கடந் 
திருத்தலின் இது அதிச் சந்தமாம் . இதனால் அளந்ததால் எல்லாச் சந்தங்க 
ளாலும் அளந்ததாகின்றது. இச்சந்தம் எல்லாச் சந்தங்கட்கும் உடம்பு 
போன்றதாமாதலின் இவ்வெசமானனைப் போன்றவர்கட்கெல்லாம் இவன் 
ஒரு உடம்பு போல் இருக்கின்றான் . அதாவது பாராட்டப் படுபடுகின்றான் 


என்பது . 


விரல்களினால் எடுக்கும் முறைமை விசேடத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -10 
एकयैकयोत्सर्गम्मिमीतेऽयातयाम्नियायातयाम्नियैवैनं मिमीते तस्मान्नाना 
alaf args : | 


உரை . 


ஒவ்வொருமுறை எடுக்கும்போதும் ஒவ்வெரு விரலை விடுத்து மற்றொரு 
விரலைச் சேர்த்துச் சேர்த்து எடுப்பதாம் ஒருமுறை எடுத்தவிரல் மற்றொரு 
மூறையும் எடுக்காததால் சாரமின்மையும் இல்லை . முறை முறையாக எடுப்ப 
தால் விரலுடன் சேர்ப்பதற்கு தனித்தனி வன்மை அர்ப்பிக்கப்பட்டது 
என்பது . 


விரல் முறை இல்லை என்பதை விதிக்கின்றது . 


பிராமணம் -11 


सर्वाखङ्गुष्ठमुप निगृह्णाति तस्मात्समावद्वीयर्योऽन्याभिरङ्गुलिभिस्तस्मात्सर्वा 


अनु से चरति । 


என்பது . 


உரை . 


சுண்டுவிரல் முதலிய விரல்கள் எல்லாவற்றிலும் தனித்தனி ஒவ்வொன் 
றிலும் பெருவிரலைச் சேர்த்தல்வேண்டும் . ஒத்தவன்மை யுடையது ஆத 
லின் , உலகிலும் ஒவ்வொரு செயலிலும் எல்லா விரல்களுஞ் செல்கின்றன . 
இதனால் , விரல்களில் முறை இல்லையென்பது பெற்றாம் என்பது . 


சோம யாகப் பிராமணம் 


79 


பிர -1 , அநு -9 ] 
சோம அளவு ) 


மாறுபடில் கேடென்பதுடன் முற்கூறிய தனது பக்ஷத்தை முடிக்கின்றது . 


பிராமணம் -12 


यत्सह सर्वाभिर्मिमीत सश्लिष्टा अङ्गुलयो जायेरनेकयैकयोत्सर्ग मिमीते 
तस्माद्विभक्ता जायन्ते । 


என்பது . 


உரை . 


எல்லாவிரல்களாலும் சோமத்தை அளக்கில் விரல்கள் ஒன்று சேர்ந்த 
தாகும் . ஒன்றால் அளந்ததாகாது இதனால் வெவ்வேறாய்விடும் என்பது . 


மந்திரத்துடனும் , மந்திரமின்றியும் அளந்தெடுப்பதில் எண் இத்தனை 

என விதிக்கின்றது . 

பிராமணம் -13 
पञ्च कृत्वो यजुषा मिमीते पञ्चाक्षरा पतिः पातो यज्ञो यज्ञमेवाव रुन्धे 
पञ्च कृत्वस्तूष्णीन्दश सं पद्यन्ते दशाक्षरा विराडन्नं विराइविराजैवा 
नाद्यमव रुन्धे यद्यजुषा मिमीते भूतमेवाव रुन्धे यत्तष्णी भविष्यत् । 


என்பது . 


உரை . 


எசுர்மந்திரத்தால் ஐந்து முறை அளத்தல்வேண்டும் ஐந்தெழுத்துக்கள் 
கொண்டது பந்திச் சந்தம் எக்ஞம் : பந்திசம்பந்தப்பட்டதாம் இதனால் எக்ஞம் 
அடையப்படுகின்றது . மந்திரமின்றி ஐந்துமுறை அளத்தலாம் ஆகப்பத்து 
முறை அளத்தலாம் . பத்து எழுத்துக்களைக் கொண்டது விராட்ச்சந்தம் . 
விராட்டால் அன்னம் முதலியன அடையப்படுகின்றன . மந்திரத்துடன் 
அளப்பதால் இறந்தகாலத்தது அடையப்படுகின்றது . மந்திரமின்றி அளப் 
பதால் வருங்காலத்தது அடையப்படுகின்றது . 

ஈண்டு , எசுரால் அளக்கப்படுகின்றது என்று கூறுதல் பொருத்த 
முடையதன்று . ஏனெனின் ? அதிச் சந்தஸாரிசா 

அதிச் சந்தஸாரிசா என்றதாலும் , பதப் 
பொருளின் இலக்கண மிருத்தலானும் இம்மந்திரம் இருக்கேயாம் . ஆனாலும் 
இதைப் பிரயோகித்தலால் . உபசாரமாய் இதுவும் எசுர் எனப்பட்டது 
என்பதை யுணர்க . 


80 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 


சோமக் கிரயம் 


சோமம் மீதமாகில் கேடென்று , கூறியவாறே அதைச் சேர்த்துக் 

கூட்டிவைத்தலை விதிக்கின்றது . 

பிராமணம் -14 
यद्वै तावानेव सोमस्स्याद्यावन्तं मिमीते यजमानस्यैव स्यान्नापि सदस्यानां 
प्रजाभ्यस्त्वेत्युप समूहति सदस्यानेवान्वाभजति वाससोपनह्यति सर्व 
देवत्यं वै वासस्सर्वाभिरवैनं देवताभिस्समर्धयति पशवो वै सोमः 
प्राणाय त्वेत्युप नाति प्राणमेव पशुषु दधाति व्यानाय त्वेत्यनु शुन्थति 
व्यानमेव पशुषु दधाति तस्मात्स्वपन्तं प्राणा न जहति । 


என்பது . 


உரை . 


பத்துமுறை அளந்தெடுத்துக்கொண்ட அளவே சோமமாகில் எசமான 
னுக்குமாத்திரம் போதுமான தாம் . சபையிலுள்ளவர்கட்கும் பிரசைகட்கும் 
சோமம் இன்று . ஆதலின் , அவர்களின் பொருட்டு மீதப்படுத்தி அச் 
சோமத்தை ஆடையாற்கட்டி வைத்தல்வேண்டும் . 

வத்தல்வேண்டும் . ஆடை எல்லாத் தேவதை 
களின் சம்பந்த முடையதாமாதலின் எல்லாத் தேவர்கட்கும் அதைச் சமர்ப் 
பித்ததாகும் . சோமம் பசுவாம் ஆதலின் , பிராணாயத்வா என்று கட்டுத்த 
லால் பசுக்களுள் பிராணனை நிலைக்கவைக்கின்றது . வ்யானாயத்வா என்றது 
பரப்பி வைக்கின்றது . இதனால் பசுக்களிடத்து வியானனை நிலைப்படுத்து 
கின்றது . ஆதலின் , தூங்கும்போது பிராணனை விடுவதில்லை . அதாவது 
இறப்பதில்லை என்பது . 

ஒன்பதாம் அஙவாகம் 

முற்றிற்று . 


ஆறாங்காண்டம் முதற்பிரபாடகம் 

பத்தாவது அநுவாகம் 
சோமத்தை விலைக்கு வாங்குவதைக் கூறும் பிராமணங்கள் . 
நான்கு பஞ்சாதிக்குமேல் நாற்பத்து நான்கு பதங்களைக் கொண்டது . 

यत्कलया ते शफेन ते क्रीणानीति पणेतागो अर्घ सोम 
कुर्यादगौअर्घ यजमानमगोअर्घमध्वर्यु गोस्तु महिमानं नाव तिरे 
द्वा ते क्रीणानीत्येव ब्रूयाद्गोअर्घमेव सोमं करोति गोअर्घ यज 
मानं गोअर्घमध्वर्यु न गोमहिमानमव तिरत्यजया क्रीणाति सत 


சோம யாகப் பிராமணம் 


81 


19g - 1 , 4 , 7-10 ] 
சோமக் கிரயம் ) 


पसमेवैनं क्रीणाति हिरण्येन क्रीणाति सशुक्रमेव [ ६६ ] एनं 
क्रीणाति धेन्वा क्रीणाति साशिरमेनं क्रीणात्यूपमेणं क्रीणाति 
सेन्द्रमेवैनं क्रीणात्यनडुहा क्रीणाति वह्निर्वा अनड्वान्वह्निनैव 
वह्नि यज्ञस्य क्रीणाति मिथुनाभ्यां क्रीणाति मिथुनस्यावरुद्धथै 
वाससा क्रीणाति सर्वदेवत्यं वै वासस्सर्वाभ्य एवैनं देवताभ्यः 
क्रीणाति दश सं पद्यन्ते दक्षाक्षरा विराडनं विराड्विराजैवान्ना 
द्यभव रुन्धे [ ६७ ] तपंसस्तनूरसि प्रजापतेर्वर्ण इत्याह पशुभ्य 
एव तदध्वर्युनि हृत आत्मनोऽनावस्काय गच्छति श्रियं प्रपशू 
नामोति य एवं वेदं शुक्र ते शुक्रेण क्रीणामीत्याह यथायजुरे 
वैतद्देवा वै येन हिरण्येन सोममक्रीणन्तदभीषहा पुनराऽददत को 
हि तेजसा विक्रेष्यत इति येन हिरण्येन [ ६८ ] सोमं क्रीणीया 
तदभीषहा पुनरा ददीत तेज एवाऽऽत्मन्धत्तेऽस्मे ज्योतिस्सोम 
विक्रयिणि तम इत्याह ज्योतिरेव यजमाने दधाति तमसा सोम 
विक्रयिणमर्पयति यदनुपग्रथ्य हन्यादन्दशूकास्तार समा सर्पा 
स्स्युरिदमहसाणां दन्दशूकानां ग्रीवा उप ग्रनामीत्याहार्दन्द 
शूकास्तार समा सर्पा भवन्ति तमसा सोमविक्रयिण विध्यति 
खान [ ६ ९ ] भ्राजेत्याहैते वा अमुष्मिल्लोके सोममरक्षन्तेभ्योऽधि 
सोममाऽहरन् यदेतेभ्यस्सोमक्रयणान्नानुदिशेदक्रीतोऽस्य सोमस्स्या 
नास्यैतेऽमुष्मिल्लोके सोम रक्षेयुर्यदेतेभ्य॑स्सोमक्रयणाननुदिशति 
क्रीतोऽस्य सोमो भवत्येतेऽस्यामुष्मल्लोके सोम रक्षन्ति [ ७० ] ॥ 
सशुक्रमेव रुन्ध इति येन हिरण्येन स्वान चतुश्चत्वारिशच ॥१० ॥ 


82 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காணடம் -6 

( சோமக் கிரயம் 


இதில் , பிறபொருள்களைக்கொடுத்து சோமத்தை விலைக்குவாங்குதல் 
கூறப்படுகின்றன . 


மந்திரத்திற்கு உரை கூறும் விருப்புடைய தாய் உடன்பாடிலாததை 
மறுத்துவிட்டு, தனக்கிஷ்டமாகியவிலைக்கு மந்திரத்தை யுண்டாக்கி விநியோ 
கிக்கின்றது . 

பிராமணம் -1 
यत्कलया ते शफेन ते क्रीणानीति पणेतागो अर्घ सोम कुर्यादगोअर्घ यज 
मानमगोअर्घमध्वर्यु गोस्तु महिमानं नाव तिरेद्वा ते क्रीणानीत्येव ब्रूया . 

. 
द्गोअर्घमेव सोमं करोति गोअर्घ यजमान गोअर्घमध्वर्यु न गोमहिमान 
मव तिरति । 


என்பது . 


உரை . 


கலையால் , ( ஏகதேச மாமிசத்தால் ) அல்லது சபத்தால் , ( குளம்பால் ) 
சோமத்தை விலைக்குவாங்கில் , கோவடிவ சோமம் விலைக்கு விற்கத்தகாததும் 
கொடுக்கத்தகாததுமாம் , அத்வரியுவுங் கொடுக்கும்படி செய்வதற்குரியா 
னலன் என்னும் முக்குற்றங்களும் வருகின்றன . ஆதலின் , சோமமே ! 
உன்னை, கோ ( பசு ) வால் விலைக்கு வாங்குகின்றேன் என்று கூறில் , முக் 
குற்றங்களும் இல்லை . கோவின் மகிமையை மறைத்துவிட்டதும் ஆகாது என் 


பசுக்கடாரி , சோமத்திற்கு விலையானதுபோல் , மற்றும் , ஒன்பது பொருள்கள் 
விலைக்கு வாங்குவதற்கு உதவியானவைகளை முறையாய் விதிக்கின்றது . 

பிராமணம் -2 
अजया क्रीणाति सतपसमेवैन क्रीणाति सशुक्रमेवैनं क्रीणाति धेन्वा 
क्रीणाति साशिरमेवैनं क्रीणात्यषभेण क्रीणाति सेन्द्रमेवैनं क्रीणात्यनडुहा 
क्रीणाति वह्निर्वा अनड्वान्वह्निनैव वह्नि यज्ञस्य क्रीणाति मिथुनाभ्यां 
क्रीणाति मिथुनस्यावरुद्धयै वाससा क्रीणाति सर्वदेवत्यं वै वासस्सर्वाभ्य 
एवैनं देवताभ्यः क्रीणाति दश सं पद्यन्ते दशाक्षरा विराडनं विराइविरा 
जैवान्नाद्यमव रुन्धे । 


என்பது . 


உரை . 


ஆட்டை விலையாகக்கொடுத்து வாங்குவதால் ஆடு தவத்தின் உடம்பு என் 
றதால் தவத்துடன் விலைக்கு வாங்கியதாகும் . பொன்னால் வாங்குவதால் தேச 


சோம யாகப் பிராமணம் 


83 


பிர -1 , அநு -10 ) 
சோமக் கிரயம் ) 


சுடன் வாக்கியதாகும் . பாற்பசுவால் விலைக்கு வாங்குவதால் தயிர் 

முதலிய 
கோவின் இரசத்துடன் விலைக்குவாங்கிய தாம் . காளையால் 

காளையால் வாங்குவதால் 
இந்திரிய வளர்ச்சியுடன் வாங்கியதாகும் . பொலி எருதால் வாங்குவ தால் 
எக்ஞ நிர்வாகத்துடன் வாங்கியதாகும் . பசுக்கடாரி காளைக்கன்று என்னும் 
இரண்டாலும் வாங்குவதால் புணர்ச்சி யடையப்படும் , வேஷ்டியால் வாங்குவ 
தால் எல்லாத் தேவதைகளாலும் வாங்கியதாகும் இவ்வாறு பத்துப் பொரு 
ளைக் கொடுத்து வாங்கியதால் பத்தெழுத்துக்களைக்கொண்ட விராட்டா 
கிறது . விராட் அன்ன மாம் இதனால் அன்ன முதலியவைகள் அடையப்படு 
கின்றன என்பது . 


மூன்று மந்திரங்களும் வெளிப்பளிப் பொருளுடையவைகள் என்று 
விடுத்துவிட்டு, நான்காவது மந்திரத்தின் கருத்தை விளக்குகின்றது . 

பிராமணம் - 3 
तपसस्तनूरसि प्रजापतेर्वर्ण इत्याह पशुम्य एव तदध्वर्युनि हृत आत्मनोऽ 


नावस्काय 


என்பது . 


உரை. 


அம் மந்திரத்தை ஓதுவதால் முதலியவைகள் பெருமைப்படுத்தப் 
பாகின்றன . உள்ளவாறே , ஆடு தவத்தின் வடிவமாகா , பிரசாபதியின் நிற 
முமாகா , ஆனாலும் இதுவென உபசரிக்கப் படுகின்றது . அவ் வுபசாரம் 
தனது பிழையை நீக்குதற்பொருட்டுச் செய்யப்படுகின்ற என்பது . 


பசுவை உபசாரஞ்செய்வதை யுணர்கின்றவனைப் புகழ்கின்றது . 


பிராமணம்- 4 


गच्छति श्रियं प्रपशूनाप्नोति य एवं वेद । 


என்பது . 


உரை . 


இத்தன்மையை யுணர்ந்தவன் , செல்வத்தையும் , பசுக்களையு மடைகின் 
றான் என்பது . 


84 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( சோமகீ கிரயம் 


கொடுத்த பொன்னை மீண்டும் வாங்குவதை விதிக்க விரும்பியதாய் , 
பொன்னை விளக்கும் இரண்டா மந்திரப்பொருள் வெளிப்படையாயிருந்தது 
பற்றி மீண்டும் அநுசந்தானஞ் செய்கின்றது . 


பிராமணம் -- 5 


शुक्र ते शुक्रेण क्रीणामीत्याह यथायजुरेवैतत् । 


என்பது , 


உரை . 
தேவர்கள் பொன்னால் விலைக்குவாங்கிவிட்டு அப்பொன்னை பலாத்கார 
மாய்க் கவர்ந்துகொண்டனர் , யார் தேவர்களின் கருத்தை யுணர்வார் ? 
பொன்னால் சோமத்தை விலைக்குவாங்கியவன் மீண்டும் அதை வலியாற் 
பறித்துக்கொள்ளல்வேண்டும் . இது , ஆன்மாவில் ஒளியை நிலைக்கவைகின்றது 
என்பது . 


மீண்டும் பறித்துக்கொள்வதை விதிக்கின்றது . 

பிராமணம் -6 
देवा वै येन हिरण्येन सोममक्रीणन्तदभीषहा पुनराऽददत कोहि तेजसा 
विशेष्यत इति येन हिरण्येन सोमं क्रीणीयात्तदभीषहा पुनरा ददीत तेज 
एवाऽऽत्सन्धत्ते । 

என்பது . 


உரை . 


தேவர்கள் பொன்னால் சோமத்தை விலைக்கி வாங்கிவிட்டு அப்பொன்னை 
மீண்டும் பலாத்காரமாக பறித்துக்கொண்டனர் . ஆதலின் , விலையாகக் 
கொடுத்த பொன்னை மீண்டும் எடுத்துக்கொள்ளல்வேண்டும் என்பது 


வெண்மைக் கம்பளத்தைக்கொடுத்து கருமைக்கம்பளத்தால் அடிகொடுக் 
கும் மந்திரமிரண்டிற்கும் உரை கூறுகின்றது . 

பிராமணம் -7 


अस्मे ज्योतिस्सोमविक्रयिणि तम इत्याह ज्योतिरेव यजमाने दधाति तमसा 
सोमविक्रयिणमर्पयति । 

என்பது . 


சோம யாகப் பிராமணம் 


85 


பிர -1 , அநு -10 ) 
சோமக் கிரயம் ) 


. 


உரை . 
அஸ்மேஜ்யோதி : சோம விக்ரயிணிதம : என்றது , எசமானனிடத் 
தில் ஒளியை நிறுத்துகின்றது என்கின்றது . இது தமத்தா( கறுப்பா) ல் 
சோமத்தை விற்றவனை அருப்பணஞ் செய்கின்றது என்பது . 


மாறுபடில் கேடென்பதுடன் கம்பளியை முடியும் மந்திரத்தைக் 

கற்பிக்கின்றது . 


பிராமணம் -8 


यदनुपग्रथ्य हन्यादन्दशूकास्ता समा सास्स्युरिदमहसणां दन्द 
शूकानां ग्रीवा उप प्रश्नामीत्याहादन्दशूकास्ता समा सर्पा भवन्ति 
तमसा सोमविक्रयिणं विध्यति । 


என்பது . 


. 


உரை . 


கறுப்புக் கம்பளத்தில் முடிச்சுப் போடாமல் அடித்தால் ஒரு வருடம் 
வரை பாம்புகள் உண்டாகின்றன . ஆதலின் , இதமஹம் என்பது முதலிய 
மந்திரத்த்தால் முடிச்சுப் போட்டு அதனால் சோமம் விற்றவனை அடிக்கில் 
பாம்புகள் உண்டாகா என்பது . 


சோமத்தைப் பாதுகாப்போர்கட்கு அறிவுறுத்தும் மந்திரத்திற்கு உரை 

கூறுகின்றது . 


பிராமணம் -9 


स्वान भ्राजेत्याहैते वा अमुष्मिल्लोके सोममरक्षन्तेभ्योऽधि सोममाऽहरन् । 


என்பது . 


உரை . 


‘ சுவானன் என்பவன் முதலானோர்கள் அவ்வுலகிலும் சோமத்தைப் 
பாதுகாக்கின்றவர்கள் ; அவர்களிடத்திலிருந்து சோமத்தை மிகுதியாகம் 
கொண்டுவந்தோம் . ஆதலின் இதைப் பாதுகாப்பீர்களாக என்பது , 


86 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( வண்டியி லேற்றுதல் 


பரபக்ஷம் சுவபக்ஷங்களின் குற்றம் அதைப் போக்கல் என்பதை 

விளக்குகின்றது 

பிராமணம் -10 
यदेतेभ्यस्सोमक्रयणान्नानुदिशेदक्रीतोऽस्य सोमस्स्यानास्यैतेऽमुष्मिलोके 
सोम रक्षेयुर्यदेतेभ्यस्सोमक्रयणाननुदिशति क्रीतोऽस्य सोमो भवत्येते . 
ऽस्यामुष्मिल्लोके सोम रक्षन्ति ॥ 


என்பது 


உரை . 


இச்சோமப் பாதுகாப்பாளரிடத்திற் சொல்லாவிடில் சோமம் விலைக்கு 
வாங்கியதாகாது . அவர்கள் , இவ்வுலகில் இச்சோமத்தைப் பாதுகாக்க 
மாட்டார்கள் . அவர்களிடத்திற் சொல்லிவிடில் சோமம் விலைக்கு வாங்கிய 
தாகும் . இவ்வுலகில் இவர்களால் சோமமும் பாதுகாப்பாற்றப்படும் என்பது . 
சோமம் = சோமயாக பயன் . 

பத்தாவது அநுவாகம் 

முற்றிற்று . 


ஆறாங்காண்டம் முதற்பிரபாடகம் 

பதினோராவது அநுவாகம் 
விலைக்குவாங்கிய சோமத்தை வண்டியி லேற்றிக்கொண்டு போதலைக் 
கூறும் பிராமணங்கள் . 

ஆறு பஞ்சாதிக்குமேல் இருபத்தேழ பதங்களைக் கொண்டது . 

वारुणो वै क्रीतस्सोम उपनद्धो मित्रो न एहि सुमित्रधा इत्याह 
शान्त्या इन्द्रस्योरुमा विश दक्षिणमित्याह देवा वै यः सोमम 
क्रीणन्तमिन्द्रस्योरौदक्षिण आऽसादयन्नेष खलु वा एतीन्द्रो यो 
यजते तसादेवमाहोदायुषा स्वायुपेत्याह देवता एवान्वारभ्योत् 
[ ७१ ] तिष्ठत्युर्वन्तरिक्षमन्विहीत्याहान्तरिक्षदेवत्योह्येतर्हि सोमो . 
ऽदित्यास्सदोऽस्यदित्यास्सद आ सीदेत्याह यथायजुरेवैतद्वि वा 
एनमेतदर्धयति यद्वारुणः सन्तं मैत्रं करोति वारुण्यर्चाऽऽसादयति 


- 


- 


19-1 , 7-11 ] 


சோம யாகப் பிராமணம் 


87 


வண்டியி லேற்றுதல் ) 


स्वयैवैनं देवतया समर्धयति वाससा पर्यानह्यति सर्वदेवत्यं वै 
वासस्सर्वाभिरेव [ ७२ ] एनं देवताभिस्समर्धयत्यथो रक्षसामपहत्यै 
वनेषु व्यन्तरिक्षं ततानेत्याह वनेषु हि व्यन्तरिक्षं ततान वाज 
मर्वस्वित्याह वाज ह्यवत्सु पयो अन्नियास्वित्याह पयो ह्यनि 
यासु हृत्सु क्रतुं वरुणो विश्वग्निमित्याह वरुणो हि विश्वग्निं 
दिवि सूर्यम् [ ७३ ] इत्याह दिवि हि सूर्यः सोममद्रावित्यह 
ग्रााणो वा अद्रयस्तेषु वा एष सोमं दधाति यो यजते तस्मा . 
देवमाहोदु त्यं जातवेदसमिति सौर्यर्चा कृष्णाजिनं प्रत्यानयति 
रक्षसामप॑हत्या उस्रावेत धूर्पाहावित्याह यथायजुरेवैतत्प्र च्यवस्ख 
भुवस्पत इत्याह भूताना हि [ ७४ ] एष पतिर्विश्ान्यमि धामा 
नीत्याह विश्वानि वेषोऽमि धामानि प्रच्यवते मा त्वा परिपरी 
विददित्याह यदेवादस्सोममाहियाणं गन्धर्वो विश्वावसुः पर्य 
मुष्णात्तस्मादेवमाहापरिमोषाय यजमानस्य वस्त्ययन्यसीत्याह 
यजमानस्यैवैष यज्ञस्यान्वारम्भोऽनवच्छिन्त्यै वरुणो वा एष यज 
मानमभ्येति यत् [ ७५ ] क्रीतस्सोम उपनद्धो नमो मित्रस्य वरु 
णस्य चक्षस इत्याह शान्त्या आ सोमं वहन्त्यग्निना प्रति तिष्ठते 
तौ संभवन्तौ यजमानमभि संभवतः पुरा खलु वावैष मेधायाऽऽ 
स्मानमारभ्य चरति यो दीक्षितो यदग्नीषोमीय पशुमालभत 
आत्मनिष्क्रयण एवास्य स तस्मात्तस्य नाऽऽश्यं पुरुषनिष्क्रयण इव 


88 


- 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

(வண்டியி லேற்றுதல் 
ह्यथो स्वल्वाहुरग्नीषोमाभ्यां वा इन्द्रो वृत्रमहन्निति यदग्नीपोमीय 
पशुमालभते वान एवास्य स तसाद्वाश्य वारुण्यर्चा परि चरति 
स्वयैवैनं देवतया परि चरति [७६ ] ॥ अन्वारभ्योत्सर्वाभिरेव 
सूर्य भूताना ह्येति यदाहुस्सप्तविंशतिश्च ॥ ११ ॥ 
அநுவாகங்களின் எண்களைக் காட்டுந்தலைப்புச் சொற்கள் : 

प्राचीनवशं यावन्त ऋक्सामे वाग्वै देवेभ्यो देवा वै देव 
यजनं कश्च तद्धिरण्यः षट्पदानि ब्रह्मवादिनी विचित्यो यत्क 

என் காளை|| 2 || 


இப் பிரபாடகத்தின் பஞ்சாதிகளின் தொகையைக் காட்டுந்தலைப்புச் 
சொற்கள் : 

प्राचीनवश स्वाहेत्याह यऽन्तश्शरा ह्येप संतपसा च यत्क 
पुगृहीतेति लोमतो वारुणषट्सप्ततिः ॥ ७६ ॥ 

இதில் , விலைக்குவாங்கிய சோமத்தை வண்டியிலேற்றிக்கொண்டுபோதல் 
கூறப்படுகின்றது . 


சோமத்தை ஏற்றுக்கொள்ளல் விரைவில் ஆகவேண்டியதாமாதலின் 
அம் மந்திரத்திற்கு உரை கூறுகின்றது . 

பிராமணம் -1 


वारुणो वै क्रीतस्सोम उपनद्धो मित्रो न एहि सुमित्रधा इत्याह शान्त्यै । 

என்பது . 


உரை . 


வாருண : என்றது முதலியன , கட்டுதல் வருணனுடைய பாசவடி 
வாமாதலின் சோமம் வாருணம் எனப்பட்டது . ஆதலின் , வருணனைப்போல் 
கோரத்தைத் தருமா தலின் அதைச் சாந்தப் படுத்துகின்றது . அதாவது மித் 
திரத்தன்மையை எடுத்துக் கூறுகின்றது என்பது , 


சோம யாகப் பிராமணம் 


89 


பிர -1 , அநு -11 ) 
வண்டியிலேற்றுதல் ) 


தொடையில் வைத்தல் பழைய ஒழுக்கத்தால் வந்தது என்கின்றது . 

பிராமணம் -2 


इन्द्रस्योरुमा विश दक्षिणमित्याह देवा वै य ५ सोममकीणन्तमिन्द्रस्योरो 
दक्षिण आऽसादयन्नेष खलु वा एतीन्द्रो यो यजते तस्मादेवमाह । 


என்பது . 


உரை . 


இந்திரஸ்ய ஊருமாவிா தட்சிணம் என்றது , தேவர்கள் சோமத்தை 
விலைக்குவாங்கி இந்திரனுடைய வலது தொடைமீது வைத்தனர் என்கின் 
றது . இது , 

து , இந்திரன் யாகஞ் செய்த தாற் சொல்லப்படுகின்றது என்பது . 


எழுந்திருக்கும் மந்திரத்திலுள்ள, உத் , ( மேல் ) அது என்னும் இரண்டு 

சொற்களின் பொருளைக் கூறுகின்றது . 


பிராமணம் -3 


उदायुषा स्वायुषेत्याह देवता एवान्वारभ्योत्तिष्ठति । 


என்பது , 


உரை . 


உதாயுஷா ஸ்லாயுஷா என்றது , தேவர்களைப் பின்பற்றிக்கொண்டு 
எழுந்திருக்கின்றான் என்கின்றது . 


எழும்பினது முதல் , மீண்டும் பூமியில் வைக்கும்வரை, சோமம் , அந்த 
ரிட்சத்தை ஆதாரமாகக் கொண்டுள்ளது என்னுங் கருத்தை விளக்குகின்றது . 

பிராமணம் - 4 
उर्वन्तरिक्षमन्विहीत्याहान्तरिक्षदेवत्यारोतहि सोमः । 


என்பது 


உரை . 


உர்வந்தரிக்ஷ மன்விஹி என்பது , இச் சோமம் அந்தரிக்ஷ தேவ 
தையை அடைந்திருக்கின்றது என்கின்றது . 


12 


90 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

(வண்டியிலேற்றிக் 


அதித்யா: ஸதோஸி என்பது முதலிய மான்தோலில் வைத்தலாகிய 
இரண்டு மந்திரங்களின் பொருளை வெளிப்படையென விளக்குகின்றது . 

பிராமணம் -5 
अदित्यास्सदोऽस्थदित्यास्सद आ सौदेत्याह यथायजुरेवैतत् 


என்பது 


உரை. 


அதித்யா : ஸதோஸி என்றது முதலியன , அந்த எசுரிலுள்ள பொரு 
ளையே உடையது என்பது . 


இரண்டாவது மந்திரத்தால் வைப்பதையே மூன்றாவது மந்திரத்தாலுஞ் 
செய்தல் வேண்டும் என்னும் பொருளை , காரணத்துடன் விதிக்கின்றது . 

பிராமணம் -6 
विवा एनमेतदर्धयति यद्वारुण सन्तं मैत्रं करोति वारुण्यर्चाऽऽसादयति 
स्वयैवैनं देवतया समर्धयति । 

என்பது . 


உரை. 
கட்டிவைத்த சோமம் , என்னும் விஷயத்தில் ‘ மித்ரோ ந ஏஹி என் 
பது முதலிய மந்திரத்தை ஓதி மைத்திரத் தன்மையைச் செய்கின்றது . 
வாருண இருக்கால் மிகுந்த சம்பத்துடையதாகச் செய்கின்றது . அதாவது 
தானே தேவதையால் சம்பத்தை யுண்டாக்குகின்றது என்பது . 


‘ வநேஷு என்னும் இம் மந்திரத்தாற் செய்யவேண்டியதை விதிக்கின்றது . 

பிராமணம் -7 
वासला पोनाति सर्वदेवत्यं वै वासस्सर्वाभिरेवैनं देवताभिस्समर्धया 
त्यथो रक्षसामपहत्यै । 


என்பது . 


உரை . 
ஒரு வேஷ்டியால் வண்டியுடன் சேர்த்துக் கட்டுகின்றான் . இதனால் எல் 
லாத் தேவதைகளாலும் சம்பத்தைத் தேடுகின்றான் என்க . 

இது , இராக்க 
தர்களை நீக்குதற் பொருட்டாம் என்பது . 


பிர -1 . அநு -11 ) 


சோம யாகப் பிராமணம் 


91 


கொண்டு போதல் ) 


மந்திரப்பொருள் உலகில் வெளிப்படையாம் என்கின்றது . 

பிராமணம் -8 
वनेषुव्यन्तंरिक्ष ततानेत्याह वनेषु हि व्यन्तरिक्षं ततान वाजमर्वस्वित्याह 
वाज ह्यवत्सु पयो अनियास्वित्याह पयो ह्यनियासु हृत्सु क्रतुं वरुणो 
विश्वग्निमित्याह वरुणो हि विश्वग्निं दिवि सूर्यमित्याह दिवि हि सूर्य 
सोममद्रावित्याह ग्रावाणो वा अद्रयस्तेषु वा एष सोमं दधाति यो 
यजते तस्मादेवमाह । 

என்பது . 


உரை. 


வநேஷ என்றது , வனங்களில் வெளிகளைப் பரப்பினது என்கின்றது . 
பாஜம் அர்வத்ஸு என்றது , குதிரைகளுள் வேகம் வைக்கப்பட்டிருக் 
கிறது என்கின்றது . பயோ அக்கியாஸு என்றது பசுக்களில் பாலை 
வைத்திருக்கின்றது என்கின்றது , ஹ்ருத்ஸுக்ரதும் என்றது , மனதில் 
நினைவையும் , விக்க்ஷ அக்னிம் என்றது மக்களுள் தீயையும் , திவிசூர்யம் 
என்றது வானில் இரவியையும் , சோமம் அத்ரைள என்றது மலையில் சோமத் 
தையும் வைத்தல் என்னும் பொருள்களைக் கூறுகின்றது அல்லது , இடிக்குங் 
கற்களும் மலையைச் சேர்ந்ததால் அவைகளின் மீது வைத்தலாம் . ஈண்டுக் 
கற்கள் என்பதால் கற்கள் மிகுந்துள்ள மலை கொள்ளற் பாலது என்பது . 


உதுத்யம் என்னும் சூரியனுடைய மந்திரத்தால் இராக்கதர்களை 

நீக்குகின்றான் என்கின்றது . 

பிராமணம் -9 
उदुत्यं जातवेदसमिति सौर्यर्चा कृष्णाजिनं प्रत्यानह्यति रक्षसामपहत्यै । 


என்பது . 


உரை. 


உதுத்யம் என்பது முதலிய மந்திரத்தால் மான் தோலின் தலைப் 
புறத்தை மேலே தூக்கிக் கட்டுதல் , இராக்கதர்களை நீக்குதற்பொருட்டாம் 
என்பது . 


எருதுக்களைக் கொண்டுவரும் மந்திரப்பொருள் வெளிப்படை என்கின்றது . 

பிராமணம் -10 
उसावेतं धूर्षाहावित्याह यथायजुरेवैतत् । 


என்பது . 


92 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 6 

( வண்டியிலேற்றிக் 


உரை; 


எசுரில் உள்ள 


“உஸ்ராவேதம் இது என்பது முதலியது , 
பொருளையே உடையது என்கின்றது . 


P 


வண்டியைச் செலுத்தும் மந்திரத்தில் கூறியவாறே அப்பொருள் 
வெளிப்படையென்று விளக்குகின்றது . 

பிராமணம் -11 
प्रच्यवस्वभुवस्पत इत्याह भूताना ह्येष पतिविश्वान्यभि धामानीत्याह 
विश्वानि ह्येषोऽभि धामानि प्रच्यवते मा त्वा परिपरी विददित्याह 
यदेवादस्लोममाह्रियमाणं गन्धर्वो विश्वावसुः पर्यमुष्णात्तस्मादेवमाहा 
परिमोषाय । 


என்பது . 


உரை . 


கின்றது . 


புவஸ்பதே என்பது , இச் சோமம் பூதங்கட்கு தலைமையானது என் 

விஸ்வாத்யபி தாமாரி : என்றது , இதுவே எல்லா விடங்கட்குஞ் 
செல்கின்றது என்கின்றது . ‘ மாத்வா பரிபரீ விதத் என்றது , முன்னர் ஒரு 
கந் தருவன் திருடியதால் திருடர்கள் உளர் அவர்களால் கவரப்படாமையின் 
பொருட்டாம் என்கின்றது . 


இரண்டாவது மந்திரத்திலுள்ள ‘ ஸ்வஸ்தி அயனீ என்னுஞ் 
சொல்லினால் எக்ஞத்தின் பிராப்தி சொல்ல விருப்பு என்கின்றது . 

பிராமணம் -12 
यजमानस्य स्वस्त्ययन्यसीत्याह यजमानस्यैवैष यज्ञस्यान्वारम्भोऽनव 
கன் . 


என்பது . 


உரை . 


எசமானஸ்ய ஸ்வஸ்தி அயனீ அவி என்றது , எசமானனுக்கே இவ் 
வெக்ஞங் கிடைக்கின்றது என்கின்றது . து தொடர்ச்சியின் பொருட்டு 
என்கின்றது . 


சோம யாகப் பிராமணம் 


93 


பிர -1 , அது -11 ) 
கொண்டு போதல் ) 


சோமத்தைப் போற்று மந்திரத்திலுள்ள, வருணன் என்னுஞ் 

சொல்லின் கருத்தைக் கூறுகின்றது . 

பிராமணம் -13 
वरुणो वा एष यजमानमभ्येति यत्कीतस्सोम उपनद्धो नमो मित्रस्य 
वरुणस्य चक्षस इत्याह शान्त्यै । 


என்பது 


உரை . 


2 


வருணோ வா என்றது முதலியது , கட்டுப்பட்ட சோமம் வருண 
வடிவாய் எசமானனை நோக்கிவருகின்றது ; ஆதலின் வருண வடிவாய்ப் 
போற்றுதலால் உள்ளவாறு துன்பந் தணியும் என்பது . 


அக்கினிஷோமீய பசுவின் அஙட்டான சமயம் இதுவன்று , அங்ஙன 
மாயினுந் தொடர்பு பற்றி அப்பசுவை விதிக்க விருப்புற்றதாய் தொடர்பை முத 
லில் விளக்குகின்றது . 

பிராமணம் - 14 


आसोमं वहन्त्यग्निना प्रति तिष्ठते तो संभवन्तौ यजमानमभि संभवतः पुरा 
खलु वावैष मेधायाऽऽत्मानमारभ्य चरति यो दीक्षितः । 


என்பது , 


உரை . 


வேள்விச் செயலாளர்கள் பிராசீன வமிசத்திலு (கொட்டகையிலுள்ள 
ஆவகவனீயத்திற்கு அருகில் சோமத்தைக் கொண்டுவருகின்றனர் . அச் 
சோமம் அக்கினியால் வரவேற்கப்பெற்றுப் பெருமையை அடைதல் வேண் 
டும் . அவ்விரண்டுங் கூடும்போது எசமானனைக் குறித்து ஒன்று சொல் 
வேண்டும் . அதை யுணர்ந்து முன் தீட்சை செய்துகொண்ட எசமானன் 
எக்ஞத்தின் பொருட்டு தன தான்மாவைக் கொன்று பசுவாக வேள்வி நடத் 
தல்வேண்டு மென்பது பிரசங்கமாம் என்பது 

பதாம் . 


இப்போது அதை விதிக்கின்றது . 

பிராமணம் -- 15 
यदग्नीषोमीयं पशुमालभत आत्मनिष्क्रयण एवास्य सः । 


என்பது . 


94 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

வண்டியிலேற்றிக் 


உரை . 


அக்கினிஷோமீய பசுவைக் கொல்லுதலால் விலைக்கு வாங்குகின்றான் . 
அதாவது , பசுவை விலையாக அக்கினி சோமர்கட்குக் கொடுத்துவிட்டு அத 
னால் அவர்களிடத்திலிருந்து தானாகிய ஆன்மாவை 

ன்மாவை மீட்டுக்கொள்கின்றான் 
என்பது . 


இதில் , மீந்த அவியை அருந்துவதைப் பூர்வபக்ஷமாக நீக்குகின்றது . 

பிராமணம் - 16 
तस्मात्तस्य नाऽऽश्यं पुरुषनिष्क्रयण इवहि । 


என்பது , 


உரை . 


இப்பசு , புருடனுடைய விலைபோன்றதா மாதலின் , இப்பசுவினால் 
ஆகிய அவியை அருந்தில் , கொடுத்த விலை கெட்டுப்போனதாகும் என்பது . 


சித்தாந்தத்தைக் கூறுகின்றது . 

பிராமணம் -17 
अथो स्वल्वाहुरग्नीषोमाभ्यां वा इन्द्रो वृत्रमहनिति यदग्नीषोमीयं पशुमाल 
भते वाघ्न एवास्य स तस्माद्वाश्यम् । 

என்பது . 


உரை . 


இரண்டாங்காண்டம் ஐந்தாம் பிரபாடகத்தில் த்வஷ்டா ஹத புத்ர 
என்னும் அநுவாகத்தில் , இந்திரன் அக்கினி சோமங்களின் விருத்திரனைக் 
கொன்றனன் என்று கூறியிருத்தலின் , அக்கினி ஷோமீய பசுவைக் 
கொல்லுதல் எசமானனுடைய பகைவனைக் கொல்வதாம் . ஆதலின் , இந்த 
அவிர் அருந்தத் தக்கதேயாம் என்பது . 


தொடர்புபற்றி எடுத்துக்கொண்டதை முடித்துவிட்டு எடுத்துக்கொண்ட 
நமோ மித்ரஸ்ய என்னும் மந்திரத்தை விநியோகிக்கின்றது . 

பிராமணம் -.18 
वारुण्यर्चा परि चरति खयैवैनं देवतया परि चरति ॥ 


என்பது . 


சோம யாகப் பிராமணம் 


95 


பிர -1 , அநு -11 ) 
கொண்டு போதல் ) 


உரை. 


போது 
, 


கட்டியுள்ள சோமனுக்கு வருணன் தேவதையாமா தலின் வருண மந்தி 
ரத்தால் அதை யநுட்டித்தல் பொருத்தமாம் . ஆதலின் , பிராக்வம்ச மென் 
னுங் கொட்டகையில் நாற்காலியின் மீது சோமத்தை வைத்துவிட்டு அப் 

ஏவா வந்தஸ்வ என்பது முதலியதால் , அல்லது வருணனுடைய 
மந்திரத்தால் அதற்கு வணக்கம் முதலான உபசாரஞ் செய்தல்வேண்டும் 
என்பதாம் . 

பதினோராவது அஙவாகம் 

முற்றிற்று . 


முதலாம் பிரபாடகம் 

முடிந்தது . 


96 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1) 

( ஆதித்யேஷ்டி 


( 


ரண்டாம் பிரபாடக 


விடயச் சுருக்கம் . 
प्रपाठके द्वितीयेऽत्रानुवाकार्थान्क्रमाद् ब्रुवे । 
आतिथ्येष्टिरिहाऽऽये स्यात्तानूनप्त्रं द्वितीयके ॥ १ ॥ 
तथावान्तरदीक्षा च तृतीयेतूपसद्भवेत् । 
वेदिरुक्ताचतुर्थेऽथ पञ्चमे व्रतनिर्णयः ॥ २ ॥ 
षष्ठे काम्या यागभूमिस्सप्तमे वेदिरुत्तरा । 
व्याघारणस्त्वष्टमे स्याद्धविर्धान मनन्तरे ॥ ३ ॥ 
दशमेतु सदः प्रोक्तं प्रोक्ता उपरवाः परे । 

प्रपाठकेऽनुवाकार्थाद्वितीयेऽस्मिन्नुदीरिताः ॥ ४ ॥ 
இப் பிரபாடகத்திலும் பதினொரு அநுவாகங்களிரூக்கின்றன. அவற் 
றுள் முதலாவதில் ஆதித்யேஷ்டியும் , இரண்டாவதில் தா நூநப்த்ரமும் , 
மூன்றாவதில் உபசத்தும் , நான்காவதில் மகாவேதியும் , ஐந்தாவதில் விரத 
நிர்ணயமும் , ஆறாவதில் வேள்விக்குரிய பூமியும் , ஏழாவதில் உத்திரவேதி 
யும் , எட்டாவதில் வியாகா ரஹோமமும் , ஒன்பதாவதில் ஹவிர் தான மண் 
டபமும் , பத்தாவதில் ஸதசும் , பதினொன்றாவதில் உபரவங்களும் கூறப்படு 
கின்றன என்பது . 


ஆறாங்காண்டம் இரண்டாம் பிரபாடகம் 

முதலா மஙவாகம் 
ஆதித்யேஷ்டியைக் கூறும் பிராமணங்கள் . 
ஆறு பஞ்சாதிக்குமேல் நாற்பத்தொரு பதங்களைக் கொண்டது . 

यदुभौ विमुच्याऽऽतिथ्यं गृह्णीयाद्यज्ञं विच्छिन्द्याद्यदुभावविमुच्य 
यथाऽऽनागतायाऽऽतिथ्यं क्रियते तादृगेव तद्विमुक्तोऽन्योऽनड्वा 
भवत्यविमुक्तोऽन्योऽाऽऽतिथ्यं गृह्णाति यज्ञस्य संतत्यै पत्न्य 
न्वारभते पत्नीहि पारीणह्यस्येशे पत्नियैवानुमतं निर्वपति यद्वै 
पत्नी यज्ञस्य करोति मिथुनं तदथो पत्निया एव [ १ ] एष यज्ञ 


19-2 , 451-1 ] 


சோம யாகப் பிராமணம் 


97 


ஆதித்யேஷ் ) 


स्यान्वारम्भोऽनवच्छित्त्यै यावद्भिर्वै राजाऽनुचरैरागच्छति सर्वेभ्यो 
वै तेभ्य आतिथ्यं क्रियते छन्दा सि खलु वै सोमस्य राज्ञोऽनुच 
राण्यग्नेरातिथ्यमसि विष्णवे त्वेत्याह गायत्रिया एवैतेन करोति 
सोमस्याऽऽतिथ्यमसि विष्णवे त्वेत्याह त्रिष्टुभ एवैतेनं करोत्यति 
थेरातिथ्यमसि विष्णवे त्वेत्यांह जगत्यै [ २ ] एवैतेन करोत्यग्नये 
त्वा रायस्पोषदावन्ने विष्णवे त्वेत्याहानुष्टुभ एवैतेनं करोति 
श्येनार्य त्वा सोमभृते विष्णवे त्वेत्याह गायत्रिया एवैतेने करोति 
पञ्च कृत्वो गृह्णाति पश्चाक्षरा पङ्क्तिः पाङ्क्तो यज्ञो यज्ञमेवा 
रुन्धे ब्रह्मवादिनो वदन्ति कस्मात्सत्यागायत्रिया उभयत आति 
थ्यस्य क्रियत इति यदेवादस्सोममा [ ३ ] अहरत्तस्मादायत्रिया 
उभयत आतिथ्यस्य क्रियते पुरस्तांचोपरिष्टाच्च शिरोवा एतद्यज्ञस्य 
यदातिथ्यं नवकपालः पुरोडाशो भवति रास्मन्निवधा शिरो 
विष्यूतं नवकपालः पुरोडाशो भवति ते त्रयस्त्रिकपालास्त्रिवृता 
स्तोमैन संमितास्तेजस्त्रिवृत्तेज एव यज्ञस्य शीर्षन्दधाति नव 
कपालः पुरोडाशो भवति ते त्रयस्त्रिकपालास्त्रिवृता प्राणेन 
संमितास्त्रि [ ४ ] प्राणस्त्रिवृतमेव प्राणमभिपूर्वं यज्ञस्य शीर्ष 
न्दधाति प्रजापतेर्वा एतानि पक्ष्माणि यदश्ववाला ऐक्षवी तिरश्ची 
यदाववालः प्रस्तरो भवत्यैक्षवी तिरथी प्रजापतेरेव तच्चक्षुस्संभ 
रति देवा वै या आहुतीरजुहवुस्ता असुरा निष्कामादन्ते देवाः 
कामयमपश्यन्कर्मण्यो वै कमैनेन कुर्वीतेति ते कार्मर्यमान्प 
रिधीन् [ ५ ] अकुर्वत तै 3 ते रक्षा म्यानत यत्कार्मर्यमयाः 


- 


13 


98 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( ஆதித்ய 
परिधयो भवन्ति रक्षसामपहत्यै स ५ स्पर्शयति रक्षसामनन्वव 
चाराय न पुरस्तात्परि दधात्यादित्यो ह्येवोधन्पुरस्ताद्रक्षास्यप 
हन्त्यूर्वे समिधावा दंधात्युपरिष्टादेव रक्षास्यप हन्ति यजु 
पाऽन्यां तूष्णीमन्यां मिथुनत्वाय द्वे आ दधाति द्विपाद्यज॑मानः 
प्रतिष्ठित्यै ब्रह्मवादिनों वदन्ति [ ६ ] अग्निश्च वा एतौ सोमश्च 
कथा सोमायाऽऽतिथ्यं क्रियते नाग्मय इति यदग्नावग्निं मथित्वा 
प्रहरति तेनैवाग्मय आतिथ्यं क्रियतेऽथो स्वल्वाहुरग्निस्सी देवता 
इति यद्धविरासाद्याग्निं मन्थति हव्यायैवाऽऽसन्नाय सी देवता 
जनयति [ ७ ] । पत्निया एव जगत्या आ त्रिवृद्वै परिधीन्वदन्त्ये 
कचत्वारिशच्च ॥१ ॥ 

இதில் , அருகில்வந்த அதிதிவடிவாகிய சோமத்தின் பூசை , அதாவது 
ஆதித்யேஷ்டி கூறப்படுகின்றது . 


மந்திரங்கட்கு உரை கூறவிரும்பியதாய் காலவிசேடத்துடன் 
ஆதித்யம் ( அதிதிக்குச் செய்யுஞ் செயலை ) விதிக்கின்றது . 

LITTLAGITL - 1 
यदुभौविमुच्याऽऽतिथ्यं गृह्णीयाद्यशं विच्छिन्द्याद्यदुभावविमुच्य यथाss 
नागतायाऽऽतिथ्यं क्रियते तादृगेव तद्विमुक्तोऽन्योऽनड्वाभवत्यविमुक्तो 
ऽन्योऽथाऽऽतिथ्यं गृह्णाति यज्ञस्य संतत्यै । 


என்பது . 


2.600D . 


சோமவண்டியிற்கட்டிய எருதுகளிரண்டையும் அவிழ்த்து விட்டுவிட்டு 
இவ்வாதித்ய கருமத்தைச் செய்யிலோ , எக்ஞம் விடுபட்டுப்போகும் , அதா 
வது சோமத்தைக் கொண்டுவருதல் நிறுத்திவிட்டதாம் . இது அதிதியின் 
கருமந் தொடங்கப்பட்டதால் என்க . இரண்டெருதுகளையும் அவிழ்த்துவிடா 
மல் ஆதித்யேஷ்டியைச் செய்யிலோ , வண்டிவருதல் முடியாமையின் வந்து 


பிர -2 , அநு -1 ] 


சோம யாகப் பிராமணம் 


99 


இஷ்டி ) 


சேராத சோமத்திற்கு அதிதிபூசை செய்ததாகும் . ஆதலின் ஒன்றை 
அவிழ்த்துவிடில் வண்டி செல்வது முடிந்ததும் ஒன்றை அவிழ்க்காமையின் 
முன் கர்மமும் விடப்படாததுமாகிறது . ஆதலின் , அக்காலத்தில் அவியெடுத் 
தன் முதலியவைகளைச் செய்யில் எக்ஞர் தொடர்ந்துவந்ததாகும் என்பதாம் . 


அவிக்கு நெல்லெடுக்கும்போது பத்தினி வண்டியைத் தொட்டுக் 
கொண்டிருத்தல் வேண்டும் என்று விதிக்கின்றது . 

பிராமணம் -2 
पन्यन्वारभते पत्नीहि पारीणह्यस्येशे पत्नियैवानुमतं निर्वपति यद्वै पत्नी 
यज्ञस्य करोति मिथुनं तदथी पत्निया एवैष यज्ञस्यान्वारम्भोऽनव 
நோன் ! 

என்பது . 


உரை . 


து பத்தினியைப் பின்பற்றிக்கொண்டு தொடங்கப்படுகின்றது . பத் 
தினி , வீட்டிலுள்ள நெல் முதலிய தானியங்கட்கு தலைவியாவள் . ஆதலின் , 
பத்தினியைக் கேட்டுக்கொண்டு நெல்லெடுக்கின்றான் . பத்தினியுஞ் சேர்ந்து 
எக்ளுந் தொடங்கப்படுதலின் பத்தினி எக்ஞத்திற்கு அங்கமாகிய வண்டி 
யைத் தொட்டுக்கொண்டு நிற்கில் எக்ஞந் தொடர்ந்து செய்யப்படுவதாகும் 
என்பது . 


மந்திரங்கட்கு உரை கூறுகின்றது . 

பிராமணம் -3 
यावद्भिवै राजाऽनुचरैरागच्छति सर्वेभ्यो वै तेभ्य आतिथ्यं क्रियते 
छन्दासि खलु वै सोमस्य राशोऽनुचराण्यग्नेरातिथ्यमसि विष्णवे 
स्वेत्याह गायत्रिया एवैतेन करोति सोमस्याऽऽतिथ्यमसि. विष्णवे 
त्वेत्याह त्रिष्टुभ एवैतेन करोत्यतिथेरातिथ्यमसि विष्णवे त्वेत्याह जगत्या 
पवैतेन करोत्यग्नये त्वा रायस्पोषदावन्ने विष्णवे त्वेत्याहानुएम पवैतेन 
करोति श्येनायत्वासोमभृते विष्णवे त्वेत्याह गायत्रिया एवैतेन करोति । 


என்பது , 


உரை . 


அரசனைப் பின்பற்றியவர்க ளனைவருக்கும் அதிதிபூசை செய்யப்படுகின் 
றது.சந்தங்கள் , சோமராசனுடைய அநுசரர்களாகின்றன . ஆதலின் அக்னே 


100 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( ஆதித்ய 


( 


ராதித்யமஸி விஷ்ணவேத்வா என்றது , காயத்திரியின் பொருட்டுச் செய் 
யப்படுகின்றது . சோமஸ்ய ஆதித்யமஸி என்றது , திருஷ்டுப்ச் சந்தத்தின் 
பொருட்டுச் செய்யப்படுகின்றது . அதிதேராதித்யமணி என்றது , சகதிச் 
சந்தத்தின் பொருட்டுச் செய்ததாகின்றது . அக்னயேத்வா என்றது முத 
லியது , அநுஷ்டுப்ச் சந்தத்தின் பொருட்டுச் செய்யட்படுகின்றது . பயே 

என்றது முதலியது , காயத்திரியின் பொருட்டுச் செய்யப்படுகின்றது 


என்பது . 


ஈண்டு , சோமராசனுடைய ஏவலாளர்களான அக்கினி முதலியோர்க 
ளால் உபலக்ஷியங்களாகக் கொள்ளப்பட்ட காயத்திரி முதலியவைகட்கு 
உள்ள சம்பந்த விசேடத்திற்கும் இப் பிராமணமே பிரமாணம் என்பதை 
யுணர்க . 


நெல்லெடுத்தலின் ஆவிருத்திகளின் எண் விதிக்கப்படுகின்றது . 

பிராமணம் -4 
पञ्च कृत्वो गृह्णाति पश्चाक्षरा पतिः पाडो यज्ञो यज्ञमेवावरुन्धे । 


என்பது . 


உரை . 


ஐந்துமுறை எடுத்தலால் ஐந்தெழுத்துக்களைக் கொண்ட பந்திச் சந்தத் 
தின் சம்பந்தமுடைய எக்ஞத்தை யடைகின்றான் என்பது . 


காயத்திரிச் சந்தத்திற்கு இருபுறத்திலும் செய்வதை கடாவிடைகளாற் 

கூறுகின்றது . 

பிராமணம் - 5 
ब्रह्मवादिनो वदन्ति कस्मात्सत्याद्गायत्रिया उभयत आतिथ्यस्य क्रियत इति 
यदेवादस्सोममाऽहरत्तस्माद्गायत्रिया उभयत आतिथ्यस्य क्रियते पुर . 
साच्चीपरिष्टाच । 


என்பது . 


உரை . 


காயத்திரிக்கு எக் காரணத்தால் முதலிலும் முடிவிலும் ஆதித்யஞ் 
செய்யப்படுகிறதென்று ? பிரமவாதிகள் கேட்டனர் . அதற்கு சில அறிஞர் 
கள் காயத்திரி , சோமத்தைக் கொண்டுவந்ததால் என்றார்கள் என்பது . 


சோம யாகப் பிராமணம் 


101 


பிர -2 , அந -1 ) 
இஷ்டி ) 


எடுத்த அரிசியை ஒன்பது கபாலப் புரோடாசஞ் செய்தல் வேண்டுமென்று 

விதிக்கின்றது . 


பிராமணம் -6 


. 


. 


शिरो वा एतद्यज्ञस्य यदातिथ्यं नवकपालः पुरोडाशो भवति तस्मानवधा 
शिरोविष्यूतम् । 

என்பது , 


உரை . 


ஆதித்யேஷ்டியானது சத்கார பூசையா தலின் தலைபோன்றதாம் . தலை 
ஒன்பது மண்டை ஓடுகளால் அமைக்கப்பட்டிருத்தலின் ஒன்பது கபாலங்க 
ளில் புரோடாசஞ் செய்தல்வேண்டு மென்பதாம் . 


கூறியவிதியை எடுத்துக்கொண்டு புகழ்கின்றது . 

பிராமண -7 
नवकपालः पुरोडाशो भवति ते त्रयस्त्रिकपालानिवृता स्तोमेन संमिता 
स्तेजस्त्रिवृत्तेज एव यशस्य शीर्षन्दधाति । 


என்பது 


உரை. 


* திரிவிருத் என்னும் துதிப்பாடலில் மூன்று சூக்தம் இருக்கின்றது . 
சூக்தம் = துதிமஞ்சரி , அவற்றுள்ளும் ஒவ்வொன்றிலும் மும்மூன்று இருக் 
குக்கள் உள்ளன . இதனால் எண் ஒப்பாதலின் ஒன்பது கபாலங்களும் திரி 
விருத் வடிவாம் . அது பிரசாபதியின் முகத்திலிருந்து அக்கினியுடன் தோன் 
றியதால் ஒளிவடிவுடையது . ஆதலின் , எக்ஞத்தின் தலையாகிற ஆதித் 
யேஷ்டியால் ஒளியை நிறுவியதாகின்றது என்பதாம் . 


மீண்டும் அவ்விதியையே எடுத்துக்கொண்டுப் புகழ்கின்றது . 


பிராமணம் -- 8 


नवकपालः पुरोडाशो भवति ते त्रयस्त्रिकपालास्त्रिवृता प्राणेन संमिता 
स्त्रिवृ ? प्राणत्रिवृतमेव प्राणमभिपूर्व यक्षस्य शीर्षन्दधाति । 

என்பது . 


102 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 


( ஆதித்ய , 


உரை . 


மூன்று கபாலங்களாற் புநிதமாகிய புரோடாசங்கள் மூன்றாம் , ஒன்பது 
எண்ணைப்பிரிக்கில் மூன்றாம் இவ்வாறு மும்மூன்றாம் . இதனால் , கபாலங்க 
ளும் , புரோடாசங்களும் மூன்றாயின. அதைப்போல் , பிராணனும் , மேல் , 
நடு , கடை என்னு மூன்றிடங்களிலும் மூவகைப் பட்டிருக்கின்றது . அல்லது , 
தலையிலுள்ள ஒன்பது துளைகளிலும் பிராணன்கள் உள்ளன . 

உள்ளன . அவைகளை 
மூன்றாய்ப் பிரிக்கிலும் மூன்றாகிறது . இவ்வகைப் பிராணன்களை , எக்ஞத் 
தின் தலையாகிய ஆதித்யேஷ்டியால் நிறுவுகின்றதாம் என்பது . 


இவ்வாதித்யேஷ்டியில் பிரகிருதியைப்போல் , பிரஸ்தரமும் விதிருதியும் 
குசையால் வேண்டும் என்று வருவதை மறுத்துவிடுவதற்கு வேறுபொருளை 
விதிக்கின்றது . 

பிராமணம் -9 
प्रजापतेर्वा एतानि पक्ष्माणि यदश्ववाला ऐक्षवी तिरश्ची यदाश्ववाल : 
प्रस्तरो भवत्यैक्षवी तिरश्ची प्रजापतेरेव तच्चक्षुस्संभरति । 


என்பது . 


உரை . 


பிரசாபதியின் கண்மயிர்கள் குதிரைவால் ( அஸ்வவால் ) புல்லாயிற்று . 
கண் வட்டத்தோல் கரும்பின் தோகையாயிற்று . ஆதலின் , குதிரைவால் புல் 
பிரஸ்தரமும் , கரும்பின் தோகை விதிருதியுமாகச் செய்யில் பிரசாபதிக்குக் 
கண்ணைத் தேடியதாகும் என்பது . 


பருதிக( விறகுக ) ள் கார்மர்ஷ்ய மரமாயிருத்தல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -10 
देवा वै या आहुतीरजुहवुस्ता असुरा निष्कावमादन्ते देवाः कार्मर्यमपश्य 
कर्मण्यो वै कमैनेन कुर्वीतेति ते कार्मर्यमयान्परिधीनकुर्वत तै ते 
रक्षास्यपानत यत्कार्मर्यमयाः परिधयो भवन्ति रक्षसामपहत्यै । 


என்பது . 


உரை . 


தேவர்கள் ஆகுதிகள் செய்தனர் . அவைகளை , தேவர்கட்குத்தெரியா 
மல் மெதுவாய் அசுரர்கள் அருந்திவிட்டனர் . பிறகு , கார்ஷமர்ய 
மரத்தைக் கண்டுபிடித்து அவற்றின் பரிதிகளைக்கொண்டு செய்தனர் . அவை 


சோம யாகப் பிராமணம் 


103 


பிர -2 , அநு -1 ) 
இஷ்டி ) 


இராக்கதர்களைக் கொன்றுவிட்டன . ஆதலின் , இராக்கதர்களை நீக்குதற் 
பொருட்டு கார்ஷமர்ய மரப்பரிதிகள் வேண்டும் என்பது . கார்ஷ்மர்யம் = 
குமிளை . 


நடுவிலுள்ள பகுதி , வடக்குத் தெற்கிலிருக்கின்ற பரிதிகளுடன் 

சம்பந்தத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் --11 
सस्पर्शयति रक्षसामनन्ववचाराय । 


என்பது . 


உரை. 


அவ்வாறு பரிதிகள் ஒன்றையொன்று தொட்டுக்கொண்டிருக்காமல் நடு 
வில் இடைவெளியிருக்கில் அதன்வழியாக இராக்கதர்கள் உள்ளே வந்து 
விடுவார்கள் என்பது . 


கிழக்குத்திக்கில் அசுரரை நீக்குதற்குப் பரிதிகள் போடல்வேண்டு 

மென்பதை மறுக்கின்றது . 

பிராமணம் -12 
न पुरस्तात्परि दधात्यादित्यो ह्येवोधन्पुरस्ताद्रक्षास्यपहन्ति । 

என்பது . 


உரை. 


ஆத 


கிழக்கில் ஆதித்தன் எழுந்து இராக்கதர்களை விலக்குகின்றான் . 
லின் , அங்கு வேண்டியதில்லை என்பது . 


ஆகார சமித்துக்களிரண்டையும் கிழக்குப் பக்கத்தில் ஊன்றிவைத்தல் 

வேண்டும் என்பதை விதிக்கின்றது . 

பிராமணம் --13 
ऊवें समिधावादधात्युपरिष्टादेव रक्षास्यपहन्ति । 


என்பது , 


உரை . 


மேல்திக்கில் பருதிகளை வைத்தல் . மேலே அசுரர்களை விலக்குகின்ற 
தாம் என்பது . 


104 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( ஆதித்ய 


ஈண்டு , மேலேயுள்ள இராக்க தரை விலக்குதற்கு மேல் வெளியில் பரிதி 
களை நாட்டமுடியாமையின் , கிழக்குப் பக்கத்தில் ஊன்றுதல் என்க . 


அதில் ஒரு விசேடத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் --14 
यजुषाऽन्यां तूष्णीमन्यां मिथुनत्याय । 


என்பது . 


உரை . 


வீதிஹோத்ரம் என்பது முதலிய மந்திரத்தால் தெற்கு ஆகார சமித் 
தையும் , மந்திரமின்றி வடக்கு ஆகார சமித்தையும் வைத்தல் வேண்டும் . 
ஆண் பெண் புணர்ச்சியாம் என்பது . 


சமித்து இத்தனை யென்பதை விதிக்கின்றது . 

பிராமணம் -15 
द्वे आ दधाति द्विपाद्यजमानः प्रतिष्ठित्यै । 


என்பது. 


உரை . 


இரண்டு சமித்துக்கள் வைக்கப்படுகின்றன . இது , 

து , இரண்டு பாதங்களை 
யுடைய எசமானனுக்கு நிலையை உண்டாக்குகின்றது என்பது . 


ஆதித்யேஷ்டி செய்வதற்கிடையில் தீக் கடைதலுடன் ஆகவனீயத்தில் 
கடைந்த தீயை வைத்தலையும் விதிக்கின்றது . 

பிராமணம் - 16 
ब्रह्मवादिनो वदन्त्यग्निश्च वा एतौ सोमश्च कथा सोमायाऽऽतिथ्यं 
क्रियते नाग्नय इति यदन्नाग्निं मथित्वा प्रहरति तेनैवानय आतिथ्य 
கர 


என்பது . 


உரை. 


அக்கினியும் சோமமும் யாகத்தை நடத்துந் தேவதைகள் , அவ்விரண் 
டும் 

ஒத்தவைகளாயிருக்க எவ்வாறு அக்கினிக்கு ஆதித்யம் இல்லை ? என்பது 
பிரமவாதிகளின் வினா , அதற்கு , அக்கினியைக் கடைந்து அக்கினியிற் போடு 
தலே அக்கினிக்கு அதிதி பூசையாம் என்பது விடை என்பதாம் . 


பிர -2 , அது -2 ) 


சோம யாகப் பிராமணம் 


105 


இஷ்டி ) 


தீக்கடையுங் காலத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -17 
अथो खल्वाहुरग्निस्सर्वा देवता इति यद्धविरासाद्याग्निं मन्थति हव्या 
यैवाऽऽसन्नाय सर्वा देवता जनयति ॥ 

என்பது 
உரை . 


மற்றும் , பிரமவாதிகள் காலத்தைக்கூற விருப்புடையராய் உபோற் 
காதமாக அக்கினி எல்லாத் தேவதைகளின் வடிவாகக் கூறுகின்றனர் . 
ஆதித்ய புரோடாசத்தை வேதியில் வைத்துவிட்டு தீக்கடையும்போது கடை 
யும் அக்கினிக்குள்ளிருக்கும் எல்லாத் தேவதைகளையும் அவியுண்ணுவதற்கு 
உண்டாக்கியதாகும் அக்காலமே பொருத்தமுடையதாம் என்பது . 

முதலா மஙவாகம் 
முற்றிற்று . 


ஆறாங்காண்டம் இரண்டாம் பிரபாடகம் 


இரண்டாவது அநுவாகம் 


தா ந நப்த்ரத்தைக் கூறும் பிராமணங்கள் . 


ஏழ பஞ்சாதிக்குமேல் பதினெரு பதங்களைக் கொண்டது . 
देवासुरास्संयत्ता आसन्ते देवा मिथो विप्रिया आसन्त १ 
ऽन्योऽन्यस्मै ज्यैष्ठयायातिष्ठमानाः पञ्चधा व्यंक्रामन्नग्निर्वसुमि 
स्सोमो रुट्टैरिन्द्रो मरुद्भिर्वरुण आदित्यैर्वृहस्पतिविश्वैर्देवैस्तेऽमन्य 
न्तासुरेभ्यो वा इदं भ्रातृव्येभ्यो रध्यामो यन्मिथो विप्रियास्स्मो 
या न इमाः प्रियास्तनुवस्तास्समवद्यामहै ताभ्यस्स निर्ऋच्छाद्यः 
[ ८ ] नः प्रथमो १ ऽन्योन्यस्मै द्रुह्यादिति तस्माद्यस्सानूनष्त्रिणां 
प्रथमो द्रुह्यति स आर्तिमाछेति यत्तानूनप्त्रः समवद्यति भ्रा 
व्यामिभूत्यै भवत्यात्मना पराऽस्य भ्रातृव्यो भवति पञ्च कृत्वोऽव 


14 


106 


( 


- 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( தநுவைக் காப்பதற்கு 
धति पञ्चधा हि ते तत्समवाद्यन्ताथो पञ्चाक्षरा पङ्क्तिः पाङ्क्तो 
यज्ञो यज्ञमेवाव॑ रुन्ध आपतये त्वा गृह्णामीत्याह प्राणो वै [ ९ ] 
आपतिः प्राणमेव प्रीणाति परिपतय इत्याह मनो वै परिपतिर्मने 
एव प्रीणाति तनूनत्र इत्याह तनुवो हि ते तास्समवाद्यन्त 
शाकरायेत्याह शक्त्यै हि ते तास्समवाद्यन्त शक्मन्नोजिष्ठायेत्या 
हौजिष्ठ हि ते तदात्मनस्समवाद्यन्तानाधृष्टमस्यनाधृष्यमित्याहा 
नाधृष्ट ह्येतदनाधृष्यं देवानामोजः [ १० ] इत्याह देवाना ह्येत 
दोजोऽभिशस्तिपा अनभिशस्तेन्यमित्याहाभिशस्तिपा ह्येतदनभि 
शस्तेन्यमनु मे दीक्षा दीक्षापतिर्मन्यतामित्याह यथायजुरेवैतद्धृतं 
वै देवा वनं कृत्वा सोममन्नन्नन्तिकमिव खलु वा अस्यैतचरन्ति 
यत्तानूनप्त्रेण प्रचरन्त्य शुर शुस्ते देव सोमाऽऽप्योयतामित्याह 
यत् [ ११ ] एवास्यापुवायते यन्मीयते तदेवास्यैतेनाऽऽप्याययत्या 
तुभ्यमिन्द्रः प्यायतामा त्वमिन्द्राय प्यायस्वेत्याहोभावेवेन्द्र च 
सोमं चाऽऽप्याययत्या प्यायय सखीन्त्सन्या मेधयेत्याहत्विजो 
वा अस्य सखायस्तानेवाऽऽप्याययति स्वस्ति ते देव सोम सुत्या 
मशीय [ १२ ] इत्याहाऽशिषमेवैतामा शास्तेप्र वा एतेऽस्माल्लो 
काच्च्यवन्ते ये सोममाप्याययन्त्यन्तरिक्षदेवत्यो हि सोम आप्या 
यित एष्टा रायः प्रेषे भगायेत्याह द्यावापृथिवीभ्यामेव नमस्कृ 
त्यास्मिल्लोके प्रतितिष्ठन्ति देवासुरास्संयत्ता आसन्ते देवा बिभ्य 


-- 


- 


சோம யாகப் பிராமணம் 


107 


19y - 2, 1-2 ] 
நெய்யை எடுத்தல் ) 

तोऽग्निं प्राविशन्तस्मादाहुरनिस्सी देवता इति ते [ १३ ] अग्निमेव 
वरूथं कृत्वाऽसुरानभ्यभवनग्निमिव खलु वा एष प्रविशति योऽ 
वान्तरीक्षामुपैति भ्रातृव्याभिभूत्यै भवत्यात्मना पराऽस्य 
भ्रातृव्यो भवत्यात्मानमेव दीक्षया पाति प्रजामवान्तरदीक्षया 
संतरां मेखेला समायच्छते प्रजा ह्यात्मनोऽन्तरतरा तप्तवतो 
भवति मदन्तीभिर्जियते नियग्निश्शीतेन वायति समिद्धथै या ते 
अग्ने रुद्रिया तनूरित्याह स्वयैवैनद्देवतया व्रतयति सयोनित्वाय 
शान्त्यै [ १४ ] यो वा ओज आह यदशीयेति तेऽग्न एकादश 


च ॥ २ ॥ 
இதில் , தா நூ நப்த்ரம் என்னும் நெய் ஓமம் ( நெய்யெடுத்தல் ) விதிக்கப் 


படுகின்றது . 


தங நப்த்ரம் என்னும் சாடராக்கினி விஷயமாகிய சப்தத்திற்குக் 
காரணமாகிய தாநூ நப்த்ரம் என்னும் நெய்யை யெடுப்பதை விதிப்பதற்கு 
முன்னுரை கூறப்படுகின்றது . 

STITLDGOOTL - 1 
देवासुरास्संयत्ता आसन्ते देवा मिथो विप्रिया आसन्तेऽन्योऽयसै 
ज्यैष्ठयायातिष्ठमानाः पञ्चधा व्यकामनग्निर्वसुभिस्सोमो रुट्टैरिन्द्रो मरु 
द्भिर्वरुण आदित्यैर्वृहस्पतिविश्वर्देवैस्तेऽमन्यन्तासुरेभ्यो वा इदं भ्रातृ 
व्येभ्यो रध्यामो यन्मिथो विप्रियास्मो या न इमाः प्रियास्त नुवस्ता 
स्समवद्यामहै ताभ्यस्स निर्ऋच्छाद्यो नः प्रथमोऽन्योऽन्यस्मै द्रुह्यादिति 
तस्माद्यस्सतानूनष्त्रिणां प्रथमो द्रुह्यति स आतिमाछति । 

என்பது . 


: 


உரை . 


போரிடுவதற்கு ஒன்றுகூடிய தேவர்களனைவரும் தம்மிலும் மேம்பட்டார் 
இலர் தம்மிலும் மேம்பட்டார் ஒருவரும் இலர் என்று எண்ணிக்கொண்டு 
ஐந்து கூட்டங்களாகப் பிரிந்தனர் . அக்கூட்டங்களுள் அக்கினி முதலிய ஐந்து 
தேவர்கள் , சேனைகள் வசு முதலியோர்கள் இவ்வாறு ஒருவர்க் கொருவர் 


108 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( தநுவைக் காப்பதற்கு 
பகைவர்களாகவே சிறிதுகாலம் இருந்தபிறகு நாம் இவ்வாறு தம்முள் பகை 
யுடன் இருக்கில் அசுரர்களுடைய வெற்றியை நாமே செய்தவர்களாவோம் 
என்று ஆராய்ச்சி செய்து , எமதுமனைவி , புத்திரன் , நளன் முதலானோர்க 
ளுடைய தநுக்களை ஒன்றுகூட்டி , எம்முள் முதலில் யாவன் ஒன்று சேரா 
மல் மாறுபடுகின்றானோ அவன் இக் கூட்டத்திலிருந்து நீக்கப்பட்டவனா 
கின்றான் என்று சபதஞ் செய்துகொண்டு ஒற்றுமையாயினர் . தேவர்க 
ளுள் இவ்வாறாயினமையின் மனிதர்களுக்குள்ளும் , இவ்வாறு சபதஞ் செய் 
தவர்களுள் எவன் முதலில் மாறுபடுகின்றானோ , அவன் கெடுகின்றான் 


என்பது . 


இப்போது அதை விதிக்கின்றது . 

பிராமணம் - 2 
यत्तानूनप्त्र समवधति भ्रातृव्याभिभूत्यै भवत्यात्मना पराऽस्य भ्रातृव्यो 


TI 


என்பது , 


உரை . 


தா தூ நப்த்ரம் என்னும் நெய்யை எல்லாரும் ஒன்றுகூடி எடுக்கில் 
பகைவன் தாழ்ந்து போகின்றான் , தான் ஐசுவரிய முடையவனாகின்றான் 
என்பது . 


நெய்யெடுக்கும் தொகையை விதிக்கின்றது . 

பிராமணம் -3 


पञ्च कृत्वोऽवधति पञ्चधा हि ते तत्समवाद्यन्ताथो पञ्चाक्षरा पतिः पात्रो 
यज्ञो यज्ञमेवावरुन्धे । 


என்பது . 


உரை. 


ஐந்துமுறை எடுத்தல் வேண்டும் . ஐவகையாய்ப் பிரிந்த தேவர்கள் 
பிறகு ஒன்றுபட்டு பிரியத நூக்கனை நிறுவினர் . ஐந்து எழுத்துக்களைக் 
கொண்டது பந்திச்சந்தம் பந்தி சம்பந்தமுடையது வேள்வி . இதனால் வேள் 
வியை யடைகின்றான் என்பது . 


பிர -2 , அநு -2 ) 


சோம யாகப் பிராமணம் 


109 


நெய்யை எடுத்தல் ) 


மந்திரங்கட்கு உரை கூறுகின்றது . 

பிராமணம் - 4 
आपतये त्वा गृह्णामीत्याह प्राणो वा आपतिः प्राणमेव प्रीणाति परिपतय 
इत्याह मनो वै परिपतिर्मन एव प्रीणाति तनूनत्र इत्याह तनुवो हि 
ते तास्लमवाद्यन्त शाकरायेत्याह शक्त्यै हितेतास्समवाद्यन्त शक्मन्नो 
जिष्ठायेत्याहौजिष्ठ हि ते तदात्मनस्लमवाद्यन्त । 

என்பது . 


உரை. 


ஆபதயேத்வா க்ருண்ஹாமி என்றது , ஆபதியாகிய பிராணனைப் 
பிரியப் படுத்துகின்றது . பரிபதயே என்றது ; மனம் பரிபதியாம் அதைப் 
பிரியப் படுத்துகின்றது . தநூ நப்த்ரே என்றது தநுக்களை ஒன்றுபடுத்தும் 
சாடராக்கினியைப் பிரியப் படுத்துகின்றது . சாக்வராய என்றது , சத்தி 
யின் பொருட்டாம் ; ஏனெனின் ? வலியின் பொருட்டே ஒன்று கூடு தலின் 
என்க ஓசிஷ்டாய என்றது , அப்போது தேவர்கள் , புத்திரன் முதலா 
னோர்களின் சாரத்தை யடைந்துள்ளார்கள் என்கின்றது . 


ண்டு , ஆபதி , பரிபதி , தநூ நப்த்ர , சாக்வர , சக்மந்நோஜிஷ்ட என் 
னுஞ் சொற்கள் தேவர்களின் ஏதோ ஒரு விருத்தாந்தத்தைக் குறிப்பிக் 
கின்றன என்பதை யுணர்க . 


மந்திரத்தின்பொருள் உள்ளவாறு வெளிப்படை என்கின்றது . 

பிராமணம் -5 


अनाधृष्टमस्यनाधृष्यमित्याहानधृष्ट ह्येतदनाधृष्यं देवानामोजः इत्याह देवाना 

होतदोजोऽभिशास्त्रिपा अनभिस्तेन्यमित्याहाभिशस्तिपा ह्येतदनभिशस्ते 
FaI 


என்பது . 


உரை . 


அநாதிருஷ்டம் என்றது முதலியன , என்றும் பழிப்பிலாததும் ,, 
தேவர்களின் வன்மையாயும் , பகைவாராமற் பாதுகாப்பதுமாக இருக்கின் 
றது இந் நெய் என்கின்றது என்பது 


110 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் - 6 

(தநுவைக் காப்பதற்கு 


எசமானன் நெய்யைத் தொடுவதற்கு ஓதும் மந்திரப்பொருள் 

வெளிப்படை என்கின்றது . 

பிராமணம் -6 
अनुमे दीक्षा दीक्षापतिर्मन्यतामित्याह यथायजुरेवैतत् । 

என்பது 


உரை . 


இவ்வெ சுரில் கூறியபொருள் அவ்வாறே பாம் என்பது . 


சோமத்தின் மீது நீர்தெளிக்கும் மந்திரத்திற்கு உரை கூறுதற்பொருட்டு 

முன்னுரை கூறுகின்றது . 

பிராமணம் -7 
घृतं वै देवा वज्रं कृत्वा सोमन्नन्नन्तिकमिव खलु वा अस्यैतश्चरन्ति यत्ता 
नूनप्त्रेण प्रचरन्ति । 


என்பது 


உரை . 


முன்னர் , தேவர்கள் நெய்யை வச்சிராயுதமாகச் செய்து சோமத்தை 
அடித்ததால் , இப்போது , வேள்விச் செயலாளர்கள் சோமத்திற்கு நெய்யாற் 
கிரியை செய்வதாலும் , அருகில் சோமமிருத்தலானும் சோமத்திற்குப் பய 
முண்டாதல் கூடும் ; அதைப்போக்க நீரால் நனைத்துவிடல்வேண்டு மென்ப 
தாம் . 


அம் மந்திரத்திற்கு உரை கூறுகின்றது . 

பிராமணம் -8 
अशुर शुस्ते देव सोमाऽऽप्यायतामित्याह यदेवास्यापुवायते यन्मी 
यते तदेवास्यैतेनाऽऽप्याययत्या तुभ्यमिन्द्रः प्यायतामा त्वमिन्द्राय 
प्यायस्वेत्याहोभावेवेन्द्रं च सोमं चाऽऽप्याययत्या प्यायय सखीन्त्सन्या 
मेधयेत्याहत्विजो वा अस्य सखायस्तानेवाऽऽप्याययति स्वस्ति ते देव 
सोम सुत्यामशीयेत्याहाऽऽशिषमेवैतामा शास्ते । 

என்பது . 


உரை . 


அம்சு : என்பது முதலியன , யாம் நீர்தெளித்ததால் உனது அவயவங் 
கள் வளருக , உன்னால் இந்திரன் களிப்படைவானாக , உனது நண்பர்களான 


பிர -2 , அது -2 ] சோம யாகப் பிராமணம் 

All 
நெய்யை எடுத்தல் ) 
வேட்போர்கள் களிப்படைவார்களாக , யாமும் உனது இரசத்தைப் பிழிந் 
தெடுக்கும் வழியை நன்கு உணர்வோமாக என்று 

என்று ஆசீர்வாதங் கூறலாம் 
என்பது . 


ஏஷ்டாராயம் என்பதாற் செய்யப்படும் வணக்கம் சமயம் அல்லாததன்று , 
மற்றோ, அதற்கு நிமித்தமுண்டு என்கின்றது . 

பிராமணம் -9 
प्रवा एतेऽस्माल्लोकाच्च्यवन्ते ये सोममाप्याययन्त्यन्तरिक्षदेवत्यो हि सोम 
आप्यायित एष्टा रायः प्रेषे भगायेत्याह द्यावापृथिवीभ्यामेव नमस्कृत्या 
स्मिल्लोके प्रतितिष्ठन्ति । 

என்பது , 


உரை . 


சோமத்திற்கு நீர் தடவி உபசாரஞ் செய்கின்றவர்கள் . இவ் வுலகிலிருந்து 
நீங்கிவிடுகின்றனர் . சோமமும் நாற்காலியின்மீது வைக்கப்படு தலின் அந்த 
ரிக்க வுலகிலிருக்கின்றதாம் , ஆதலின் , இம் மந்திரத்தால் பூமிக்கும் அந்த 
ரிக்ஷத்திற்கும் வணக்கங்கூறில் இவ்வுலகில் நிலையை யடைகின்றன என்பது . 


அக்னேவ்ரதபதே என்னு மந்திரப்பொருள் வெளிப்படையாம் என் 
னுங் கருத்துக்கொண்டு அவாந்தர தீட்சையின் தொடக்கத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -- 10 
देसुरास्संयत्ता आसन्ते देवा बिभ्यतोऽग्निं प्राविशन्तस्मादाहुरग्निस्सर्वा 
देवता इति तेऽग्निमेव वरूथं कृत्वाऽसुरानभ्यभवन्नग्निमिव खलु वा 
एष प्रविशति योऽवान्तरदीक्षामुपैति भ्रातृव्याभिभूत्यै भवत्यात्मना 
पराऽस्य भ्रातृव्यो भवति । 


என்பது . 


உரை . 


தேவாசுரர்கட்கு போர்தொடங்கியபோது தேவர்கள் பயந்துகொண்டு 
அக்கினியின் திருமேனியிற் புகுந்தனர் . ஆதலின் , அக்கினி எல்லாத் தேவர் 
களுமாம் . அவ்வாறு புகுந்து அக்கினியைக் கவசமாய்க்கொண்டு அசுரர்களை 
வென்றனர் . அதுபோல் இவ் வவாந்தர தீட்சை செய்து கொள்கின்றவர் இது 
தவ வடிவாமாதலின் அக்கினி யென்பதையே யடைகின்றார்கள் . இதனால் , 
தனக்கு வெற்றியும் பகைவருக்கு தோல்வியும் உண்டாகின்றது என்பது . 


--- 


112 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( தநுவைக்காக்க நெய் எடுத்தல் 


முற்கூறிய தீட்சை இப்போது கூறவேண்டுதலின் அவாந்தர 

தீட்சையைப் புகழ்கின்றது . 

பிராமணம் -- 11 
आत्मानमेव दीक्षया पाति प्रजामवान्तरदीक्षया । 

என்பது . 


உரை . 


தீட்சையால் தனதான்மாவைப் பாதுகாத்துக் கொள்கின்றான் . அவாந் 
தரதீட்சையால் பிரசைகளைப் பாதுகாக்கின்றான் என்பதாம் . 


அவாந்தர தீட்சையின் நியமங்களை விதிக்கின்றது 

பிராமணம் -12 
संतरां मेखला समायच्छते प्रजा ह्यात्मनोऽन्तरतरा तप्तवतो भवति 
मदन्तीभिर्जियते नियग्निश्शीतेन वायति समिद्धथै । 

என்பது . 
உரை . 
இடுப்பிற் கட்டியுள்ள தருப்பைக்கயிறு பிரசையாமா தலின் மிகுந்த 
நெருக்கமுடையது அதை உள்ளவாறு சுருக்கிக் கட்டிக்கொள்ளல் வேண் 
டும் . இனி , வெந்நீர் அருந்தி , வெந்நீராலேயே கைகால் முதலியவைகளையுங் 
கழுவிக்கொள்ளல் வேண்டும் . தண்ணீராற் செய்துகொள்ளில் அக்கினி 
அணையும் . இவ்வாறு செய்தல் தவவடிவ அக்கினிவளர்தற் பொருட்டென் 


பது . 


விரத மந்திரத்திலுள்ள ருத்ரியா என்னுஞ் சொல்லின் கருத்தைக் 

கூறுகின்றது . 

பிராமணம் - 13 
याते अग्ने रुद्रिया तनूरित्याह स्वयैवैनद्देवतया व्रतयति सयोनित्वाय शान्त्यै । 


என்பது . 


உரை . 


யாதே என்பது முதலியன , உதராக்கினியின் மற்றொருவடிவாம் 
உருத்திரத்திருமேனியாகிய அதனால் பாலைச் சூடாக்கி யருந்தில் தனக்குக் 
காரணமாகிய அக்கினியுடன் அருந்தியதாயிற்று . இதனால் , உக்கிரமாகிய 
அக்கினி சாந்தமடையும் என்பதாம் . 

இரண்டாவது அநுவாகம் 

முற்றிற்று , 


95-2 , 53- ] 


சோம யாகப் பிராமணம் 


113 


உபசத்யாகம் ) 


ஆறாங்காண்டம் இரண்டாம் பிரபாடகம் 


மூன்றாவது அங்வாகம் 


உபசத் யாகத்தைக் கூறும் பிராமணங்கள் . 


ஐந்து பஞ்சாதிக்குமேல் பதினறு பதங்களைக் கொண்டது . 


तेषामसुराणां तिस्रः पुरै आसन्नयसम्यवमाऽर्थ रजताऽथ 
हरिणी ता देवा जेतुं नाशक्नुवन्ता उपसदैवाजिगीषन्तसादा 
हुर्यश्चैवं वेद यश्च नोपसदा वै महापुरं जयन्तीति त इषु ५ सम 
स्कुर्वताग्निमनीकः सोम शल्यं विष्णुं तेजनं तेब्रुवन्क इमाम 
सिष्यतीति [ १५ ] रुद्र इत्यब्रुवरुन्द्रो वै क्रूरस्सोऽसत्विति सोऽत्र 
वीद्वरं वृणा अहमेव पशूनामधिपतिरसानीति तस्माद्रुद्रः पशूना 
मधिपतिस्ता रुद्रोऽवांसृजत्स तिस्रः पुरो मित्भ्यो लोकेभ्योऽ 
सुरान्प्राणुदत यदुपसद उपसद्यन्ते भ्रातृव्यपराणुत्त्यै नान्यामाहुति 
पुरस्ताजुहुयाद्यदन्यामाहुतिं पुरस्ताजुहुयात् [ १६ ] अन्यन्मुख 
कुर्यात्सुवेणाऽऽधारमा घारयति यज्ञस्य प्रज्ञात्यै पराङतिक्रम्य 
जुहोति परांच एवैभ्यो लोकेभ्यो यजमानो भ्रातृव्यान्प्र गुंदते 
पुनरत्याक्रम्योपसदं जुहोति प्रणुद्यैवैभ्यो लोकेभ्यो भ्रातृव्या 
ञ्जित्वा भ्रातृव्यलोकमभ्यारोहति देवा वै याः प्रातरुपसद उपा . 
सीदन्नह्रस्ताभिरसुरान्प्राणुदन्त यास्साय रात्रियै ताभिर्यत्सायं 
प्रतिरुपसदः [ १७] उपसद्यन्तेऽहोरात्राभ्यामेव तद्यजमानो 
भ्रातृव्यान्प्र णुदते याः प्रातर्याज्यास्स्युस्तास्सायं पुरोनुवाक्याः 
कुर्यादयातयामत्वाय तिस्र उपसद उपैति त्रय इमे लोका इमा 


- 


- 


- 


15 


114 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( உபசத் 
नेव लोकान्त्रीणाति षट्स पद्यन्ते षड्वा ऋतव ऋतूनेव प्रीणाति 
द्वादशाहीने सोम उपैति द्वादश मासास्संवत्सरस्संवत्सरमेव 
प्रीणाति चतुर्विशतिस्सम् [ १८ ] पद्यन्ते चतुर्विशतिरर्धमासा 
अर्धमासानेव पीणात्याराग्रामवान्तरदीक्षामुपयाद्यः कामयेतास्मि 
न्म लोकेऽधंक स्थादित्येकमग्रेऽथ द्वावथ त्रीनर्थ चतुर्र एषा वा 
आराग्राऽवान्तरदीक्षाऽस्मिन्नेवास्मै लोकेऽधुकं भवति परोवरीय 
सीमवान्तरदीक्षामुपैयाद्यः कामयैतामुष्मिन्मे लोकेऽधुक ५ स्या 
दिति चतुरोऽग्रेऽथ त्रीनथ द्वाक्थैकमेषा वै परोवरीयस्यवान्तरदी 
क्षाऽमुष्मिन्नेवास्म लोकेऽधुकं भवति [ १ ९ ] ॥ असिष्यतीति 
जुहुयात्सायंप्रातरुपसदश्चतुर्विशतिस्सं चतुरोऽग्रे षोडश च ॥३ ॥ 


இதில் , அசுரர்களைக் கொல்வதன் பொருட்டு உபசத் என்னும் (இரைச் 
சலில்லாமற் செய்யும் ) ஒரு வகை யாகங் கூறப்படுகின்றது . 


மூன்று உபசத் ஹோமங்கள் செய்வதன்பொருட்டு முன்னுரை 

கூறப்படுகின்றது . 


SATTLEGST - 1 


तेषामसुराणां तिस्रः पुर आसनयमय्यवमाऽथ रजताऽथ हरिणी ता देवा 

जेतुं नाशक्नुवन्ता उपसदैवाजिगीषन्तस्मादाहुर्यश्चैवं वेद यश्च नोपसदा 
वै महापुरं जयन्तीति त इषु समस्कुर्वताग्निमनीक सोम शल्य 
विष्णुं तेजनं तेऽब्रुवन्क इमामसिष्यतीति रुद्र इत्यब्रुवन्रुद्रो वै कर 
स्सोऽस्यविति सोऽब्रवीद्वरं वृणा अहमेव पशूनामधिपतिरसानीति 
तस्माद्रः पशूनामधिपतिस्ता रुद्रोऽवासृजत्स तिस्रः पुरो भित्त्वैभ्यो 
लोकेभ्योऽसुरान्प्राणुदत । 


என்பது . 


பிர -2 , அநு -3 ) 


சோம யாகப் பிராமணம் 


115 


யாகம் ) 


உரை . 


அக்கினியாகிய கவசத்தால் தோல்வியுற்ற அசுரர்கட்கு , பூவுலகில் 
இரும்புமயமாகிய அரணும் , அந்தரிக்ஷத்தில் வெள்ளிமயமாகிய அரணும் , 
சுவர்க்கத்தில் பொன்மயமாகிய அரணும் உள்ளன . அவைகள் , அக்கினி 
யாகிய கவசத்தாலும் வெல்ல முடியாதவைகளாதலின் போரை நிறுத்தி 
விட்டு , தேவர்கள் , உமசத்யாகத்தால் அவைகளை வெல்லவிரும்பி அம் 
மூன்று அரண்களுக் கருகிற்சென்று சூழ்ந்துகொண்டு வசித்தனர் . அவ் 
வாறு நெடுநாள் வசித்தமையின் அவ் வரண்களுக்குள்ளிருந்த அசுரர்கட்கு 
உணவு முதலியவைகள் கிட்டாமலோ , அல்லது உட்பயத்தாலோ , வெற்றி 
யுண்டு என்று எண்ணினர் . இதுபற்றியே , அந்தணர் முதலானோரை , 
போரிட்டு வெல்ல முடியாது உபசத்தால் வெல்லலாம் என்று பேசுகின்றது 
உலகமும் . பிறகு , தேவர்கள் விரைந்து , ஆராய்ந்து போரிட்டே வெல்ல 
வேண்டுமென்று உறுதிகொண்டு , அக்கினி , சோமம் , விஷ்ணு என்னு மூவரை 
யும் ஒரு அம்பாகச் செய்து கொண்டு 

அசுரரை அடியோடு கொல்லும் , 
மூன்று தேவதைகள் வடிவாகிய இதை விடுபவர் யாரென ? ஆராய்ந்து பசுக் 
கட்குப் பதியாயும் உக்கிரமுடையவருமாகிய உருத்திரரே இதற்கு உரி 
யாரெனக் கண்டு , உருத்திரற்கு வரமளித்தனர் . உருத்திரர் அவ்வம்பால் 
மூன்று அரண்களையும் உடைத்து அசுரர்களையுந் தொலைத்தனர் என்பது . 


அதை விதிக்கின்றது . 

பிராமணம் -2 
यदुपसद उपसद्यन्ते भ्रातृव्यपराणुत्त्यै । 


என்பது , 


உரை . 


பகைவனுடைய அரண்களை முற்றுகை போட்டுக்கொண்டிருந்து விரோ 
திகளைத் தொலைத்ததால் இது உபசத் எனப்படும் . அதாவது இரைச்சலற்றுச் 
செய்வது என வழங்கப்படுகின்றது . இது , பகைவரைத் தொலைத்தற் 
பொருட்டுச் செய்யப்படுவதாம் என்பது . 


உபசத் யாகத்திற்கு நெய் அவியாமாதலின் , உபாம்சு யாகம்போல் பிர 
யாசை ஆச்யபாக முதலிய ஆகுதிகளுஞ் செய்தல் வேண்டுமென வந்த 
போது அதை விலக்குகின்றது . 

பிராமணம் -3 
नान्यामाहुति पुरस्ताज्जुहुयाद्यदन्यामाहुतिं पुरस्ताज्जुहुयादन्यन्मुखं कुर्यात् । 

என்பது . 


116 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( உபசத் 


உரை . 


முன்னர் ஒரு ஆகுதியுஞ் செய்தல்கூடாது ; செய்யில் , அக்கினியே முத 
லில் போற்றத்தக்கது என்பது விடுபட்டுப்போம் என்பது . 


ஏனைய ஆகுதிகள் முழுதும் விலக்கப்பட்டபோது ஒரு ஆகுதி 

செய்யத்தக்கதென விதிக்கின்றது . 

பிராமணம் -4 
नुवेणाऽऽघारमा घारयति यज्ञत्य प्रशात्यै । 


என்பது . 


உரை . 


தரிசபூரணமா தயாகங்கள் ஆகார ஹோமத்தை யுடையவைகளாதலின் 
உபசத் யாகமும் எக்ஞமாந்தன்மையுடையது என்று அறிவுறுத்துவதற்கு 
ஆகார ஹோமத்தை யுடையதாம் . அதாவது , உபசத் யாகத்தில் ஆகார 
ஹோமஞ் செய்தல் வேண்டு மென்பதாம் . 


மூன்று உபசத் யாகங்களின் ஹோமமுறையை விதிக்கின்றது . 

பிராமணம் - 5 
पराउतिक्रम्य जुहोति पराच एवैभ्यो लोकेभ्यो यजमानो भ्रातृव्यान्प्र 
ரா 

என்பது . 


உரை. 


வேதிக்கும் ஆகவனீயத்திற்கும் நடுவாய்த் தாண்டிக்கொண்டு தெற்கில் 
போய் மீண்டும் வராதபடியே அங்கேயே வடக்குமுகமாய் நின்றுகொண்டு , 
அக்கினி , சோமன் , விஷ்ணு என்னும் மூவருக்கும் மூன்று ஹோமங்களைச் 
செய்தல் வேண்டும் . இதனால் , மூன் றுலகங்களி னின்றும் மீண்டும் வாராத 
படி பகைவன் விலக்கப்பட்டவனாகின்றான் என்பது . 


நான்காம் ஆகுதிமுறையை விதிக்கின்றது . 

பிராமணம் -6 
पुनरत्याक्रम्योपसदं जुहोति प्रणुधैवैभ्यो लोकेभ्यो भ्रातृव्याञ्जित्वा भ्रातृ 
व्यलोकमभ्यारोहति । 

என்பது . 


சோம யாகப் பிராமணம் 


117 


பிர -2 , அநு -3 ) 
யாகம் ) 


உரை . 


வேதியைத் தாண்டி வடக்கில் உட்கார்ந்துகொண்டு நான்காவது உபசத் 
ஹோமத்தைச் செய்தல்வேண்டும் . இதனால் , பகைவர்களை விலக்கிவிட்டு 
அவர்களுடைய மூன்று அரண்களிலும் இருந்துகொண்டதாகும் என்பது . 


இரண்டு வேளையிலும் அதை அஙஷ்டிக்கவேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -7 
देवा वै याः प्रातरुपसद उपासीदन्नह्रस्ताभिरसुरान्प्राणुदन्त यास्साय 
रात्रिय ताभिर्यत्सायं प्रातरुपसद उपसद्यन्तेऽहोरात्राभ्यामेव तद्यज 
मानो भ्रातृव्यान्प्रणुदते । 


என்பது . 


உரை. 


தேவர்கள் , காலையில் உபசத் யாகஞ்செய்து பகலில்வரும் அசுரர்களைப் 
போக்கினர் . மாலையில் செய்த உபசத் யாகத்தால் இராத்திரியில்வரும் அசுரர் 
களைப் போக்கினர் . அதுபோல் காலை மாலைகளில் உபசத் யாகஞ்செய்யும் 
எசமானன் பகைவனைத் தொலைத்துவிடுகின்றான் என்பது . 


இரண்டு வேளைகளிலும் யாஜ்யா புரோஙவாக்கியங்கள் மாறுபடுகின்றன 

என்பதை விதிக்கின்றது . 

பிராமணம் -8 
याः प्रातर्याज्यास्स्युस्तास्सायं पुरोनुवाक्याः कुर्यादयातयामत्वाय । 

என்பது . 


உரை . 


காலையில் எது யாஜ்யாவாக்கியமோ , அது , மாலையில் புரோ நுவாக்கிய 
மாகின்றது . ஏனெனின் ? இது நேரஞ்செல்லாமலும் இரசங்கெடாமலுல் 
இருத்தற் பொருட்டென்க என்பது . 


மூன்றுநாள் இதை அநுட்டிக்க வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -9 
तिन उपसद उपैति त्रय इमे लोका इमानेव लोकान्प्रीणाति । 

என்பது . 


118 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -6 

( உபசத் 


உரை. 


மூன்று நாள் உபசத் யாகஞ்செய்வ தால் மூன்றுலகத்தையும் பிரியப் 
படுத்துகின்றான் என்பது . 


( 


மூன்று நாட்களிலும் இரண்டுவேளை செய்தல் வேண்டு மென்பதைப் 

புகழ்கின்றது . 

பிராமணம் -10 
षट्स पद्यन्ते षड्वा ऋतव न.तूनेव प्रीणाति । 


என்பது . 


உரை . 
மூன்று நாட்களிலும் ஆறு வேளைகள் செய்வதால் இருதுக்கள் ஆறை 
யும் பிரியப்படுத்துகின்றான் என்பது . 


பிரசங்கம்பற்றி, அகீனமாகிய இரண்டு சுத்யாகசு முதலிய யாகங்களிலும் 

உபசத் நாளை விதிக்கின்றது . 

பிராமணம் -11 
द्वादशाहीने सोम उपैति द्वादश मासास्संवत्सरस्संवत्सरमेव प्रीणाति । 


என்பது 


உரை . 


இரண்டு 


சுத்தியாகசுமுதல் பன்னிரு சுத்தியாபாகசு வரையுடைய 
அஹீன சோமயாகங்களில் பன்னிரண்டு நாட்களிற்செய்யும் உபசத் யாகங் 
களால் மாதங்களைப் பிரியப்படுத்துகின்றான் என்பது . சத்திரயாகத்திலும் 
இவ்வாறேயாம் என்பதையுமுணர்க . 


பன்னிரண்டு நாட்களிலும் இரண்டு வேளையுஞ் செய்தல் வேண்டு 

மென்பதைப் புகழ்கின்றது . 

பிராமணம் -12 
चतुर्विशतिस्सम्पद्यन्ते चतुर्विशतिरर्धमासा अर्धमासानेव प्रीणाति । 


என்பது . 


சோம யாகப் பிராமணம் 


119 


பிர -2 , அநு -3 ) 
யாகம் ) 


உரை . 


பன்னிரண்டு நாட்களிலும் இருபத்துநான்கு உபசத் யாகங்கள் ஆகின் 
றன . து , ஒருவருடத்தினுடைய பாதிமாதம் ஆகிறது . இதனால் , பாதி 
மாதம் பிரியப்படுத்தப் படுத்தப்பெறுகின்றது என்பது . 


மேற்கூறிய இந்த உபசத் யாகதினங்களில் அவாந்தர தீட்சையில் 
விரதம் ( பால் ) அருந்துவதில் பசுவின் முலையின் எண் விதிக்கப்படுகின்றது . 

பிராமணம் -13 
आराग्रामवान्तरदीक्षामुपेयाद्यः कामयेतास्मिन्मे लोकेऽर्धक स्यादित्येक 
मग्रेऽथ द्वावथ त्रीनथ चतुर एषा वा आरायाऽवान्तरदीक्षाऽस्मिन्ने 
वास्मै लोकेऽधुकं भवति । 


என்பது 


உரை . 


அவாந்தர தீட்சையில் இவ்வுலகில் நிறைந்த சம்பத்தை யடையவிரும் 
பில் , சோமத்தை விலைக்கு வாங்குந்தினம் மாலையில் ஒரு முலைப்பால் , மறு 
நாட்காலை இரண்டு முலைப்பால் , மாலை மூன்று முலைப்பால் , மறுநாள் நான்கு 
முலைப்பால் அருந்தல்வேண்டும் . இது , இவ்வுலகில் இவனுக்கு நிறைந்த 
சம்பத்தை அளிக்கின்றது என்பது . 


பரலோக சம்பத்தை விரும்பில் கூறியதில் மாறுபாடென்பதை 

விதிக்கின்றது . 


பிராமணம் -14 


परोवरीयसीमवान्तरदीक्षामुपेयाद्यः कामयेतामुष्मिन्मे लोकेऽधुकर स्या 
दिति चतुरोऽग्रेऽथ त्रीनथ द्वाबथैकमेषा वै परोवरीयत्यवान्तरदोक्षाऽ 
मुष्मिन्नेवास्मै लोकेऽधुकं भवति । 


என்பது 


உரை. 
பரலோக சம்பத்தை விரும்புகின்றவன் தொடக்கத்தில் மிகுதியாயுள்ள 
அவாந்தர தீட்சையை யடைகின்றான் . இதனால் , பரவுலகில் நிறைந்த சம் 
பத்தை யடைகின்றான் . அதாவது , சோமத்தை விலைக்குவாங்கும் நாள் 


120 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -6 

( மகாவேதிகை 
காலை நான்கு மூலைப்பால் , மாலை மூன்று முலைப்பால் , மறுநாட்காலை இரண்டு 
முலைப்பால் , மறுநாள் ஒரு முலைப்பால் அருந்தல்வேண்டும் என்பது . 

மூன்றாவது அஙவாகம் 

முற்றிற்று . 


C 


ஆறாங்காண்டம் இரண்டாம் பிரபாடகம் 


நான்காவது அஙவாகம் 


மகாவேதியைக் கூறும் பிராமணங்கள் . 
ஐந்து பஞ்சாதிக்குமேல் இருபத்தைந்து பதங்களைக் கொண்டது . 

सुवर्ग वा एते लोकं यन्ति य उपसद उपयन्ति तेषां य उन्न 
यते हीयत एव स नोदनेपीति सून्नीयमिव यो वै खार्थेती यता 
श्रान्तो हीयत उत स निष्टयाय सह वसति तसात्सकृदुन्नीय 
नापरमुन्नयेत दनोनयेतैतद्वै पशूना रूप रूपेणैव पशूनव रुन्धे . 
[ २० ] यज्ञो देवेभ्यो निलायत विष्णू रूपं कृत्वा स पृथिवीं प्रावि 
शतन्देवा हस्तान्त्स भ्यैच्छन्तमिन्द्र उपर्युपर्यत्यकामत्सोऽन 
वीत्को माऽयमुपयुपर्यत्यक्रमीदि त्यहं दुर्गे हन्तेत्यथ कस्त्वमित्यह 
दुर्गादाहर्तेति सोब्रवीदुर्गे वै हन्ताऽवोचथा वराहोऽयं वाममोषः 
[ २१ ] सप्तानां गिरीणां परस्ताद्वित्तं वेद्यमसुराणां बिभर्ति तं 
जहि यदि दुर्गे हन्ताऽसीति स दर्भपुञ्जीलमुह्य सप्त गिरीन्मित्त्वा 
तमहन्त्सोऽब्रवीदुर्गाद्वा आहर्ताऽवोचथा एतमा हरेति तमेभ्यो 
यज्ञ एव यज्ञमाऽहरद्यत्तद्वित्तं वेद्यमसुराणामविन्दन्त तदेकं वेधै 
वेदित्वमसुराणाम् [ २२ ] वा इयमग्र आसीद्यावदासीनः पराप 
श्यति तावदेवानां ते देवा अब्रुवन्नस्त्वेव नोऽस्यामपीति कियद्वो 


121 


- 


9-2 , 45-4 ] சோம யாகப் பிராமணம் 
மகாவேதிகை ) 

दास्याम इति यावदियः सलाड़की त्रिः परिक्रामति तावन्नो 
दत्तेति स इन्द्रस्सलावृकी रूपं कृत्वेमां त्रिस्सर्वतः पर्यक्रामत्तदि 
मामविन्दन्त यदिमामविन्दन्त तद्वेधै वेदित्वम् [ २३ ] सा वा 
इयः सर्वैव वेदिरियति शक्ष्यामीति त्वा अवमार्य यजन्ते त्रिश 
त्पदानि पश्चात्तिरश्ची भवति त्रिशत्प्राची चतुर्विशतिः पुर 
स्तात्तिरश्ची दर्शदश सं पद्यन्ते दशाक्षरा विराडनं विराविराजै 
वानाधम रुन्ध उद्धन्ति यदेवास्यां अमेध्यं तदप हन्त्युद्धन्ति 
तस्मादोषधयः परा भवन्ति बहिस्स्तृणाति तस्मादोषधयः पुनरा 
भवन्त्युत्तरं बर्हिष उत्तरबर्हिस्तृणाति प्रजा वै बर्हिर्यजमान 
उत्तरबर्हिर्यजमानमेवायजमानादुत्तरं करोति तस्माद्यजमानोऽयज 
मानातुत्तरः [ २४ ] ॥ रुन्धे वाममोषो वैदित्वमसुराणां वेदित्वं 
भवन्ति पञ्चविशतिश्च ॥ ४ ॥ 
இதில் , மகாவேதிகையைச் செய்யும் முறை விதிக்கப்படுகின்றது 


முதலில் , முடியாதவனுக்கு விரதத்திற்குப் பிறகு சிறிது அருந்தும் 
உணவிற்கு அநுக்ஞை கொடுக்கின்றது . 

SURLDHOOTL - 1 
सुवर्ग वा एते लोकं यन्ति य उपसद उपयन्ति तेषां य उन्नयते हीयत 
एव स नोदनेषीति सून्नीयमिव । 

என்பது . 


2600 


உபசத் யாகங்களால் சுவர்க்கம் அடையப்படு தலின் சவனத்துடன் 
அதை அநுட்டித்தல்வேண்டும் . மன உறுதியில்லாதவன் விரதத்திற்குப் 
பிறகு உணவருந்துவானாகில் சுவர்க்த்தை யடையமாட்டான் . ஆதலின் , 
முடியாதவன்கூட விரதத்திற்குப் பிறகு ஒன்றும் அருந்தமாட்டேன் என்று 

16 


122 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காணடம் -6 

( மகாவேதிகை 
கொள்வானேல் , வேறுவாக்கியத்திற் கூறியபடி , அந்தணனுக்கு பால் , அரச 
னுக்கு யவாகு , ( அரிசிக்கஞ்சி ) வணிகனுக்கு முறிந்த பால்மாத்திரம் விரதங் 
களாம் . 

முடியாதவனுக்கோ , முறையே , அன்னம் , அரிசிப்பொரி , அரிசிமா 
சிறிதளவு அருந்தல் கூடும் இதன் விரிவை கூழ்மாண்ட ஹோமப் பிரகரணத் 
திற் காண்க என்பது 


விரதத்தைப் பின்பற்றிக் கொண்டிருப்பவனுக்கும் பயன் இல்லாமற்போகாது 

என்பதில் உவமையைக் கூறுகின்றது . 

பிராமணம் -- 2 
यो वै स्वार्थतां यता श्रान्तो हीयत उत स निष्टयाय सह वसति । 

என்பது , 


உரை . 


தன துபயனைக் கருதிச் செல்கின்றவன் , முயற்சிக்கின்றவன் என்னும் 
இருவருடனும் , 

அதாவது தைமாதத்தில் பிரயாகையில் நீராடுவதற்குச் 
செல்கின்றவனைக் கண்டு அன்று செல்லமுடியாத மற்றொருவன் மறுநாட் 
சென்று அத்தீர்த்த வாசியுடன் எஞ்சியநாள் வசிக்கின்றவனுக்கு பயன் 
கிடைப்பதுபோல் , விர தம நுட்டிப்பவன் சிறிது பசி தணிப்பவனுடனிருந்து 
நியமங்களை அநுட்டிக்கினும் அவனுக்கு பயன் உண்டு என்பதாம் . 


அதை நியமிக்கின்றது . 

பிராமணம் - 3 
तस्मात्सकदुन्नीय नापरमुन्नयेत । 


என்பது . 


உரை. 


விரதப்பாலைத் தவிர்த்து மற்றவைகளை ஒரு முறை தான் அருந்திக் 
கொள்ளல் வேண்டும் இரண்டாம் முறை கூடாது என்பது . 


ஒரு முறை எடுத்துக்கொள்வதற்கு பொருள்களை விதிக்கின்றது 

பிராமணம் - 4 
दध्नोनयेतैतद्वै पशूना रूप रूपेणैव पशूनव रुन्धे । 


1 


என்பது 


பிர -2 , அநு -4 ) 


சோம யாகப் பிராமணம் 


123 


மகாவேதிகை ) 


உரை . 


பசுக்களின் வடிவாகிய தயிரை சமசத்தில் எடுத்து அருந்தல் வேண் 
டும் ; இதனால் , பசுக்களை யடைகின்றான் என்பது . சமசம் = பாலருந்தும் 
பாத்திரம், 


இனி, சோமயாக வேதிகை போடுவதற்கு முன்னுரை கூறுகின்றது . 

பிராமணம் -- 5 


यज्ञो देवेभ्यो निलायत . विष्णू रूपं कृत्वा स पृथिवीं प्राविशत्तं देवा हस्ता 
न्सरभ्यैच्छन्तमिन्द्र उपर्युपर्यत्यकामत्सोऽब्रवीत्को माऽयमुपर्युपर्यत्य 
क्रमीदित्यहं दुर्गे हन्तेत्यथ कस्त्वमित्यहं दुर्गादाहर्तेति सोब्रवीहर्गे वै 
हन्ताऽवोचथा वराहोऽयं वाममोपस्सप्तानां गिरीणां परस्ताद्वित्तं 
वेद्यमसुराणां विमति तं जहि यदि दुर्गे हन्ताऽसीति स दर्मपुञ्जीलमु 
गृह्य सप्त गिरीन्मित्त्वा तमहन्त्सोऽब्रवीदुर्गाद्वा आहर्ताऽवोचथा एतमा 
हरेति तमेभ्यो यज्ञ एव यज्ञमाऽहरद्यत्तद्वित्तं वेद्यमसुराणामविन्दन्त 
तदेकं वेद्यै वेदित्वम् । 

என்பது . 


உரை . 


சுவர்க்கத்திலுள்ள எக்ஞபுருடன் மறைந்துகொள்வதற் பொருட்டு 
முழு வைஷ்ணவத்தை எடுத்துக்கொண்டு தேவர்களிடத்திலிருந்து ஓடிவந்து 
பூமியை அடைந்து தேவர்கள் பின்னாலேயேவந்து எக்ஞபுருடனை விடாமல் 
கையால் தடுத்தனன் . இந்திரனோ , எக்ஞபுருடன் போகுமிடம் எல்லாம் 
போய் முன்னால் மறித்துக்கொண்டு நின்றனன் . அப்போது , எக்ஞபுருடன் 
இந்திரனை நோக்கி , நீயார் ? என்று வினாவியதற்கு , யான் , ஒருவருஞ் செல்ல 
முடியாத மடுவிலிருக்கும் பகைவனையும் அங்குச் சென்றுகொல்லும் ஆற்ற 
லுடையவன் என்றனன் . இந்திரனும் எக்ஞபுருடனை நோக்கி , நீ யார் ? என 
வினாவியதற்கு , யான் , மிகுந்த மடுவிலுள்ள பகைவனையுங் கொண்டுவரு 
வேன் , என்று தனது விருத்தாந்த மனைத்தையுங் கூறினன் . 
முன்னொருகால் அசுரர்கள் மிகுதியானதை நோக்கி எனக்கு அங்கங்களான 
நால்வகைத் தீட்சைகள் , மூன்று உபசத்துக்கள் ஒரு சுத்தியாகசு 
படும் எட்டுநாளிற் செய்யப்படுங் கருமங்கள் சுவர்க்கத்திலிருந்து மண்ணு 
லகை யடைந்தன . அவற்றுள் தீட்சை நான்கும் , உபசத் மூன்றும் ஏழு மலை 
களாயின . சுத்தியாபிமானி தேவதை , சோமயாகவேதி , சோமரச பாத்திரங் 


அதாவது : 


124 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( மகாவேதிகை 


கள் , சமசம் முதலியவைகளைத் திருடுவதாகி அவற்றைத் திருடிக்கொண்டு 
போய் அசுரர்கட்குக் கொடுத்துவிட்டு பன்றி வடிவையடைந்து ஏழு மலைக் 
கும் அப்பால் அசுரர்களுடைய பொருளைப் பாதுகாக்கின்றது ; அத்தகைய 
தேவர்களின் பொருள் தேவர்கட்குக் கிடைத்தல்வேண்டும் . இந்திர ! நீ 
மடுவிலுள்ள பகைவனைக் கொல்லும் ஆற்றலுடையோனெனின் அப்பன்றி 
யைக் கொல்வாயாக என்றனன் ; அதைக்கேட்ட இந்திரன் தருப்பைக் 
கொம்பால் ஏழுமலைகளையும் பிளந்து விட்டு அப்பன்றியையுங் கொன்றனன் . 
அதன் பிறகு இந்திரன் , அற்றேல் , மடுவிலுள்ள பகைவனைக் கொண்டு 
வரும் ஆற்றலுடையாய் எனின் ? பகையாகிய பன்றியைக் கொண்டு வருவா 
என்றனன் . அதைக்கேட்ட எக்ஞ புருடன் . வே திவடிவாகிய பன்றி , 

பாத்திரங்கள் . அம்சங்கள் முதலான தேவர்களின் பொருள் 
களைக் கொண்டுவந்து தேவர்கட்குக் கொடுத்தனன் . இது பற்றியே , மீண்டும் 
அடையப்பட்டது வேதி என்னுங் காரணப் பெயரும் வந்தது என்பது . 
வைஷ்ணவம் = வேள்வியங்கமான கருமங்கள் . 


யாக 


சோம ரச 


மற்றொரு வகையாலும் வேதி இன்னதென்பதை விளக்குகின்றது . 

பிராமணம் -6 
असुराणां वा इयमग्र आसीद्यावदासीनः परापश्यति तावद्देवानां ते देवा 
अब्रवनस्त्वेव नोऽस्यामपीति कियद्वो दास्याम इति यावदिय सलावृकी 
त्रिः परिक्रामति तावन्नोदत्तेति स इन्द्रस्सलावृकी रूपं कृत्वेमां त्रिस्स 
र्वतः पर्यक्रामतदिमामविन्दन्त यदिमामविन्दन्त तद्वद्यै वेदित्वम् । 

என்பது . 


உரை . 


இப் பூமி , முன்னர் அசுரர்களுடைய இடமாக இருந்தது தேவர்கட்கு 
வேறிடம் இல்லாததால் எமக்கும் இதில் இடந்தரல் வேண்டுமென்றனர் . 
அதைக்கேட்ட அசுரர் , உங்கட்கு எவ்வளவு டங்கொடுக்கவேண்டும் ? 
என்று வினாவினர் . அதற்கு தேவர்கள் , செந்நாய் மும்முறை வலம் வரும் 
அளவு இடம் என்றனர் . அதைக்கேட்டு , இந்திரன் செந்நாய் வடிவங் 
கொண்டு மும்முறை வலம் வந்தனன் வந்த அதுவரை தேவர்கள் அடைந்த 
னர் . ஆதலின் வேதி எனப்பட்டது . வேதி = அடைதல் என்பது . 

ஈண்டு , முற்கூறிய வகையில் பூமி முழுதும் வேதியாம் . இதிலோ , 
வஸவஸ்த்வா என்பது முதலிய மந்திரத்தால் எவ்வளவு இடம் வாங்கப் 
பெற்றதோ , அதுவரையே வேதியாம்: என்பதுவே இவற்றுள் வேறுபாடு 
என்பதை யுணர்க . 


பிர -2 , அநு -4 ) 


சோம யாகப் பிராமணம் 


125 


மகாவேதிகை ) 


பூமி முழுதும் வேதியாயிருப்பினும் வேள்வி செய்யும் வரை தனித்துப் 
பிரித்துவிடல் வேண்டும் என்பதை விதிக்கின்றது . 

பிராமணம் -7 
सा वा इयः सर्वैव वेदिरियति शक्ष्यामीति त्वा अवमाय यजन्ते । 


என்பது , 


உரை . 


பூமி முழுதும் வேதியாயிருப்பினும் யாதேனும் ஓரிடத்தில் வேள்வி 
செய்தல் கூடாது , மற்றோ, இவ்வளவிடத்தில் , சபை அவிர்த்தானம் முத 
லான இடங்களைச் செய்வேன் ” 

என்று உறுதிசெய்துகொண்டு அவ்வள 
விடத்தை யடைந்து அளந்து அங்கு யாகஞ்செய்தல் வேண்டும் என்பது . 


வேதிகை எத்தனை அடிகள் அளவுடையது ? என்பதை விதிக்கின்றது . 

பிராமணம் -- 8 
त्रिशत्पदानि पश्चात्तिरश्ची भवति षट्त्रि शत्प्राची चतुर्विशतिः पुरस्ता 
त्तिरश्ची दशदश सं पद्यन्ते दशाक्षरा विराडनं विराइविराजैवान्नाद्यमव 


| 


என்பது . 


உரை . 


பிரவர்க்கியம் உபசத் என்பவைகட்கிடையில் , ஆகவனீயத்திற்குக் கிழக் 
கில் மூன்று அடிகளைத் தள்ளி , அதிலிருந்து கிழக்கில் முப்பத்தாறு அடி 
அளந்து அதை நீளமாகவும் , முப்பது அடி மேல் பக்கத்தில் அகலமாகவும் , 
இருபத்து நான்கு அடி கிழக்குப் பக்கத்தில் அகலமாகவும் , வேதிகை செய் 
தல் வேண்டும் . இவ்வெண்ணில் , ஒன்பது பத்துக்கள் இருத்தலின் , பத் 
தெழுத்துக்களைக் கொண்ட விராட்சந்தமாகிய உணவுப் பொருள்களை யடை 
கின்றான் என்பது . 


மேற்கூறிய அளவுள்ள விடத்தின் மேல் மண்ணை எடுத்துவிடல் 

வேண்டுமென விதிக்கின்றது . 

பிராமணம் -- 9 
उन्ति यदेवास्या अमेध्यं तदप हन्ति । 


ன்பது . 


126 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( மகாவேதிகை 


உரை . 


மண்ணைக் கெல்லி எடுத்தலால் எச்சியுமிழ்ந்திருத்தல் முதலிய அசுத்தம் 
நீக்கப்படுகின்றது என்பது . 


அவ் விதியையே எடுத்துக்கொண்டு புகழ்கின்றது . 

பிராமணம் -10 
उद्धन्ति तस्मादोषधयः परा भवन्ति बहिस्स्तृणाति तस्यादोषधयः पुनरा 
Taf | 

என்பது . 


உரை . 


அவ்விடத்தில் முளைத்திருந்த கொடி செடிகள் , முன் மண்ணைக்கெல் 
லியதால் போய்விட்டன . ஆதலின் , வேதிகையில் தருப்பையைப் பரப்பு 
தலால் மீண்டும் கொடி செடிகள் உண்டாகும் என்பது . 


விரித்த தருப்பையின் மீது மீண்டும் அக்கினி சோமர்களுடைய பசுவின் 
பொருட்டு உத்தரவேதியில் தருப்பையைப் பரப்பல் வேண்டுமென்று விதிக் 
கின்றது . 

பிராமணம் -11 
उत्तरं बहिष उत्तरवहिस्स्तृणाति प्रजा वै बहिर्यजमान उत्तरहियंज 
मानमेवायजमानादुत्तरं करोति तस्माद्यजमानोऽयजमानातुत्तरः । 

என்பது . 


உரை . 


பிரசை தருப்பை யாம் . எசமானன் உத்தரவேதியிற் பரப்புந் தருப்பை 
யாம் ; ஆதலின் , உத்தரவேதிகையில் தருப்பையைப் பரப்புகின்றவன் , எச 
மானன் ஆகாதவர்களினின்றும் இவனை எசமானனாகச் செய்கின்றான் . அதா 
வது அவர்களிலிருந்துஞ் சிறப்புடையவனாக்குகின்றான் என்பது . 

நான்காவது அஙவாகம் 

முற்றிற்று . 


19-2 , 4-2 ] 


சோம யாகப் பிராமணம் 


127 


விரதம் ) 


ஆறாங்காண்டம் இரண்டாம் பிரபாடகம் 

ஐந்தாவது அஙவாகம் . 
விரதத்தைக் கூறும் பிராமணங்கள் . 
ஐந்து பஞ்சாதிக்குமேல் பதின்ழன்று பதங்களைக் கொண்டது . 

यद्वा अनीशानो भारमादत्ते वि वै स लिशते यद्द्वादश सास 
स्योपसदस्स्युस्तिस्रोऽहीनस्य यज्ञस्य विलोम क्रियेत तिस्र एव 
साहसोपसदो द्वादशाहीनस्य यज्ञस्य सवीर्यत्वायाथो सलाम 
क्रियते वत्सस्यैकस्स्तनो भागी हि सोऽथैक स्तनं व्रतमुपैत्यथ 
द्वावथ त्रीनर्थ चतुर एतद्वै [ २५ ] क्षुरपवि नाम व्रतं येन प्रजा 
तान्भ्रातृव्यान्नुदते प्रति जनिष्यमाणानथो कनीयसैव भूय उपैति 
चतुरोऽग्रे स्तनान्त्रतमुपैत्यथ त्रीनथ द्वावथैकमेतद्वै सुजघनं नाम 
व्रतं तपस्य सुवर्यमथो प्रैव जायते प्रजया पशुभिर्यवागू राज 
न्यस्य व्रतं क्रूरेव वै यवागूः क्रूर ईव [ २६ ] राजन्यो वज्रस्थ 
रूपः समृद्धया आमिक्षा वैश्यस्य पाकयज्ञस्य रूपं पुष्टयै पयों 
ब्राह्मणस्य तेजो वै ब्राह्मणस्तेजः पयस्तेजसैव तेजः पय आत्म 
न्धत्तेऽथो पयसा वै गी वर्धन्ते गर्भ इव खलु वा एष यदीक्षितो 
यदस्य पयो व्रतं भवत्यात्मानमेव तद्वर्धयति त्रिव्रतो वै मनुरा 
सीविता असुरा एकवताः [ २७ ] देवाः प्रातमध्यंदिने सायं 
तन्मनोर्बतमासीत्पाकयज्ञस्य रूपं पुष्टथै प्रातश्च सायं चासुराणां 
निर्मध्यं क्षुधो रूपं ततस्ते पराऽभवन्मध्यंदिने मध्यरात्रे देवानां 
ततस्तेऽभवन्त्सुवर्ग लोकायन् यदस्य मध्यंदिने मध्यरात्रे व्रतं 
भवति मध्यतो वा अन्नेन भुञ्जते मध्यत एव तदनं धत्ते भ्रात 


128 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( விரதம் 
व्यामिभूत्यै भवत्यात्मना [ २८ ] पराऽस्य भ्रातृव्यो भवति गर्भो 
वा एष यदीक्षितो योनिर्दीक्षितविमितं यदीक्षितो दीक्षितविमि 
तात्प्रवसेद्यथा योनेगर्भस्स्कन्दति ताडगेव तन्न प्रवस्तव्यमात्मनो 
गोपीथायैष वै व्याघ्रः कुलगोपो यदग्निस्तस्माद्यद्दीक्षितः प्रवसेत्स 
एनमीश्वरोऽनूत्थाय हन्तोन प्रवस्तव्यमात्मनो गुप्त्यै दक्षिणतश्शय 
एतद्वैयजमानस्याऽऽयतन ५ स्व एवाऽऽयतने शयेऽग्निमभ्यावृत्य शये 
देवा एव यज्ञमभ्यावृत्य शये [२ ९ ] ॥ एतद्वै क्रूर इवैकवता 
आत्मना यजमानस्य त्रयोदश च ॥ ५ ॥ 

இதில் , விரதம் நிரூபிக்கப்படுகின்றது . 


ஒருநாட் சோமயாகத்தில் மூன்று உபசத்துக்களையும் , அஹீனத்தில் பன் 
னிரண்டு உபசத்துக்களையுஞ் செய்தல் வேண்டும் என்று முற்கூறியதில் , தனது 
பக்ஷத்திலும் , பிறர் பக்ஷத்திலும் உள்ள கேடு கேடிலாமைகளைக் கூறுகின்றது 

பிராமணம் -1 
यद्वा अनीशानो भारमादत्ते वि वै स लिशते यद्वादश साह्नस्योपसद 
स्स्युस्तिस्रोऽहीनस्य यज्ञस्य विलोम क्रियेत तिस्र एव साह्नस्योपसदो 
द्वादशाहीनस्य यज्ञस्य सवीर्यत्वायाथो सलोमक्रियते । 


என்பது .. 


உரை . 


முடியாத ஒருவன் பெருஞ் சுமையையெடுக்கில் , சுமக்க 

முடியாததுடன் 
கீழே விழுந்துவிடுகின்றான் . அதைப்போல் , ஒருநாட் சோமயாகத்தில் பன் 
னிரண்டானாலும் இரண்டு நாள் முதல் கொண்ட அஹீனமுதலியவைகளில் 
முன்றானாலும் யாகத்தின் வீரியங்கெடும் . இது வேறுசாகையிலுள்ள பட்சம் . 
தனது பட்சப்படி ஒருநாட் சோமயாகத்தில் மூன்று உபத்துகளும் அகீன 
சோமயாகங்களில் பன்னிரண்டு உபசத்து யாகங்களையுஞ் செல் தல்வேண்டும் . 
இதனால் , வீரியங் கெடாது . இது , தன்னுடைய பட்சம் என்பது .. 


பிர -2 , அநு -5 ) 


சோம யாகப் பிராமணம் 


129 


விரதம் ) 


அவாந்தர தீட்சையை யடைகின்றான் என்று முற்கூறிய அதையே 

புகழ்கின்றது . 


பிராமணம் - 2 


वत्सस्यैकस्स्तनो भागी हि सोऽथैक स्तनं व्रतमुपैत्यथ द्वावथ त्रीनथ 
चतुर एतद्वै क्षुरपवि नाम व्रतं येन प्रजातान्भ्रातृव्यानदते प्रति जनि 
ध्यमाणानथो कनीयसैव 

भूय 


SRI 


என்பது . 


உரை 


கன்றின் பாகமாகிய ஒரு முலைப்பலிலும் எசமானன் சிறிதளவே நான் 
காம் முறை அருந்துகின்றான் . இதுமிக நுண்ணியது ஆதலின் கத்திபோல் 
கூரானதாம் . ஆதலின் இது ஆராக்ரவிரத மெனப்படுகின்றது . இதனால் , 
முன் தோன்றியபகைவரும் , தோன்றப்போகும் பகைவரும் நாசமாகின்ற 
னர் . சிறிய கருமத்தால் பெரும்பயன் அடைகின்றான் , எதுபோலெனின் ? 
சிறிய விதையில் பெரியமரம் முளைத்தெழுவதுபோ லென்பதாம் . 


மேலே நுண்ணியது ( பரோவரீயஸீ ) என்னும் அவாந்தர தீட்சையை 

யடைகின்றான் என்று முற்கூறியதைப் புகழ்கின்றது . 


பிராமணம் - 3 


चतुरोऽग्रे स्तनान्त्रतमुपैत्यथ त्रीनथ द्वावथैकमेतद्वै सुजघनं नाम व्रतं 
तपस्य ५ सुवर्यमथो प्रैव जायते प्रजया पशुभिः । 


என்பது 


உரை . 


கீழே தொடைகள் பெருத்தும் அதன்மேல் இடுப்புச் சிறுத்துமுள்ள 
பெண்போல் , விரதத்தின் கீழ்ப்பாகம் நான்கு முலைப்பால் மேல்பாகம் 
முலைப்பால் ஆதலின் சுசகனம் என்னும் விரதமாம் . இது சுவர்க்கத்திற்குச் 
சாதனமாம் . மற்றும் , இது பிரசைகளையும் பசுக்களையும் உண்டாக் 
என்பது . 


17 


130 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( விரதம் 
மூவருணத்தார்களுள் அரசனுக்கு இன்னபொருள் என விதிக்கின்றது . 

பிராமணம் -4 
यवागू राजन्यस्य व्रतं करेव वै यवागूः कर इव राजन्यो वज्रस्य रूप 
கரன் 


என்பது . 


உரை. 


அரிசிக்கஞ்சி நெல்லன்னம் போல் பசியைப் போக்காததால் கோர 
மாம் , அரசனும் , தீயோரைத் தண்டித்தலால் கோரமுடையவனாவன் . இவ் 
விரண்டுஞ் சேர்ந்து வச்சிரம்போலாகின்றது . இது , தீயவைகளைப் போக்கு 
வதால் சம்பத்தின் பொருட்டாம் என்பது . 


வணிகனுக்கு விதிக்கின்றது . 

பிராமணம் - 5 
आमिक्षा वैश्यस्य पाकयज्ञस्य रूपं पुष्टयै । 


என்பது . 


உரை . 


காய்ச்சிய சூட்டுப்பாலில் தயிரைவிடில் அது முறிந்துபோய்க் கட்டிப்பட் 
டிருப்பதாகிய ஆமிக்ஷை வணிகனுக்காம் . பக்குவமாகிய புரோடாச முதலிய 
வைகளாற் செய்யப்படும் பாகம் பாகயக்ஞமாம் . ஆமிக்ஷையும் பக்குவமாகிய 
பாலிலிருந்து உண்டானதால் பாக எக்ஞவடிவமாம் இது புஷ்டியின் பொருட் 
டாம் என்பது . 


அந்தணனுக்கு விதிக்கின்றது 

பிராமணம் -6 
पयो ब्राह्मणस्य तेजो वै ब्राह्मणस्तेजः पयस्तेजसैव तेजः पय आत्मन्ध 
तेऽथो पयसा वै गर्भा वर्धन्ते गर्म इव खलु वा एष यद्दीक्षितो यदस्य 
पयो व्रतं भवत्यात्मानमेव तद्वर्धयति । 

என்பது . 


உரை . 


அந்தணனுக்குப் பாலாம் . அந்தணன் ஒளியுடையவன் ; பாலும் அழுக் 
கிலாத்தன்மையால் ஒளியுடையதாம் . பாலருந்துவதால் தனது ஒளியுடன் 


பிர -2 , அநு -5 ) 


சோம யாகப் பிராமணம் 


131 


விரதம் ) 


பாலொளியையும் ஆன்மாவில் நிலைக்கவைத்ததாகின்றது . மற்றும் , தீட்சை 
பண்ணிக்கொண்டவன் கருப்பவடிவனாதலின் பாலால் அது வளர்வது 
பொருத்தமேயாம் என்பது . 


உச்சிப்பகல் நடு இரவு என்னும் இவ்விரண்டும் விரதத்திற்குரிய காலங்கள் 
என்று விதிப்பதற்கு முன்னுரை கூறுகின்றது . 

பிராமண -7 
त्रिवतो वै मनुरासीद्दिवता असुरा एकवता देवाः प्रातमध्यंदिने सायं 
तन्मनोर्बतमासीत्पाकयज्ञस्य रूपं पुष्ट्यै प्रातश्च सायं चासुराणां निर्मध्यं 
क्षुधो रूपं ततस्ते पराऽभवन्मध्यंदिने मध्यरात्रे देवानां ततस्तेऽभवन्त्सु 
वर्ग लोकमायन् । 

என்பது 


உரை 


நாளின் மூன்று வேளைகளில் மநுவும் , இரண்டுவேளைகளில் இராக் 
கதர்களும் . ஒரு வேளையில் தேவர்களுமாக விரதமிருந்தனர் . பசியெழுஞ் 
சமயம் உச்சிப்போதும் நடு இரவுமாம் . அப்பொழுது விரதமிருந்து அசுரரை 
தேவர்கள் வென்றனர் . சுவர்க்கத்தையு மடைந்தனர் . அவ் விரண்டுவேளை 
யைத் விர்த்து ஏனையவேளைகளில் , அதாவது பசியெழா தபோது விரதமிருந்து 
அசுரர்கள் தோல்வியுற்றனர் . ஆதலின் , உச்சிப்போதே விரதத்திற்கு மிகச் 
சிறந்தபோதாம் என்பது . 


அதை விதிக்கின்றது . 

பிராமணம் -8 
यदस्य मध्यंदिने मध्यरात्रे व्रतं भवति मध्यतो वा अनेन भुञ्जते मध्यत 
एव तदूर्ज धत्ते भ्रातृव्याभिभूत्यै भवत्यात्मना पराऽस्य भ्रातृव्यो भवति । 

என்பது , 


உரை . 


வாய்நடுவில் அன்ன மருந்தப்படுகின்றது . வயிற்றின் நடுவில் அன்னந் 
தங்குகின்றது . ஆதலின் , பகலின் நடுவிலும் இரவின் நடுவிலும் விரதம் 
அநுட்டிக்கவேண்டும் என்பதாம் . 


132 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( விரதம் 
தீட்சை பண்ணிக்கொண்டவனுக்கு தான் வசிக்குமிடத்தைத் தவிர்த்து 

வேறிடங்கூடாதென மறுக்கின்றது . 

பிராமணம் -9 
गर्भो वा - एष यहीक्षितो योनिर्दीक्षेतविमितं यद्दीक्षितोदीक्षितविमितात्प्रव 
सेद्यथा योनेगर्भस्स्कन्दति ताहगेच तन्न प्रवस्तव्यमात्मनो गोपीथाय । 

என்பது . 


உரை , 


வேள்விச் சாலையில் தீட்சிதனுக்குக் குறிப்பிட்ட இடம் யோனியைப் 
போன்றதாம் . அதிலிருந்து வேறிடஞ் செல்வானேல் , கருப்பமாகிய இவன் 
யோனியிலிருந்து நழுகிவிட்டவனாவன் . ஆதலின் , தன்னைப் பாதுகாத்தற் 
பொருட்டு தீட்சை பெற்றுகொண்ட இடத்திலேயே இருத்தல்வேண்டும் 
என்பதாம் . 


வேறோரிடஞ் செல்வது கூடாதென்பதையே மற்றோர்வகையாய்ப் 

புகழ்கின்றது . 

பிராமணம் -10 
एष वै व्याघ्रः कुलगोपो यदग्निस्तस्माद्यद्दीक्षितः प्रवसेत्स एनमीश्वरोऽ 
नूत्थाय हन्तोन प्रवस्तव्यमात्मनो गुप्त्यै । 


என்பது , 


உரை . 


ஆகவனீயாக்கினி புலியாம் . ஆதலின் , தீட்சை பண்ணிக்கொண்டவன் 
வேறிடத்திற்கு எழுந்துபோவானேல் இப் புலியாகிய அக்கினியும் பின் 
றொடர்ந்து போய்க் கொல்லினுங் கொன்றுவிடும் . ஆகையால் , தன்னைப் 
பாதுகாத்துக் கொள்ளுதற் பொருட்டு வேறிடஞ் செல்லக்கூடாது என்பது . 


ஆகவனீயத்திற்குத் தெற்கில் அவன் படுக்குமிடமென விதிக்கின்றது . 

பிராமணம் -11 
दक्षिणतशय एतद्वै यजमानस्याऽऽयतन एवाऽऽयतने शये । 

என்பது . 


உரை . 


ஆகவனீயத்திற்குத் தெற்கு எசமானனுடைய இடமாம் . ஆதலின் , 
அங்கு அவன் தூங்கல்வேண்டும் என்பது , 


19 -2 , 21-6 ] சோம யாகப் பிராமணம் 

133 
காமிய யாகபூமி ) 
ஆகவனீயத்திற்குத் நேர் முகமாய்த் தூங்கல்வேண்டுமென்று விதிக்கின்றது . 

STITLOGOTi --- 12 
अग्निमभ्यावृत्य शये देवता एव यज्ञमभ्यावृत्य शये । 

என்பது . 


உரை . 
அக்கினிக்கு நேர்முகமாகத் தூங்குகின்றவன் தேவதை யாகின்றான் . 
ஆதலின் , ஆகவனீயத்திற்கு நேர்முகமாய்த் தூங்கல் வேண்டு மென்பதாம் . 

ஐந்தாவது அஙவாகம் 

முற்றிற்று . 


ஆறாங்காண்டம் இரண்டாம்பிரபாடகம் 

ஆறாவது அஙவாகம் 
காமிய யாகபூமியைப்பற்றிக் கூறும் பிராமணங்கள் . 
நான்கு பஞ்சாதிக்குமேல் பதி னெட்டுப் பதங்களைக் கொண்டது . 

पुरोहविषि देवयजने याजयेद्यं कामयेतोपैनमुत्तरो यज्ञो नमे 
दमि सुवर्ग लोकं जयेदित्येतद्वै पुरोहविर्देवयजनं यस्य होता प्रात 
रनुवाकमनुब्रुवन्नग्निमप आदित्यममि विपश्यत्युपैनमुत्तरो यज्ञो 
नमत्यभि सुवर्ग लोकं जयत्याप्ते देवयजने याजयेद्भाव्यवन्तं 
पन्यां वाऽधिस्पर्शयेत्कर्त वा यावन्नानसे यातवै [ ३० ] न रथायै 
तद्वा आप्तं देवयजनमामोत्येव भ्रातृव्यं नैनं भ्रातृव्य आप्नोत्येको 
नते देवयजने याजयेत्पशुकाममेकोनताद्वै देवयजनादङ्गिरसः 
पशूनसृजन्तान्तरा संदोहविर्धाने उन्नत ५ स्यादेतद्वा एकोन्नतं 
देवयजनं पशुमानेव भवति व्युनते देवयजने याजयेत्सुवर्गकाम 
व्युनताद्वै देवयजनादङ्गिरसस्सुवर्ग लोकमायनन्तराऽऽहवनीय 
च हविर्धानं च [ ३१ ] उन्नत ५ स्यादन्तरा हविर्धानं च सदश्चा 


134 


- 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( காமிய 
न्तरा सदश्च गार्हपत्यं चैतद्वै व्युन्नतं देवयजन सुव 
र्गमेव लोकमेति प्रतिष्ठिते देवयजने याजयेत्प्रतिष्ठाकोममेतद्वै 
प्रतिष्ठितं देवयजनं यत्सर्वतस्समं प्रत्येव तिष्ठति यत्रान्याअन्या 
ओषधयो व्यतिपक्तास्स्युस्तद्योजयेत्पशुकाममेतद्वै पशूना रूप 
रूपेणैवास्मै पशून [ ३२ ] अर्व रुन्धे पशुमानेव भवति निति 
गृहीते देवयजने याजयेद्यं कामयेत नित्याऽस्य यज्ञं ग्राहयेय 
मित्येतद्वै नितिगृहीतं देवयजनं यत्सदृश्य सत्या ऋक्षं नित्यै 
वास्यं यज्ञं ग्राहयति व्यावृत्ते देवयजने याजयेद्वयावृत्काम यं पात्रे 
वा तल् वा मीमा सेरन्प्राचीनमाहवनीयात्प्रवण स्यात्प्रतीचीनं 
गार्हपत्यादेतद्वै व्यावृत्तं देवयजनं वि पाप्मना भ्रातृव्येणाऽऽ 
वर्तते नैनं पात्रे न तल्प मीमा सन्ते कार्य देवयजने याजयेद्भति 
कामं कार्यों वै पुरुषो भवत्येव [ ३३ ] ॥ यातवै हविर्धानं च 
पशून्पाप्मनाऽष्टादश च ॥ ६ ॥ 


இனி , காமியங்களான வேள்விசெய்யுமிடங்கள் கூறப்படுகின்றன . 


அவற்றுள் , புரோஹவிஷி என்பது முதலிய விசேடப் பெயர்களைக் 
கொண்ட உக்த்யம் , ஷோடசீ அதிராத்திரம் முதலிய உத்தர வேள்விகள் 
சுவர்க்கத்தை விரும்பியவனுக்கு விதிக்கப்படுகின்றன . 

STILDEOOTC - 1 
पुरोहविषि देवयजने याजयेद्यं कामयेतोपैनमुत्तरो यज्ञो नमेदमि सुवर्ग 
लोक जयेदिति । 

என்பது . 


சோம யாகப் பிராமணம் 


135 


பிர -2 , அநு -6 ) 
யாகபூமி ) 


உரை. 


எசமானன் சுவர்க்கலோகத்தை யடையவேண்டுமென்று விரும்பில் , 
‘ புரோஹவிஷி என்னும் இலக்கணத்துடன்கூடிய இடத்தில் யாகஞ் செய் 
வானாக என்பது . 


அதன் இலக்கணத்தைக் கூறுகின்றது . 

பிராமணம் -2 
एतद्वै पुरोहविर्देवयजनं यस्य होता प्रातरनुवाकमनुब्रुवन्नग्निमप आदित्य 
मभि विपश्यति । 


என்பது . 


உரை . 


எவ்வேள்விப் பூமியில் , ஹோதா என்பவன் அவிர்த்தான மண்டபத் 
தில் கிழக்குமுகமாயிருந்து பிராதர நுவாகம் என்னும் ஒருவகைச் சஸ்தி 
ரத்தை ஓதிக்கொண்டு கிழக்கிலிருக்கின்ற ஆகவனீயாக்கினியையும் , அதன் 
முன் ஆறு குளம் முதலியவைகளிலுள்ள நீரையும் , அதற்குமேல் கிழக்கிலுதிக் 
கின்ற இரவியையும் ஒரேமுறையாய் நேராய்ப் பார்க்கின்றானோ, அது , புரோ 
ஹவி என்னும் யாகபூமியாம் என்பது , 


விரும்பிய பயன் கைகூடுமென்பது விளக்கப்படுகின்றது . 

பிராமணம் -- 3 
उपनमुत्तरो यज्ञो नमत्यभि सुवर्ग लोकं जयति । 


என்பது , 


உரை . 


கிழக்குமுகமாய் வணங்குகின்றவன் , இதற்குமேல் செய்யத்தக்க யாகத் 
தையும் சுவர்க்க லோகத்தையு மடைகின்றான் என்பது . 


மற்றொரு இச்சையின் பொருட்டு விதிக்கின்றது . 


பிராமணம் -4 


आप्ते देवयजने याजयेद्भातृव्यवन्तम् । 


என்பது . 


136 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( காமிய 


உரை . 


பகையுடையவன் ஆப்தம் என்னும் வேள்விப்பூமியில் யாகஞ் செய் 
வானாக என்பது . 


அதன் இலக்கணத்தைக் கூறுகின்றது . 

பிராமணம் -- 5 
पन्यां वाऽधिस्पर्शयेत्कर्त वा यावन्नानसे यातवै न रथायैतद्वा आप्तं देव 
ASHI 


என்பது . 


உரை. 


பெரிய இராசமார்க்கத்தை அல்லது , பெரும்பள்ளத்தைப் பார்த்து 
பெரும்பாலும் அதைத் தொட்டுக்கொண் டிருக்கும்படி வேள்விப்பூமியை 
அமைத்தல்வேண்டும் . ஆனால் , அப் பள்ளத்திற்கும் வேள்விப் பூமிக்கும் 
இடையில் , வண்டி , அல்லது , தேர் ஓடுவதற்குத் தடைப்படத் தக்க இடம் 
இருத்தல்வேண்டும் . இதுவே அதைத் தொட்டுக்கொண்டிருப்பதாம் . இதை 
ஆப்தம் என்னும் பெயர் வழங்குகின்றனர் என்பது , 


விரும்பியபயன் சித்திக்குமென்பதை விளக்குகின்றது . 

பிராமணம் -6 


आप्नोत्येव भ्रातृव्यं नैनं भ्रातृव्य आप्नोति । 


என்பது .... 


உரை . 


இதனால் , இவன் பகைவரை வெல்கின்றான் . இவனைப் பகைவன் 
வெல்லமாட்டான் என்பது . 


மற்றொன்றை விதிக்கின்றது . 

பிராமணம் -7 


एकोन्नते देवयजने याजयेत्पुशुकामम् । 


என்பது . 


சோம யாகப் பிராமணம் 


137 


பிர -2 , அநு -6 ) 
யாகபூமி ) 


உரை . 


பசுவை விரும்பியவன் ஏகோன்னதம் என்னும் வேள்விச் சாலையில் 
யாகஞ் செய்தல் வேண்டும் என்பது . 


அதைப் புகழ்கின்றது . 

பிராமணம் -8 


एकोन्नताद्वै देवयजनादङ्गिरसः पशूनसृजन्त । 


என்பது , 


உரை . 
ஏகோன்னத வேள்விச் சாலையில் யாகஞ் செய்தலால் ஆங்கிரசர்கள் 
பசுக்களைப் படைத்தனர் என்பது . 


அதனுடைய இலக்கணத்தைக் கூறுகின்றது . 

பிராமணம் -9 


अन्तरा सदोहविर्धाने उन्नत ५ स्यादेतद्वा एकोन्नतं देवयजनम् । 


என்பது . 


உரை. 


பிராசீனவம்சம் என்னுங் கொட்டகைக்கு முன்னுள்ள சபாமண்டபத் 
திற்கும் , உத்தரவேதிக்கு மேற்கிலுள்ள அவிர்த்தான மண்டபத்திற்கும் 
நடுவில் உன்னதமாய் ( உயரமாய் ) ச் செய்வது ஏகோன்ன தம் என்னும் வேள் 
விச் சாலையாம் என்பது . 


பயனைக் கூறுகின்றது . 
பிராமணம் - 10 
पशुमानेव भवति । 


என்பது 


உரை. 


இதனால் பசுக்களை யுடையவனாகின்றான் என்பது . 


18 


138 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( காமிய 


மற்றொன்றை விதிக்கின்றது . 

பிராமணம் -11 
न्युनते देवयजने याजयेत्सुवर्गकामम् । 


என்பது . 


உரை. 


சுவர்க்கத்தை விரும்பியவன் திரியுன்ன தம் என்னும் யாகசாலையில் 
வேள்வி செய்விப்பனாக என்பது . 


. 


அதைப் புகழ்கின்றது . 

பிராமணம் -12 
ज्युन्नताद्वै देवयजनाइङ्गिरसस्सुवर्ग लोकमायन् । 


1 


• என்பது . 


உரை . 


திரியுன்னதம் என்னும் யாகசாலையில் யாகஞ்செய்து ஆங்கிரசர்கள் 
சுவர்க்கத்தை யடைந்தார்கள் என்பது . 


அதன் இலக்கணத்தைக் கூறுகின்றது . 

பிராமணம் -13 
अन्तराऽऽहवनीयं च हविर्धानं चोन्नत ५ स्यादन्तरा हविर्धानं च सदश्चा 
न्तरा सदश्च गार्हपत्यं चैतद्वै ज्युन्नतं देवयजनम् । 

என்பது . 
உரை . 
ஆகவனீயம் , அவிர்த்தானம் , சபை , காருகபத்தியம் என்னும் நான்கிற் 
கும் இடையிலுள்ள மூன்று இடங்களும் உயர்ந்திருப்பது திரியுன்ன தம் என் 
னும் வேள்விச் சாலையாம் என்பது . 


பயனைக் கூறுகின்றது . 

பிராமணம் - 14 
सुवर्गमेव लोकमेति । 


என்பது . 


சோம யாகப் பிராமணம் 


139 


பிர -2 , அநு -6 ) 
யாகபூமி ) 


உரை . 


இதனால் சுவர்க்கலோகத்தையே அடைகின்றான் என்பது . 


மற்றொன்றை விதிக்கின்றது . 

பிராமணம் -- 15 
प्रतिष्ठिते देवयजने याजयेत्प्रतिष्ठाकामम् । 


என்பது . 


உரை . 


பெருமையை விரும்பியவன் ‘ பிரதிட்டை என்னும் வேள்விச் சாலையில் 
யாகஞ் செய்வானாக என்பது . 


அதன் இலக்கணத்தைக் கூறுகின்றது . 

பிராமணம் - 16 
एतद्वै प्रतिष्ठितं देवयजनं यत्सर्वतस्समम् । 


என்பது . 


உரை . 


எங்குஞ் சமமாயிருப்பது பிரதிஷ்டிதம் 

பிரதிஷ்டிதம் என்னுந் தேவயசனமாம் . 
அதாவது யாகசாலையாம் என்பது . 


பயனைக் கூறுகின்றது . 
பிராமணம் -17 
प्रत्येव तिष्ठति । 


என்பது . 


உரை . 


இதனால் பிரதிஷ்டை (பெருமை ) யை அடைகின்றான் என்பது . 


பெயர் விசேடங்களைக் கூறிவிட்டு இலக்கணத்துடன் யாகபூமி 

விசேடங்களை விதிக்கின்றது . 

பிராமணம் -18 
यत्रान्याअन्या ओषधयो व्यतिषक्तास्स्युस्तद्याजयेत्पशुकामम् । 

என்பது 


140 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 6 

( காமீய 


உரை. 


பசுக்களை விரும்பியவன் ஒன்றற் கொன்று மாறுபட்ட கோதுமை , 
தினை முதலான கொடி செடிகள் ஒன்றாய்ச் சேர்ந்து முளைத்திருக்கும் இடத் 
தில் யாகஞ் செய்வானாக என்பது . 


அதைப் புகழ்கின்றது . 

பிராமணம் - 19 
एतद्वै पशूना रूप रूपेणैवास्मै पशूनव रुन्धे पशुमानेव भवति । 

என்பது . 


உரை . 


இது பசுக்களின் உருவமாம் ; ஆதலின் உருவத்தாலேயே இவனுக்குப் 
பசுக்கள் கிடைக்கின்றன என்பது . 


. 


மற்றொன்றை விதிக்கின்றது 

பிராமணம் -20 
निर्ऋतिगृहीते देवयजने याजयेद्यं कामयेत निर्ऋत्याऽस्य यज्ञं ग्राहयेयमिति । 


என்பது . 


உரை . 


இவ் வேள்வி யக்ஞத்தைக் கெடுக்கும் இராக்கதரால் இது கவர்ந்து 
கொள்ளத் தக்கது என்னும் விருப்புடையவன் நிருதிக்கிருஹீ தம் என் 
னும் வேள்விப் பூமியில் , யாகஞ் செய்தல்வேன்டும் என்பது . 


அதன் இலக்கணத்தைக் கூறுகின்றது . 

பிராமணம் -.21 


पतद्वै निर्ऋतिगृहीतं देवयजनं यत्सदृश्य सत्या ऋक्षम् । 


என்பது . 


உரை . 


மேடு பள்ளங்களின்றி ஒப்புரவாயிருப்பதுடன் புல் முதலியவைகளின் 
றிய விடம் நிருதிக்கிருஹீ தம் என்னும் வேள்விப் பூமியாம் என்பது . 


சோம யாகப் பிராமணம் 


141 


பிர -2 , அநு -6 ) 
யாகபூமி ) 


விரும்பியபயன் கைகூடு மென்கின்றது . 

பிராமணம் - 22 
नित्यैवास्य यज्ञं ग्राहयति । 


என்பது . 


உரை. 


இதனால் , எக்ஞத்தை நிருதி தேவதை பிடித்துக்கொள்ளும்படி செய் 
கின்றான் என்பது . 


மற்றொன்றை விதிக்கின்றது 

பிராமணம் -23 
व्यावृत्ते देवयजने याजयेद्वयावृत्कामं यं पात्रे वा तल्पे वा मीमा सेरन् । 

என்பது . 


உரை . 


ஒன்றாய்க் கூடியிருந்து உண்ணலில் , அல்லது , விவாகத்தில் இவன் 
பந்தியிலிருந்து உண்ணத் தக்கவனா? என்று எவனை விசாரிக்கின்றார்களோ, 
அவன் , அக்குற்றத்தைப் போக்குவதற்கு வியாவிருத்தி என்னும் வேள்விப் 
பூமியில் யாகஞ் செய்வானாக என்பது . 


அதன் இலக்கணத்தைக் கூறுகின்றது . 

பிராமணம் -- 24 
प्राचीनमाहवनीयात्प्रवण ५ स्यात्प्रतीचीनं गार्हपत्यादेतद्वै व्यावृत्तं देव 

I 


என்பது . 


உரை . 


ஆகவனீயத்திற்குக் கிழக்கும் , காருகபத்தியத்திற்கு மேற்கும் தாழ்ந் 
திருப்பது வியாவிருத்தம் என்னும் யாகபூமியாம் என்பது . 


பயன் கூடுமெனல் . 


பிராமணம் -25 
वि पाप्मना भ्रातृव्येणाऽऽवर्तते नैनं पात्रे न तल्पे मीमा सन्ते । 


என்பது . 


142 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( காமிய யாகபூமி 


உரை . 
பாவமாகிய சத்துருவிலிருந்து நீங்கிவிடுகின்றான் . பிறகு , அவனிடத்து 
சந்தேகித்தல் இல்லை என்பதாம் , 


மற்றொன்றை விதிக்கின்றது . 

பிராமணம் - 26 
कार्ये देवयजने याजयेद्भतिकामम् । 


என்பது . 


உரை . 


ஐசுவரியத்தை விரும்பியவன் , மண் , கல் முதலியவைகளால் மேடாக் 
கத் தக்க விடத்தில் யாகஞ் செய்தல் வேண்டும் என்பது . 


அதைப் புகழ்கின்றது . 
பிராமணம் -27 
कार्यो वै पुरुषः । 


என்பது . 


உரை . 


பூணூற்போடல் முதலியவைகளால் உயர்த்த வேண்டியவனுக் 
உரியது என்பது . 


பயன் கைகூடுமென்பதை விளக்குகின்றது . 

பிராமணம் -28 
भवत्येव । 


என்பது . 


உரை . 


இதனால் ஐசுவரியத்தையே அடைகின்றான் என்பது , 

ஈண்டு , இவ் வெல்லாவேள்விப் பூமிகளையும் , யாதே அக்னே ரஜாபயா 
என்னும் மந்திரத்தாற் செய்யப்படும் காலை மாலைஉபசத்துக்களுக்கு இடைப் 
போதிற் செய்தல்வேண்டும் என்பதை யுணர்க. 

ஆறாவது அஙவாகம் 

முற்றிற்று . 


9-2 , 4-7 ] 


சோம யாகப் பிராமணம் 


143 


உத்தரவேதி ) 


ஆறாங்காண்டம் இரண்டாம் பிரபாடகம் 

ஏழாவது அங்வாகம் 
உத்தரவே தியைக் கூறும் பிராமணங்கள் . 
ஐந்து பஞ்சாதிக்குமேல் மூன்று பதங்களைக் கொண்டது . 
तेभ्य उत्तरवेदिस्सि ही रूपं कृत्वोभयानन्तराऽपक्रम्यातिष्ठत्ते 
देवा अमन्यन्त यतरान् वा इयमुपावर्त्यति त इदं भविष्यन्तीति 
तामुपामन्त्रयन्त साऽब्रवीद्वरं वृणै सर्वान्मया कामान्व्यश्नवथ 
पूर्वां तु माऽनेराहुतिरश्नवता इति तसादुत्तरवेदिं पूर्वमग्नेर्व्याघार 
यन्ति वारेवृत ५ ह्यस्यै शम्य॑या परि मिमीते [ ३४ ] मात्रैवास्यै 
साऽथो युक्तेनैव युक्तमव॑ रुन्धे वित्तायनी मेऽसीत्याह वित्ता ह्ये 
नानावत्तिक्तायनी मेऽसीत्याह तिक्तान् येनानावदवतान्मा नाथि 
तमित्याह नाथितान् येनानावदवतान्मा व्यथितमित्याह व्यथि 
तान् ह्येनानावद्विदेरग्निर्नभो नाम [ ३५ ] अग्ने अङ्गिर इति विहरति 
य एवैषु लोकेष्वग्नयस्तानेवार्य रुन्धे तूष्णीं चतुर्थः हरत्यनिरुक्तमे 
वाव रुन्धे सिहीरसि महिपीरसीत्याह सि हीीषा रूपं कृत्वो 
भयानन्तराऽपक्रम्यातिष्ठदुरु प्रथस्वोरु ते यज्ञपतिः प्रथता 
मित्याह यजमानमेव प्रजया पशुभिः प्रथयति ध्रुवा [ ३६ ] असीति 
स हन्ति धृत्यै देवेभ्यश्शुन्धस्व देवेभ्यश्शुम्भस्वेत्यवचोक्षति प्रच 
किरति शुद्धया इन्द्रघोषस्त्वा वसुभिः पुरस्तात्पावित्याह दिग्भ्य 
एवैनां प्रोक्षति देवाश्चेदुत्तरवेदिरुपायवर्तीहैव विजयामहा इत्य 
सुरा वज्रमुद्यत्य देवानन्यायन्त तानिन्द्रघोषो वसुभिः पुरस्तादप 
[ ३७ ] अनुदत मनोजवाः पितृभिर्दक्षिणतः प्रचेता रुद्रैः पश्चाद्वि 


144 


( 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -6 

(உத்தரவேதி 
श्वकर्माऽदित्यैरुत्तरतो यदेवमुत्तरवेदिं प्रोक्षति दिग्भ्य एव तद्य 
जमानो भ्रातृव्यान्प्र णुदत इन्द्रो यतीन्सालावृकेभ्यः प्रायच्छ 
तान्दक्षिणत उत्तरवेद्या आदन् यत्प्रोक्षणीनामुच्छिष्येत तद्दक्षिणत 
उत्तरवेद्यै निनयेद्यदेव तत्र क्रूरं तत्तेनं शमयतियं द्विष्यात्तं ध्याये 
च्छुचैवैनमर्पयति [ ३८ ] ॥ मिमीते नाम ध्रुवाऽ शुचा त्रीणि 


12 


| 9 || 
இதில் , உத்தரவே திகையைச் செய்யும் முறை கூறப்படுகின்றது . 


மந்திரங்கட்கு உரை கூறவிருப்புடையதாய் , சம்யை என்னும் மரத்தடி 
யால் வேதிகையை அளவுப்படுத்தல் வேண்டுமென்று விதிப்பதற்கு , ஒரு சரி 
தையை எடுத்துக்கூறி அதன் தொடர்புபற்றி வியாகார ஹோமத்தைக் கூறு 
கின்றது . 

பிராமணம் -1 
तेभ्य उत्तरवेदिस्सि ५ ही रूपं कृत्वाभयानन्तराऽपक्रम्यातिष्ठत्ते देवा अम 
न्यन्तयतरान् वा इयमुपावय॑ति त इदं भविष्यन्तीति तामुपामन्त्रयन्त 
साऽब्रवीद्वरं वृणै सर्वान्मया कामान्व्यश्नवथ पूर्वी तु माऽग्नेराहुतिरश्न 
वता इति तस्मादुत्तरवेदि पूमिग्नेाधारयन्ति वारेवृत ह्यस्यै । 

என்பது . 


உரை. 


உத்தரவே தியானது சிம்மவடிவெடுத்துக்கொண்டு தேவாசுரர்கட் 
கிடையில்வந்து நின்றது , அப்போது , தேவர்கள் யார் இதை அடைந்திருக் 
கின்றார்களோ , அவர்கட்கு இது முடியும் என்றெண்ணி அச்சிங்கத்தைப் 
போற்றினர் . அப்போது அச்சிங்கம் , ‘ முதலில் எனக்கு ஆகுதி செய்தல் 
வேண்டும் அதனால் விரும்பியபயன் கிடைக்கும் என்று வரங்கேட்டது 
அதற்கு ஆம் என்றனர் . ஆதலின் , பிரணயனம் பண்ணுவதற்குமுன் உத்தர 
வேதி போட்டபிறகு உத்திரவேதியில் வியாகார ஹோமஞ் செய்தல் வேண் 
டும் . அதைச் செய்யுமுறையோ , ‘சிம்ஹீ ரவி ‘ ம U ஷீரலி என்றது முத 
லிய மந்திரங்கட்கு உரை கூறும்போது கூறப்படும் என்பது . 


பிர -2 , அநு -7 ) 


சோம யாகப் பிராமணம் 


145 


உத்தரவேதி ) 


அதை விதிக்கின்றது . 

பிராமணம் --2 
शम्यया परि मिमीते मात्रैवास्यै साथो युक्तेनैव युक्तमत्ररुन्धे । 


ன்பது 


உரை . 


தண்டாயுத நீளம் ஒருகை நீளம் உள்ள ஒருதடி சம்யை எனப்படும் 
அதனால் உத்தரவேதிகையை நாற்புறமும் அளத்தல் வேண்டும் . இவ் வுத்தர 
வேதிகை இதனால் அளந்த அளவிற்குக் குறைதல் கூடாது . சோமரசப் 
பாத்திரம் சமச முதலானவைகளாற் கிரியைகள் செய்யப்படு தலின் அதற் 
குப் போதுமானதாம் . மிகுதியுங் கூடாது கிரியைகள் செய்யவேண்டிய 
பாகத்தைத் தவிர்த்து வேறிடம் இல்லாமையின் . மற்றி தனால் , உரிய அள 
வால் உரிய பயன்கிடைக்கின்றது என்பதாம் . 


மந்திரங்கட்கு உரை கூறுகின்றது . 

பிராமணம் -3 
वित्तायनी मेऽसीत्याह वित्ता होनानावत्तिक्तायनी मेऽसीत्याह तिक्तान् 
ह्येनानावदवतान्मा नाथितमित्याह नाथितान् ह्येनानावदततामाव्यथित 
मित्याह व्यथितान ह्येनानावत् । 

என்பது . 


உரை . 


வித்தாயனீ மே அவி என்றது , இவ் வுத்தரவேதி அக்கினியை யடை 
வதால் இவ் வேள்வித்தலைவனைப் பாதுகாக்க வேண்டும் என்கின் 

றது . திக்தா 
யனீ மே அவி என்றது அக்கினி, சுவாலையால் அதை விரும்பிய எசமான 
னைப் பாதுகாக்க வேண்டும் என்கின்றது . அங்ஙனமே , நாதிதம் , வ்யதிதம் 
என்பவைகள் , அக்கினியைப் பெறாமல் துன்புறுகின்றவனும் , அக்கினியை 
விரும்புகின்றவனுமாகிய இவ் வேள்வித்தலைவனைப் பாதுகாக்க வேண்டும் 
என்கின்றது என்பது . 


அதை விதிக்கின்றது . 

பிராமணம் -4 
विदेरग्निर्नभो नामाग्ने अङ्गिर इति विहरति य एवैषु लोकेष्वग्नयस्तानेवाव 
रुन्धे तूष्णीं चतुर्थ हरत्यनिरुक्तमेवावरुन्धे । 


என்பது . 


19 


146 | 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

(உத்தரவேதி 


உரை . 
‘விதேரக்கினிர் நபோநாம என்பது முதலிய மூன்று மந்திரங்களாலும் 
மும்முறை மண் கொண்டுவரல்வேண்டும் என்றது , மூன்றுலகங்களிலுமுள்ள 
அக்கினிகளை யடைதற் பொருட்டு என்க . அவைகள் இவைகள் தானென்று 
உறுதியாய்க் கூறமுடியாமையின் பொதுவாய் அக்கினியை 

யடைதற 
பொருட்டு மந்திரமின்றி நான்காம் முறை மண் கொண்டுவருதல் வேண்டும் 
என்பது . 


வேதிகை, சிங்கவடிவ மென்பதை விளக்குகின்றது . 

பிராமணம் -5 
सिहीरसि महिषीरसीत्याह सि हीडेंषा रूपं कृत्वोभयानन्तराऽपक्रम्या 
fagal 

என்பது . 


உரை . 


சிங்கமாயிருக்கின்றாய் மகிஷியாயிருக்கின்றாய் என்றது , இவ் வுத்தர 
வேதிகையானது சிங்க வடிவெடுத்துக்கொண்டு தேவாசுரர்கட்கு நடுவில் 
நின்றது என்கின்றது . 

ஈண்டு , ‘ மகிழீ என்றது மகத்தாம் . அல்லது , எருமைச் சாதி என் 
பதுமாம் . 


முறையே மந்திரங்களிலுள்ள சொற்களுக்கு உரை கூறுகின்றது . 

பிராமணம் -- 6 
उरुप्रथस्वोस्ते यज्ञपतिःप्रथतामित्याह यजमानमेव प्रजया पशुभिः प्रथयति 
ध्रवासीति स हन्ति धृत्यै देवेभ्यश्शुन्धस्व देवेभ्यश्शुम्भस्वेत्यवचो 
क्षति प्रचकिरति शुद्धयै । 

என்பது . 


உரை . 


உருப்பிரதஸ்வ என்பது முதலியன , எசமானனை , பசுக்களாலும் 
ரசைகளாலும் பெருகச் செய்கின்றது துருவா அஸி என்பது முதலி 
யன , கெட்டிப்படுத்தி அழகுசெய்து சுத்திப்படுத்துகின்றது என்பது . 


பிர-2 , அது -7 ) சோம் யாகப் பிரர்மணம் 

147 
உத்தாவேதி ) 

புரஸ்தாத் ( கிழக்கு ) என்பது முதலிய திக்குவாசகங்களால் திக்குத் 
தேவதைகட்குக் களிப்புண்டாம்படி தண்ணீர் தெளித்தலாம் என்கின்றது . 

பிராமணம் -7 
इन्द्रघोषस्त्वा वसुभिः पुरस्तात्पावित्याह दिग्भ्य एवैनां प्रोक्षति । 

என்பது , 


உரை . 


இந்திரகோஷம் என்பது முதலியன , திக்குத் தேவதைகளினுடைய 
வ் வேதிகையை நீரால் தெளித்தல் என்கின்றது . 


நீர்தெளிப்பதை விதித்தற் பொருட்டு முன்னுரை கூறுகின்றது . 

பிராமணம் -8 
देवाश्चेदुत्तरवेदिरुपाववर्तीहैव विजयामहा इत्यसुरा वज्रमुद्यत्य देवान 
भ्यायन्त तानिन्द्रघोषो वसुभिः पुरस्तादपानुदत मनोजवाः पितृभि 
दक्षिणतः प्रचेता रुद्रैः पश्चाद्विश्वकर्माऽऽदित्यैरुत्तरतः । 

என்பது . 


உரை . 


உத்தரவேதி சிங்கவடிவந்தாங்கி தேவாசுரர்கட்கிடையில் நின்றபோது 
தேவர்கள் அதைப் போற்றில் அவர்கட்கு வெற்றியாம் என்றெண்ணி , 
அவர்கள் போற்றிவழிபடுமுன் , தேவர்களை வெல்லக்கருதி வச்சிரத்தை 
எடுத்து தேவர்கள் மீது விட்டுக்கொல்லவந்தனர் வந்த அசுரர்களை , இந்திர 
கோஷம் என்பது முதலிய திக்குக்கள் வசுக்களுடன் கிழக்கில் அவர்களை 
விலக்கின . மற்றும் , பிதிர்க்களுடன் மனோசவமும் , உருத்திரர்களுடன் பிர 
சேதாவும் , ஆதித்தர்களுடன் விசுவகருமாவும், தெற்கு , மேற்கு , வடக்கு 
என்னுந் திக்குக்களில் அசுரரை விலக்கினர் என்பது . 


அதை விதிக்கின்றது . 

பிராமணம் -9 
यदेवमुत्तरवेदि प्रोक्षति दिग्भ्य एव तद्यजमानो भ्रातृव्यान्प्रणुदते । 

என்பது 


உரை . 


இவ்வாறு உத்தரவேதிகையில் நீரைத்தெளிக்கின்ற எசமானன் திக் 
குக்களிலிருந்து பகைவரைத் தொலைக்கின்றான் என்பது . 


148 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( ஆகார ஹோமம் 


தெளித்து மீந்த நீரைக் கொட்டுவதை விதிக்கின்றது . 

பிராமணம் -10 
इन्द्रो यतीन्लालावृकेभ्यः प्रायच्छत्तान्दक्षिणत उत्तरवेद्या आदन् यत्प्रोक्ष 
णीनामुच्छिध्येत तदक्षिणत उत्तरवेद्यै निनयेद्यदेव तत्र कर तत्तेन 
TEgI 

என்பது . 


உரை . 


தேவர்களைக் கொல்வதற்கு மறைவாய் துறவிகள் வேடங்கொண்டு 
முயன்ற அசுரர்களைக் கொன்று இந்திரன் செந்நாய்களுக்குக் கொடுத்த 
னன் . அக்கோபம் தணிவதற்கு , மீந்த நீரை உத்தரவே திக்குத் தெற்கில் 
கொட்டிவிடல் வேண்டும் என்பது . 


அந் நீரை ஊற்றும்போது செய்யும் தியானத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் - 11 
यं द्विष्यात्तं ध्यायेच्छुचैवैनमर्पयति । 

என்பது , 


உரை . 


பகையுடையவனை அப்போது நினைத்தல் வேண்டும் . நினைக்கில் , அவ 
னைத் துன்புறுத்துகின்றது என்பதாம் . 

ஏழாவது அநுவாகம் 

முற்றிற்று . 


ஆறாங்காண்டம் இரண்டாம் பிரபாடகம் 

எட்டாவது அங்வாகம் 
ஆகார ஹோமத்தைக் கூறும் பிராமணங்கள் . 
ஐந்து பஞ்சாதிக்குமேல் நாற்பத்து நான்கு பதங்களைக் கொண்டது . 

सोत्तरवेदिरब्रवीत्सर्वान्मया कामान्व्यश्नवथेति ते देवा अंका 
मयन्तासुरान्भ्रातृव्यानमि भवामेति तेऽजुहवुस्सि हीरसि सपत्न 
सा ही खाहेति तेऽसुरान्धातूंच्यानम्यभवन्तेऽसुरान्भ्रातृव्यानभि 


9-2 , 5-8 ] 


சோம யாகப் பிராமணம் 


149 


ஆகார ஹோமம் ) 


भूयाकामयन्त प्रजां विन्देमहीति तेऽजुहबुस्सि हीरसि सुप्रजा 
वनिस्स्वाहेति ते प्रजामविन्दन्त ते प्रजां वित्त्वा [ ३ ९ ] अकाम 
यन्त पशून्विन्देमहीति तेऽजुहवुस्सि हीरसि रायस्पोषवनिस्वा 
हेति ते पशूनविन्दन्त ते पशून्वित्त्वाऽकामयन्त प्रतिष्ठां विन्दे 
महीति तेऽजुहवुस्सि हीरस्यादित्यवनिस्वाहेति त इमां प्रतिष्ठाम 
विन्दन्त त इमां प्रतिष्ठां वित्त्वाऽकामयन्त देवता आशिष उपे 
यामेति तेऽजुहवुस्सि हीरस्या वह देवान्देवयते [ ४० ] यजमानाय 
स्वाहेति ते देवता आशिष उपाऽऽयन्पश्च कृत्वो व्याघारयति 
पञ्चाक्षरा पङ्क्तिः पाक्तो यज्ञो यज्ञमेवाव॑ रुन्धेऽक्ष्णया 
व्यापारयति॒ि तस्मादक्ष्णया पशवोऽङ्गानि प्रहरन्ति प्रतिष्ठित्यै भूते 
भ्यस्त्वेति सुचमुद्गृह्णाति य एव देवा भूतास्तेषां तद्भागधेयं 
तानेव तेन प्रीणाति पौतुद्रवान्परिधीन्परि दधात्येषाम् [ ४१ ] 
लोकानां विधृत्या अग्नेस्वयो ज्यायासो भ्रातर आसन्ते देवेभ्यो 
हव्यं वहन्तः प्रामीयन्त सोऽग्निरविभेदित्थं वावस्य आर्तिमाऽरि 
ष्यतीति स निलायत स यां वनस्पतिष्ववसत्ता पूर्तुद्रौ यामोष 
धीषु ता सुगन्धितेजने यां पशुषु तां पेत्वस्यान्तरा शृङ्गे तं 
देवताः औषमैच्छन्तमन्वविन्दन्तमंत्रुवन् [ ४२ ] उप न आवर्तख 
हव्यं नो वहेति सोऽब्रवीद्वरं वृणै यदेव गृहीतस्याहुतस्य बहिः 
परिधि स्कन्दात्तन्मे भ्रातृणां भागधेय॑मसदिति तस्माद्यद्गृही . 
तस्याहुतस्य बहिः परिधि स्कन्दति तेषां तद्भागधेयं तानेव तेन 


150 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம்- 6 

( ஆகார ஹோமம் 
प्रीणाति सोऽमन्यतास्थन्वन्तो मे पूर्व भ्रातरः प्रामेषतास्थानि 
शातया इति स यानि [ ४३ ] अस्थान्यशातयत तत्पूतुद्वभवद्य 
न्मा समुपमृतं तद्गुल्गुलु यदेतान्त्संभारान्त्सं भरत्यग्निमेव तत्सं 
भरत्यग्नेः पुरीषमसीत्याहाग्नेयतत्पुरीषं यत्संभारा अथो खल्वाहु 
रेते वावैनं ते भ्रातरः परि शेरे यत्पौतुद्रवाः परिधय इति 
[ ४४ ] ॥ वित्त्वा देवयत एषामब्रुवन् यानि चतुश्चत्वारिशच 


॥८ ॥ 

இதில் ஆகார ஹோமங்கள் கூறப்படுகின்றன . 


உத்தரவேதியின் வரத்தைப் பின்பற்றி ஒவ்வொரு ஆகுதியால் ஒவ் 
வொரு விருப்பங்கிடைத்ததென்று மந்திரங் குறிப்பிட்ட பொருளை விளக்கு 
கின்றது . 

STITLDGOOTL - 1 
सोत्तरवेदिरब्रवीत्सर्वान्मया कामान्व्यश्नवथेति ते देवा अकामयन्तासुरा 
भ्रातृव्यानभि भवामेति तेऽजुहबुस्सिहीरसि सपत्नसाही वाहेति 
तेऽसुरान्भ्रातृव्यानम्यभवन्तेऽसुरान्भ्रातृव्यानभिभूयाकामयन्त प्रजां वि . 
न्देमहीति तेऽजुहवुस्सि हीरसि सुप्रजावनिस्वाहेति ते प्रजामविन्दन्त 
ते प्रजां वित्वाऽकामयन्त पशून्विन्देमहीति तेऽजुहवुस्सिहीरसि 
रायस्योषवनिस्स्वाहेति ते पशूनविन्दन्त ते पशून्वित्त्वाऽकामयन्त प्रतिष्ठा 
विन्देमहीति तेऽजुहवुस्सि हीरस्यादित्यवनिस्वाहेति त इमां प्रतिष्ठाम 
विन्दन्त त इमां प्रतिष्ठां विवाऽकामयन्त देवता आशिष उपेयामेति 
तेऽजुहवुस्लि हीरस्या वह देवान्देवयते यजमानायस्वाहेति ते देवता 
आशिष उपाऽऽयन् । 

என்பது 


26000 . 


உத்தரவேதியானது , தேவர்காள் ! நீவிர் விரும்பியவனைத்தையு மடை 
வீர்கள் என்றது , அங்ஙனமே , அசுரர்கள் கெடவேண்டுமென்று விரும்பி 
முதலாவது ஹோமஞ் செய்தனர் . அவற்றால் அதையடைந்தபின் , குழந்தை 
ஏவலாள் முதலிய பிரசைகளை யடையவிரும்பி இரண்டாவது ஹோமஞ் 


பிர -2 , அநு -8 ) 


சோம யாகப் பிராமணம் 


151 


ஆகார ஹோமம் ) 


செய்தனர் . அதனால் , அவற்றை யடைந்தபின் , பசுக்கள் முதலிய தனங்களை 
விரும்பி மூன்றாவது ஹோமஞ் செய்தனர் . அதனால், அதை யடைந்த பிறகு 
பெருமையை யடையவிரும்பி நான்காம் ஹோமஞ் செய்தனர் . அதனால் , 
அதை அடைந்தபிறகு , ஆசீர்வாதஞ் செய்யும் அவியை ஏற்றுக்கொள்ளுந் 
தேவதையை அடைவோமாக என்று விரும்பி ஐந்தாவது ஹோமத்தைச் 
செய்தனர் . அதனால் , அதை யடைந்தனர் என்பது . 


ஆகுதிகளின் எண்ணை விதிக்கின்றது . 

பிராமணம் - 2 
पञ्चकृत्वो व्याघारयति पञ्चाक्षरा पतिः पाको यज्ञो यज्ञमेवाव रुन्धे । 

என்பது . 


உரை . 


ஐந்து ஆகார ஹோமங்கள் செய்யப்படுகின்றன . ஐந்தெழுத்துக்களைக் 
கொண்டது பந்திச்சந்தம் பந்திச்சந்தமாகிய எக்ஞத்தை யடைகின்றான் 
என்பது , 


அதன் குணத்தை விதிக்கின்றது . 


பிராமணம் -3 


अक्ष्णया व्याघारयति तस्मादक्ष्णया पशवोऽङ्गानि प्रहरन्ति प्रतिष्ठित्यै । 


என்பது . 


உரை . 


மூலையாக மாறிமாறி ஹோமஞ் செய்தல்வேண்டும் . இது நிலைக்கும் 
பொருட்டாம் . இதுபற்றியே , பசுக்கள் மாறிமாறி கால்வைத்துப் படுக்கின் 
றன நடக்கின்றன என்பதாம் . 


சுகுவை மேலேதூக்கல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -4 
भूतेभ्यस्त्वेति सचमुद्गृह्णाति य एव देवा भूतास्तेषां तद्भागधेयं तानेव 
तेन प्रीणाति । 


என்பது , 


152 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( ஆகார ஹோமம் 


உரை . 
அது அவர்களுடைய பாகமா தலால் அவர்களைக் குறித்து சுருக்கை 
மேலே தூக்கில் அத்தேவர்கள் பிரியமடைகின்றனர் என்பது . சுருக்கு = 
அகப்பை விசேடம் . 


பக்கங்களில் விறகுகளை வைத்தல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -5 
पौतुद्रवान्परिधीपरि दधात्येषां लोकानां विधृत्यै । 


என்பது . 


உரை. 


தேவ தாரு விறகுகளை மூன்று பக்கங்களிலும் வைப்பதால் மூன்றுலகங் 
களும் நிலை நிறுத்தப்பட்டவைகளாகின்றன என்பது . 


சம்பாரங் ( உபகரணங் ) களை விதிப்பதற்கு முன்னுரை கூறுகின்றது . 

பிராமணம் -6 
अग्नेस्त्रयो ज्यायासो भ्रातर आसन्ते देवेभ्यो हव्यं वहन्तः प्रामीयन्त 
सोऽग्निरबिभेदित्थं वावस्य आतिमाऽरिष्यतीति स निलायत स यां 
वनस्पतिध्ववसत्तां पूतुद्रौ यामोषधीषु ता सुगन्धितेजने यां पशुषु 
तां पेत्वस्यान्तरा शृङ्गे तं देवताः प्रैषमैच्छन्तमन्वविन्दन्तमब्रुवन्नप न 
आवर्तस्व हव्यं नो वहेति सोऽब्रवीद्वरं वृणे यदेव गृहीतस्याहुतस्य बहिः 
परिधि स्कन्दात्तन्मे भ्रातृणा भागधेयमसदिति तस्माद्यगृहीतस्याहुतस्य 
बहिःपरिधिस्कन्दति तेषां तद्भागधेयं तानेव तेन प्रीणाति सोऽमन्यता 
स्थन्वन्तो मे पूर्व भ्रातरः प्रामेषतास्थानि शातया इति स यान्यस्थान्य 
शातयत तत्पूतुद्रभवद्यन्मासमुपमृतं तद्गुल्गुलु । 

என்பது . 


உரை . 


அக்கினியின் சகோதரர்கள் மூவரும் அவிகொண்டுசெல்லும் வருத்தத் 
தால் இறந்து விட்டார்கள் ; அவ்வாறே யாமும் இறந்துவிடுவோம் என்று அக் 
கினி பயந்துகொண்டு தேவ தாரு மரத்திலும் , நறுமணமுடைய புற்களிலும் , 
செம்மறி ஆட்டுக் கொம்புகட்கிடையிலும் போய் ஒளித்துக்கொண்டது . 
அதைக் கண்டுபிடித்து தேவர்கள் எமக்கு அவி கொண்டுபோவதற்கு 
வருவாயாக என்றழைத்தனர் . அதைக்கேட்ட அக்கினி , எனது சகோதரர் 
களுக்கு ஹோமஞ் செய்யும்போது சிதறிவிழுந்த துளிகளை அர்ப்பணஞ் செய் 
வீராகில் வருவேன் என்றது ; அவ்வாறே, பருதியிற் சிதறிவிழும் துளிகள் 


பிர -2 , அநு -8 ) 


சோம யாகப் பிராமணம் 


153 


ஆகார ஹோமம் ) 


அக்கினியின் சகோதரர்களுடைய பாகமாதலால் அதையேற்று அவர்கள் 
களிப்படைகின்றனர் . எனது சகோதரர்கள் இறந்தார்களன்றோ, அவர்க 
ளுடைய எலும்பு தேவ தாருமரமாயிற்று . அவர்களுடைய மாமிசம் குல்குல் 
மரமாயிற்று என்பது. 


அவற்றை விதிக்கின்றது . 

பிராமணம் -7 
यदेतान्त्संभारान्त्सं भरत्यग्निमेव तत्सं भरति । 


என்பது , 


உரை . 


அக்கினியின் உபகரணங்களைத் ( சமித்துக்களை ) தேடுகின்றவன் அக் 
கினியையே தேடுகின்றான் என்பது . 


மந்திரத்திலுள்ள , புரீஷம் என்னுஞ் சொல்லால் உபகரணமாகிய 
தீப்பற்றுஞ் செத்தை முதலியவைகள் குறிப்பிடப்படுகின்றன என்கின்றது . 

பிராமணம் -8 
अग्नेः पुरीषमसीत्याहाग्नेतित्पुरीषं यत्संभाराः। 


என்பது . 


உரை . 


வெள்ளைக் குங்கிலியம் நறு மணமுள்ள புல்லுகள் , வெள்ளைக் கம்பளம் 
முதலியவைகள் அக்கினியி னுடைய ஸம்பாரங்கள் ; இவைகளே இங்கு உப 
கரணங்களாம் என்பது . 


மற்றும் , தேவதாரு மரத்தின்விறகாகிய அக்கினியால் , அக்கினியின் 
சகோதரர்கள் இவ்வக்கினியை யடைகின்றார்கள் என்கின்றது . 

பிராமணம் - 9 
अथो खल्वाहुरेते वावैनं ते भ्रातरः परि शेरे यत्पौतुद्रवाः परिधय इति ॥ 

என்பது . 


உரை . 


தேவதாரு மரத்தின் விறகுகளை அக்கினியின் பக்கங்களில் வைத்தலால் 
அக்கினியின் சகோதரர்கள் அக்கினியுடன் நெருங்கியிருக்கின்றனர் என்று 
கூறுகின்றார்கள் பெரியோர்கள் என்பது . 

எட்டாவது அநுவாகம் 

முற்றிற்று , 


20 


154 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் - 6 

( ஆகார ஹோமம் 
ஆறாங்காண்டம் இரண்டாம் பிரபாடகம் 

ஒன்பதாவது அஙவாகம் 
வியாகார ஹோமங்களைக் கூறும் பிராமணங்கள் . 
நான்கு பஞ்சாதிக்குமேல் இருபத்தாறு பதங்களைக் கொண்டது . 

बद्धमव स्यति वरुणपाशादेवैने मुञ्चति प्रणेनेक्ति मेध्ये एवैने 
करोति सावित्रियर्चा हुत्वा हविर्धाने प्रवर्तयति सवितृसत एवैने 
प्रवर्तयति वरुणो वा एष दुर्वागुभयतो बद्धो यदक्षस्स यदुत्सर्जे 
द्यजमानस्य गृहानभ्युसर्जेत्सुवाग्देव दुर्या आवदेत्याह गृहा वै 
दुर्याश्शान्त्यै पत्नी [ ४५ ] उपानक्ति पत्नी हि सर्वस्य मित्रं मित्र 
त्वाय यद्वै पत्नी यज्ञस्य करोति मिथुनं तदथो पत्निया एवैष 
यज्ञस्यान्वारम्भोऽनवच्छित्त्यै वर्त्मना वा अन्वित्य यज्ञ ५ रक्षासि 
जिघा सन्ति वैष्णवीभ्यामृग्भ्यां वमनोर्जुहोति यज्ञो वै विष्णुर्य 
ज्ञादेव रक्षास्यप हन्ति यदध्वर्युरनग्नावाहुतिं जुहुयादन्धोऽध्वर्यु 
स्स्याद्रक्षासि यज्ञ हन्युः [ ४६ ] हिरण्यमुपास्य जुहोत्यग्निवत्येव 
जुहोति नान्धोऽध्वर्युर्भवति न यज्ञ रक्षासि नन्ति प्राचीप्रेत 
मध्वरं कल्पयन्ती इत्याह सुवर्गमेवैनै लोकं गमयत्यत्र रमेथां 
वर्मन्पृथिव्या इत्याह वर्म ह्येतत्पृथिव्या यदेवयजन शिरो वा 
एतद्यज्ञस्य यद्धविर्धानं दिवो वा विष्णबुत वा पृथिव्याः [ ४७] 
इत्याशीपैदयर्चा दक्षिणस्य हविर्धानस्य मेथीं नि हन्ति शीर्षत एव 
यज्ञस्य यजमान आशिषोऽव॑ रुन्धे दण्डो वा औपरस्तृतीयस्य 
हविर्धानस्य वषट्कारेणाक्षमच्छिनद्यत्तृतीय छदिर्हविर्धानयोरुदा 
हियते तृतीयस्य हविर्धानस्यावरुध्यै शिरो वा एतद्यज्ञस्य यद्धवि 


- 


பிர -2 , அநு -9 ) 


சோம யாகப் பிராமணம் 


155 


ஆகார ஹோமம் ) 


र्धानं विष्णो रराटमसि विष्णोः पृष्ठमसीत्याह तस देतावद्धा 
शिरो विष्यूतं विष्णोस्स्यूरसि विष्णोध्रुवमसीत्याह वैष्णव हि 
देवतया हविर्धानं यं प्रथमं ग्रन्थि ग्रंथ्नीयाधत्तं न विस्र सयेदमे 
हेनाध्वर्युः प्रमीयेत तस्मात्स विस्रस्यः [ ४८ ] ॥ पत्नी हन्यु 
पृथिव्या विष्यूतं विष्णोष्षड्विशतिश्च ॥ ९ ॥ 
இதிலும் வியாகார ஹோமங்களே கூறப்படுகின்றன - 


- 


யுஞ்சதேமன என்பது முதலிய ஹோம மந்திரங்களை விநியோகிப்பதற்கு , 
உபோற்காதமாக அநுட்டிக்கத்தக்கதை விதிக்கின்றது . 

பிராமணம் -1 
बद्धमवस्यति वरुणपाशादेवैने मुञ्चति प्रणेनेक्ति मेध्ये एवैने करोति । 


என்பது . 


உரை . 


கட்டிவைத்திருந்த அவிர்த்தான வண்டியின்கட்டை அவிழ்த்துவிடல் 
வேண்டும் . இது , வருணபாசத்திலிருந்து விடுவித்ததாகும் . அவ்வண்டியைக் 
கழுவுதலால் பரிசுத்தப் படுத்தலும் வேண்டும் என்பது . 


மந்திர விநியோகத்துடன் வண்டியைச் செலுத்துவதை விதிக்கின்றது . 

பிராமணம் -2 


सावित्रियर्चा हुत्वा हविर्धाने प्रवर्तयति सवितृप्रसूत एवैने प्रवर्तयति । 


என்பது . 


உரை . 


சவிதா தேவதையின் மந்திரத்தால் ஹோமஞ் செய்து விட்டு அவிர்த் 
தான வண்டியை ஓட்டுகின்றான் . இதனால் , சவிதா தேவதையாற் ஏவப் 
பெற்றே செலுத்துகின்றான் என்பது . 


156 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( ஆகார ஹோமம் 


வண்டியின் ஒலியைப் போற்றும் மந்திரத்திலுள்ள, சுவாக் 
என்னுஞ் சொல்லின் உபயோகத்தை விளக்குகின்றது . 

பிராமணம் - 3 
वरुणो वा एष दुर्वागुभयतो बद्धो यदक्षस्स यदुत्सर्जेद्यजमानस्य गृहानभ्यु . 
सर्जेत्सुवाग्देव दुर्या आवदेत्याह गृहा वै दुर्याइशान्त्यै । 

என்பது . 


உரை . 


வண்டி , வருணபாசத்தாற் கட்டப்பட்டிருத்தலின் கத்துமாகில் 
கெட்ட வாக்காகும் . ஆதலின் , எசமானனுடைய வீட்டிற்கு நல்லவாக்கைச் 
சொல்வாயாக என்றது , இது தீயசப்தத்தின் கோரத்தன்மை சாந்தியா தற் 
பொருட்டாம் என்பது . 


வண்டிக்கு மைப்போடுவதை விதிக்கின்றது . 

பிராமணம் -4 


पत्न्युपानक्ति पत्नी हि सर्वस्य मित्रं मित्रत्वाय यद्वै पत्नी यज्ञस्य करोति 
मिथुनं तदथो पनिया एवैष यज्ञस्यान्वारम्भोऽनवच्छित्त्यै । 


என்பது , 


உரை . 


பத்தினி , முன் எடுத்துவைத்திருந்த மண்ணில் நெய்விட்டுக் குழைத்து 
வண்டிக்கு மைப் போடுகின்றான் . இதனால் , யாவருக்கும் மித்திரத்தன் 
மையை உண்டாக்குகின்றான் . இதனால் , பத்தினியும் தானுஞ் சேர்ந்துகொண் 
டவளாய் எக்ஞத்தைத் தொடங்கச் செய்கின்றாள் . இது , இடையில் விடு 
படாமல் நடத்தற்பொருட்டாம் என்பது . 


។ 


வண்டி செல்லும் வழியில் ஹோமஞ் செய்வதை விதிக்கின்றது . 

பிராமணம் -5 
वर्मना वा अन्वित्य यक्ष रक्षासि जिघासन्ति वैष्णवीभ्यामृग्भ्यां 
वमनोर्जुहोति यज्ञो वै विष्णुर्यज्ञादेव रक्षास्यपहन्ति । 


என்பது , 


சோம யாகப் பிராமணம் 


157 


. பிர -2 , அநு -9 ) 
ஆகார ஹோமம் ) 


உரை. 


வண்டியின் வழியாகப் புகுந்து , அசுரர்கள் எக்ஞத்தைக் கெடுப்பார் 
கள் ; ஆதலின் , விஷ்ணு வின் மந்திரத்தால் வண்டி சென்றவழியில் ஹோமஞ் 
செய்க . இதனால் , விஷ்ணுவாகிய யக்ஞத்தால் அசுரர்களை விலக்குவதாகின் 
றது என்பது , 


பொன்வைத்து அதன்மீது ஹோமஞ் செய்தல் வேண்டு மென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -6 
यध्वर्युरनग्नावाहुतिं जुहुयादन्धोऽध्वर्युस्स्याद्रक्षा सि यज्ञ हन्युहिरण्य 
मुपास्य जुहोत्यग्निवत्येव जुहोति नान्धोऽध्वर्युर्भवति न यज्ञ ५ रक्षासि 
ஜ | 

என்பது , 


உரை . 


வேட்போன் , அக்கினி யில்லாதவிடத்தில் ஹோமஞ்செய்யில் குருட 
னாகின்றான் , எக்ஞத்தையும் அசுரர்கள் கெடுத்துவிடுகின்றனர் . ஆதலின் , 
பொன்னைவைத்து அதன்மீது ஹோமஞ்செய்யில் அவ்விரண்டு குற்றங்களும் 
ல்லை என்பது . 


கிழக்காய்ச் செலுத்தும் மந்திரத்திலுள்ள கிழக்கு , என்னுஞ் 
சொல்லின் கருத்தை விளக்குகின்றது . 

பிராமண -7 
प्राचीप्रेतमध्वरं कल्पयन्ती इत्याह सुवर्गमेवैने लोकं गमयति । 

என்பது . 


உரை 


‘ பிராசீப்ரேத மத்வரம் கல்பயந்தீ என்றது , சுவர்க்கலோகத்தை 
அடையுமாறு செய்கின்றது என்பது . 


வேதிகைக்கு பூமி உடம்பாம் என்றது , ‘ யதிமாம் என்பது முதலிய 
பிராமணத்தில் வெளிப்படை என்கின்றது . 

பிராமணம் -8 
अत्र रमेथां वर्मन्पृथिव्य इत्याह वर्म ह्येतत्पृथिव्या यद्देवयजनम् । 


என்பது . 


158 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 . 

( ஆகார ஹோமம் 


உரை. 


* அத்ர , மேதாம் வர்ஷ்மந் ப்ருதிவ்யா என்ற து , உத்தரவே தியின் 
உடம்பு பூமியாம் என்கின்றது . 

இங்கு , வேதிகைக்கு மேற்கில் வண்டியை நிறுத்தி அதைக் கட்டிவைப் 
பதற்கு நாட்டும் முளையை , கட்டிற்குத் தென்புறமாய் நாட்டல்வேண்டும் 
என்பதை யுணர்க . 


முளையடிப்பதை விதிக்கின்றது . 

பிராமணம் - 9 
शिरो वा एतद्यज्ञस्य यद्धविधानं दिवो वा विष्णवुत वा पृथिव्या इत्याशी 
पंदयर्चा दक्षिणस्य हविर्धानस्य मेथीं नि हन्ति शीर्षत एव यज्ञस्य यज 
मान आशिषोऽव रुन्धे । 


என்பது . 


உரை. 


2 


அவிகளைத் தாங்கும் வண்டியானது எக்ஞத்திற்குத் தலையாம் . அதைக் 
கட்டிவைப்பதற்கு , திவோவா என்பது முதலிய ஆசீர்வாதச் சொற்க 
ளாலாகிய மந்திரத்தால் ஒரு முளையை நாட்டுகின்றான் . அது , தலைபோன்ற 
அவிர்த்தான வண்டியின் ஆசீர்வாதத்தைப் பெறுதலாம் என்பது . 


வண்டி கட்குக் கூடுகட்டி மறைத்தல் வேண்டுமென்பதை விதிக்கின்றது . 

பிராமணம் - 10 
दण्डो वा ओपरस्तृतीयस्य हविर्धानस्य वषट्कारेणाक्षमच्छिनद्यत्तृतीय 
छदिहविर्धानयोरुदाहियते तृतीयस्य हविर्धानस्यावरुध्द्यै । 

என்பது . 


உரை . 


உபரன் என்னும் அசுரனுடைய புதல்வனாகிய ‘ தண்டன் என்னும் 
அசுரன் , வஷட்கார தேவனுடன் நட்புவைத்து அவன் வாயிலாக நுழைந்து 
மூன்றாவது அவிர்த்தான வண்டியின் இருசை அறுத்துவிட்டனன் . 

ஆதலின் 
மூன்றாவது அவிர்த்தான வண்டிக்குப் பதிலாக ஒவ்வொரு வண்டியிலும் , 
பக்கங்களில் இரண்டு புற்பாய்களும் மேலே ஒருபாயுமாக மூன்று பாய்க 
ளால் மறைப்புக் கூண்டுகட்டல்வேண்டும் . பிறகு , அவ்வண்டிகளை உள்ளே 
விட்டு அவிர்த்தான மண்டபத்தைக் கட்டல் வேண்டும் என்பது . 


பிர -2 , அநு -9 ) 


சோம யாகப் பிராமணம் 


159 


ஆகார ஹோமம் ) 


எக்ஞபுருடனுக்கு , அவிர்த்தானம் என்னும் மண்டபம் தலையாம் 
என்பதற்கு மந்திரங்களால் ஒப்புக் கூறப்படுகின்றது . 

பிராமணம் - 11 
शिरो वा एतद्यज्ञस्य यद्धविर्धानं विष्णो रराटमसि विष्णोः पृष्टमसीत्याह 
तस्मादेतावद्धा शिरी विष्यूतम् । 


என்பது . 


உரை. 


அவிர்த்தான மண்டபம் எக்ஞ புருடனுடைய தலையா மாதலின் , 
விஷ்ணோ ரராடமஸி , விஷ்ணோ ப்ருஷ்டமஸி என்றது , இவ்வாறே , விசுவ 
கருமன் தலையை யுண்டுபண்ணியுள்ளான் ஆதலின் இவ்விரண்டு பாய்களும் 
தலையை மூடும் : தோலாம் என்பது . 


இங்கு , விஷ்ணுவினுடைய , என்னும் ஆறாம் வேற்றுமையால் , 
தேவதாத் தன்மைச் சம்பந்தம் குறிப்பிக்கப்பட்டுள்ளது என்கின்றது . 

பிராமணம் - 12 
विष्णोस्स्यूरसि विष्णोद्ध्वमसीत्याह वैष्णव हि देवतया हविर्धानम् । 

என்பது . 


உரை. 


விஷ்ணோ ஸ்யூரஸி என்றது முதலியது , அவிர்த்தானமானது தேவத் 
தன்மையுடையதாம் என்கின்றது . 


முதலாவது முடிந்த முடிச்சை அவிழ்த்து விடல்வேண்டுமென்று 

விதிக்கின்றது . 

பிராமணம் -13 
यं प्रथमं ग्रन्थि ग्रश्नीयाद्यत्तं न विस्र सयेदमेहेनाध्वर्युः प्रमीयेत तस्मात्स 
ST : || 

என்பது . 


உரை . 


முதல் முடிச்சை அவிழ்க்காவிடில் அத்வர்யு என்பவன் மூத்திர மடைக் 
கப்பட்டு இறப்பன் . ஆதலின் , அவிழ்த்துவிடல் வேண்டும் என்பது . 

ஒன்பதாவது அங்வாகம் 

முற்றிற்று . 


160 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 . 

( சபா மண்டபம் 
ஆறாங்காண்டம் இரண்டாம் பிரபாடகம் 

பத்தாம் அஙவாகம் 
சபாமண்டபத்தைக் கூறும் பிராமணங்கள் . 
ஏழு பஞ்சாதிக்குமேல் பதினைந்து பதங்களைக் கொண்டது . 
देवस्य त्वा सवितुः प्रसव इत्यभ्रिमा दत्ते प्रसूत्या अश्विनी 
बहुभ्यामित्याहाश्विनौ हि देवानामध्व ! आस्तां पूष्णो हस्ताभ्या 
मित्याह यत्यै वज्र इव वा एषा यदभिरभ्रिरसि नारिरसीत्याह 
शान्त्यै काण्डेकाण्डे वै क्रियमाणे यज्ञ रक्षा सि जिघासन्ति 
परिलिखित रक्षः परिलिखिता अरांतय इत्याह रक्षसामपहत्यै 
[ ४ ९ ] इदमहर रक्षसो ग्रीवा अपि कुन्तामि योऽस्मान्द्वेष्टि यं च 
वयं द्विष्म इस्याह द्वौ वाव पुरुषौ यं चैव द्वेष्टि यश्चैनं द्वेष्टि तयो 
रेवानन्तरायं ग्रीवाः कुन्तति दिवे त्वाऽन्तरिक्षाय त्वा पृथिव्यै 
त्वेत्याहैभ्य एवैनी लोकेभ्यः प्रोक्षति परस्तादर्वाची प्रोक्षति 
तस्मात् [ ५०] परस्तादांची मनुष्या ऊर्जमुप जीवन्ति क्रूरमिव 
वा एतत्करोति यत्खनत्यपोऽत्र नयति शान्त्यै यवमतीवं नय 
त्यूई यव ऊर्गुदुम्बर ऊर्जेवोर्जर समर्धयति यजमानेन संमितौ 
दुम्बरी भवति यावानेव यजमानस्तावतीमेवास्मिन्ब्ज दधाति 
पितृणार सदनमसी ति बर्हिरवं म्तृणाति पितृदेवत्यम् [ ५१ ] 
ह्येतद्यन्निखातं यद्धहिरनवस्तीर्य मिनुयापितृदेवत्या निखाता 
स्यादहिरवस्तीर्य मिनोत्यस्यामेवैनां मिनोत्यथो स्वारहमेवैनां 
करोत्युद्दिवर स्तभानाऽन्तरिक्षं पृणेत्याहैषां लोकानां विधृत्यै 
द्युतानस्त्वा मारुतो मिनोत्वित्याह द्युतानो है स वै मारुतो देवा 


9.5-2, 431-10 ] 


சோம யாகப் பிராமணம் 


161 


சபா மண்டபம் ) 


नामौदुम्बरी मिनोति तेनैव [ ५२ ] एनां मिनोति ब्रह्मवनि त्वा 
क्षत्रवनिमित्याह यथायजुरेवैतद्धृतेन द्यावापृथिवी आ पृणेथा 
मित्यौदुम्बयाँ जुहोति द्यावापृथिवी एव रसैनानक्त्यान्तमन्वर्व 
स्रावयत्यान्तमेव यजमानं तेजसाऽनक्त्यैन्द्रमसीति छदिरधि नि 
दधात्यैन्द्र ५ हि देवतया सदो विश्वजनस्य छायेत्याह विश्वजनस्य 
ह्येषा छाया यत्सदो नवछदि [५३ ] तेजस्कामस्य मिनुयात्तिवृता 
स्तोमेन संमितं तेजस्त्रिवृत्तेजस्व्येव भवत्येकादशछदीन्द्रियकाम 
स्यैकादशाक्षरा त्रिष्टुगिन्द्रियं त्रिष्टुगिन्द्रियाव्येव भवति पञ्चदश 
छदि भ्रातृव्यवतः पञ्चदशो वज्रो भ्रातृव्याभिभूत्यै सप्तदशछदि 
प्रजाकामस्य सप्तदशः प्रजापतिः प्रजापतेराप्त्या एकविशतिछदि 
प्रतिष्ठाकामस्यैकवि शस्स्तोमानां प्रतिष्ठा प्रतिष्ठित्या उदरं वै सद 
ऊर्गुदुम्बरो मध्यत औदुम्बरी मिनोति मध्यत एव प्रजानामूर्ज 
दधाति तस्मात् [ ५४ ] मध्यत ऊर्जा भुञ्जते यजमानलोके वै 
दक्षिणानि छदीपि भ्रातृव्यलोक उत्तराणि दक्षिणान्युत्तराणि 
करोति यजमानमेवायजमानादुत्तरं करोति तस्माद्यजमानोऽयंज 
मानादुत्तरोऽन्तर्वर्तान्करोति व्यावृत्त्यै तसादरण्यं प्रजा उप 
जीवन्ति परि त्वा गिर्वणो गिर इत्याह यथायजुरेवैतदिन्द्रस्य 
स्यूरसीन्द्रस्य ध्रुवमसीत्याहैन्द्रः हि देवतया सदो यं प्रथमं ग्रन्थि 
ग्रंथ्नीयाधत्तं न विस्र सयेदमैहेनाध्वर्युः प्रमीयेत तसात्स विस्रयः 
[ ५५] ॥ अपहत्यै तस्मात्पितृदेवत्यं तेनैव नवछदि तसात्सदः 
पञ्चदश च ॥ १० ॥ 


- 


- 


21 


162 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -6 

( சபா மண்டபம் 


இதில் , சபாமண்டபங்கட்டுவது கூறப்படுகின்றது . 


குந்தாலியை எடுத்தல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -1 
देवस्य त्वा सवितुः प्रसव इत्यभ्रिमा दत्ते प्रसूत्या अश्विनोर्बाहुभ्यामित्या 
हाश्विनौ हि देवानामध्व ! आस्तां पूष्णो हस्ताभ्या मित्याह यत्यै । 


என்பது , 


உரை . 


தேவஸ்யத்வா என்பது முதலியவைகளால் குந்தாலியை யெடுப்பது , 
சவிதா தேவதையின் ஏவலால் தேவர்களின் அத்வரியுக்களான அசுவினி 
களின் கைகளால் எடுக்கப்பெற்றதாகப் பாவித்து முயற்சித்தலாம் என்பது . 


நாரி என்னுஞ் சொல்லின் பயனைக் கூறுகின்றது . 

பிராமணம் -2 
वज्र इव वा एषा यदभिरभिरसि नारिरसीत्याह शान्त्यै । 


என்பது 


உரை. 


வச்சிரம் போன்று கூரிய தாமாயினும் எமக்குப் பகையன்று என்றது , 
சாந்தமாதற் பொருட்டாம் என்பது . 


கோடுகிழித்தலின் பயனைக் கூறுகின்றது . 


பிராமணம் -- 3 


काण्डेकाण्डे वै क्रियमाणे यज्ञ रक्षा सि जिघा सन्ति परिलिखित रक्षः 
परिलिखिता अरातय इत्याह रक्षसामपहत्या इदमह , रक्षसी ग्रीवा 
अपि कृन्तामि योऽस्मान्द्वेष्टि यं च वयं द्विष्म इस्याह द्वौ वाव पुरुषौ यं 
चैव द्वेष्टि यश्चैनं द्वेष्टि तयोरेवानन्तरायं ग्रीवाः कृन्तति । 


என்பது 


உரை . 


இதன் உரை முன்னர்க்கூறப்பட்டுள்ளது என்பது . 


. 


பிர -2 , அநு -10 ) 


சோம யாகப் பிராமணம் 


163 


சபா மண்டபம் ) 


அத்திமரத்தின் பாகங்களை மூன்றுலகங்கள் எனல் மந்திரத்தின் 

கருத்து என்கின்றது . 

பிராமணம் - 4 
दिवेत्वाऽन्तरिक्षाय त्वा पृथिव्यै त्वेत्याहेभ्य एवैनां लोकेभ्यः प्रोक्षति । 

என்பது 


உரை . 


திவே என்றது முதலியன , மூன்றுலகங்களின் பொருட்டு இக்கொம் 
பில் நீர் தெளிக்கின்றான் என்பது . 


நுனியிலிருந்து கடைவரை தெளித்தல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -5 
परस्तादर्वाची प्रोक्षति तस्मात्परस्तादर्वाची मनुष्या ऊर्जमुप जीवन्ति । 

என்பது 


உரை . 


இவ்வாறு நீர் தெளித்தலால் , வாயிலிருந்து வயிறு வரைக்கும் உள்ள 
சாரத்தால் மனிதர்கள் பிழைக்கின்றார்கள் என்பது . 


குழியில் தண்ணீர் விடுவதை விதிக்கின்றது . 

பிராமணம் -6 
क्ररमिव वा एतत्करोति यत्खनत्यपोऽव नयति शान्त्यै । 


என்பது , 


உரை . 


குழி கெல்லுவதால் கோபப்படும்படி செய்கின்றான் ; ஆதலின் , அது 
சாந்தமாதற்கு நீர் விடுதல் என்பது . 


விடும் நீரில் வாற்கோதுமையைப் போடல்வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -7 
यवमतीरव नयत्यूर्वे यव ऊर्गुदुम्बर ऊर्जेवोर्ज ५ समर्धयति । 


என்பது 


164 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம்-6 

( சபா மண்டபம் 


உரை . 


வாற் கோதுமை இரசமாம் , அத்தியும் இரசமாம் ஆதலின் இரசத் 
துடன் இரசஞ் சேர்க்கப்படுகின்றது என்பது . 


நட்டதற்குமேல் எசமானனுடைய அளவு இருத்தல் வேண்டுமென்று 

விதிக்கின்றது . 

பிராமணம் -8 
यजमानेन संमितौदुम्बरी भवति यावानेव यजमानस्तावतीमेवास्मिन्नर्ज 
T 


என்பது 


உரை . 


இதனால் , எசமானனுக்கு வேண்டிய அளவே உணவுப்பொருளுண்டா 
கின்றது என்பது , 


தருப்பை போடுவதை விதிக்கின்றது . 

பிராமணம் -9 
पितृणा सदनमसीति बहिरव स्तृणाति पितृदेवत्या१५ ह्येतद्यन्निखातं यद 
हिरनवस्तीर्य मिनुयात्पितृदेवत्या निखातास्यात् । 


என்பது , 


உரை . 


குழிக்கு பிதிர்க்கள் தேவதைகளாவர் என்னும் இது , வேறோர் அர்த்த 
வாதத்தால் உணரப்பெற்றது என்பது . 


அத்திக்கொம்பை நிமிர்த்தலை விதிக்கின்றது . 

பிராமணம் -10 
बहिरवस्तीर्य मिनोत्यस्यामेवैनां मिनोत्यथो स्वारुहमेवैनां करोति । 


என்பது . 


உரை . 


தருப்பை போடாமல் நாட்டில் முழுதும் பிதிர்க்களின் பொருட்டே 
யாகும் . தருப்பையைப்போட்டு நடுவ தால் தன்னளவுகொண்டதுபற்றி தன் 
பொருட்டுமாம் என்பது பெறப்படுகின்றது என்கின்றது . 


சோம யாகப் பிராமணம் 


165 


பிர -2 , அநு -10 ) 
சபாமண்டபம் ) 


மந்திரத்திலுள்ள, திவம் ( சுவர்க்கம் ) என்பது முதலிய சொற்களுக்கு 

உபயோகத்தைக் கூறுகின்றது . 

பிராமணம் -11 
उद्दिव स्तभानाऽन्तरिक्षं पृणेत्याहैषां लोकानां विधृत्य । 

என்பது 


உரை . 


வானைப் பற்றிக்கொள்வாயாக என்றது முதலியது , உலகங்களின் 
உறுதிப்பாட்டின் பொருட்டாம் என்கின்றது . 


எனையவைகளைத் தவிர்த்து , மாருதத்தைக் கொண்டதற்க்குக் 

காரணங் கூறுகின்றது . 

பிராமணம் -.1.2 
धुतानस्त्वा मारुती मिनोत्वित्याह द्युतानो ह स्म वै मारुतो देवानामौ 
दुम्बरी मिनोति तेनैवैनां मिनोति । 

என்பது . 


உரை . 


மாருதம் தேவர்கட்கு அத்திமரக் கொம்பை நாட்டுவ தாமாதலின் , 
அதனாலேயே இதையும் நாட்டும்படி செய்வித்தல் என்பது . 


மந்திரப்பொருள் வெளிப்படை என்பதை விளக்குகின்றது . 

பிராமணம்-13 
ब्रह्मवनि त्वा क्षत्रवानिमित्याह यथायजुरेवैतत् । 


என்பது . 


உரை . 


பிரமவநிம் என்றது முதலியன , எசுர்மந்திரத்திலுள்ள பொருளையே 
உடையவைகள் என்பது . 


நெய் யோமத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் - 14 
घृतेन द्यावापृथिवी आ पृणेथामित्यौदुम्बर्या जुहोति द्यावापृथिवी एव 
रसेनानक्ति । 


என்பது : 


166 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 


( சபாமண்டபம் 


உரை . 


கிருதேன என்பது முதலியது, இந்நெய் யோமத்தால் வானும் மண் 
ணும் இரசத்தால் நனைக்கப்பட்டதாகின்றன என்பது . 


நுனியில்விட்ட நெய் அடிவரை ஒழுகல் வேண்டுமென்று 

விதிக்கின்றது . 


பிராமணம் -- 15 


आन्तमन्ववनावयत्यान्तमेव यजमानं तेजसाऽनक्ति । 


என்பது . 


உரை . 


அடிவரை ஒழுகுவதால் எசமானனுடைய தலையிலிருந்து கால்வரை 
ஒளியால் நனைத்ததாகும் என்பது . 


மேலே தடுக்கை வேய்வதை விதிக்கின்றது . 

பிராமணம் - 16 
ऐन्द्रमसीति छदिरधि नि दधात्यैन्द्र ५ हि देवतया सदो विश्वजनस्य छाये 
त्याह विश्वजनस्य ह्येषा छाया यत्सदः । 

என்பது . 


உரை. 


ஐந்திரமவி என்றது முதலியது , தெய்வசபையானது 

பையானது இந்திரனுடைய 
சபையாம் அது எல்லாருக்கு நிழலாம் என்கின்றது . 


விருப்ப பேதங்களால் தடுக்குக்களின் எண்களை விதிக்கின்றது . 

பிராமணம் -17 


नवछदि तेजस्कामस्य मितुयात्रिवृता स्तोमेन संमितं तेजस्त्रिवृत्तेजस्येव 
HAHITNாகாக்க (TETr faxi frefrig 
व्येव भवति पञ्चदशछदि भ्रातृव्यवतः पञ्चदशो वज्रो भ्रातृव्याभिभूत्यै 
सप्तदशछदि प्रतिष्ठाकामस्य सप्तदशः प्रजापतिः प्रजापतेराप्त्या एकविः 
शति छदि प्रतिष्ठाकामस्यैकविरशस्तीमानां प्रतिष्ठा प्रतिष्ठित्यै । 


என்பது . 


சோம யாகப் பிராமணம் 


பிர -2 , அநு -10 ) 
சபா மண்டபம் ) 


167 


உரை. 


தசசை ( ஒளியை ) விரும்பியவன் ஒன்றது , தடுக்குக்களால் மூடில் , 
மும்மூன்று ஒன்பது ஸ்தோமத்தாலாகும் ஒளியையடைகின்றான் . இந்திரிய 
விருப்புடையவன் பதினொருதடுக்குக்களால் மூடில் , பதினொரு எழுத்துக் 
கள்கொண்ட திருஷ்டுபாகிய இந்திரியத்தையடைகின்றான் . பதினைந்துதடுக் 
குக்களால் மூடில் , விரும்பியபடி பதினைந்து ஆகிய வச்சிரம் பகைவனைக் 
கொல்கின்றது . பதினேழு தடுக்குக்களால் மூடில் பதினேழாகிய பிரசாபதி 
யால் , விரும்பிய பிரசைகளை யடைகின்றான் . இருபத்தொரு தடுக்குக்களால் 
மூடில் , விரும்பிய பிரதிட்டையை யடைகின்றான் என்பது . 


அத்திமரத்தின் தடிக்கு சபையின் நடுஇடமென விதிக்கின்றது . 

பிராமணம் -18 
उदरं वै सद ऊर्गुदुम्बरो मध्यत औदुम्बरी मिनोति मध्यत एव प्रजाना 
मूजै दधाति तस्मान्मध्यत ऊर्जा भुञ्जते । 


என்பது . 


உரை . 
சபை , வயிறாம் , அதன் நாவில் இரசமாகிய அத்திமரத்தின் தடி நாட் 
டப்படுகின்றது . இதுபற்றியே , மனிதர்கள் வயிற்றின் நடுவில் இரசத்தை 
வைத்துக்கொள்கின்றனர் . நடுவில் அருந்துகின்றனர் என்பது . 


தெற்குத்தட்டியின் நுனி வடக்துலுள்ள தட்டியின் மேல் நிற்கும்படி 
போடல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -19 
यजमानलोके वै दक्षिणानि छदीषि भ्रातृव्यलोक उत्तराणि दक्षिणान्यु 
त्तराणि करोति यजमानमेवायजमानदुत्तरं करोति तस्माद्यजमानो s 
यजनादुत्तरः । 


என்பது . 


உரை . 
தெற்கிலுள்ள தட்டிகள் எசமானனுடைய இடத்திலுள்ளவைகள் , அதா 
வது எசமானனுக் கொட்பானவைகள் . வடக்கிலுள்ள தட்டிகள் பகைவ 
ரைப் போன்றன . ஆதலின் , தெற்குத்தட்டிகளின் நுனிகளை வடக்குத்தட்டிக 
ளின் மேலேவைத்தல் வேண்டும் . இதனால் , வேள்வி செய்யாதவர்களினின் 
றும் இவனைச் சிறந்த எசமானனாகச் செய்கின்றான் என்பது . 


163 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( சபா மண்டபம் 


( 


தட்டிகளின் இடைவெளிகளை மறைத்தல் வேண்டுமென்று 

விதிக்கின்றது . 

பிராமணம் - 20 
अन्तर्वन्किरोति व्यावृत्यै तस्मादरण्यं प्रजा उप जीवन्ति । 

என்பது . 


உரை . 


அடிக்கட்டைகளும் புல்லுகளும் தட்டிகளினின்றும் வேறாதலின் , காட் 
டில் உள்ள சுப்பில்களைக்கொண்டு சனங்கள் பிழைக்கின்றார்கள் என்ப 


தாம் . 


கீழில் அடைக்கும் மந்திரத்தின் பொருள் வெளிப்படையென்று 

விளக்குகின்றது . 

பிராமணம் - 21 
परित्वा गिर्वणो गिर इत्याह यथायजुरेवैतत् । 

என்பது . 


உரை . 


பிரித்வா என்பது முதலியன , ஏசுர்மந்திரத்திலுள்ளவாறே பொருள் 
களை யுடையன என்பது . 


தருப்பைக்கயிறறைக் கட்டும் மந்திரத்திற்கு உரை கூறுகின்றது . 

பிராமணம் - 22 
इन्द्रस्य स्यूरसीन्द्रस्य ध्रुवमसीत्याहैन्द्र हि देवतया सदः । 


என்பது . 


உரை . 


சபை 


ந்திரஸ்ய என்றது முதலியது , தேவசபை இந்திரனுடைய 
யாம் என்கின்றது . 


முதலில் முடிந்த முடிச்சை அவிழ்த்துவிட வேண்டுமென்று 

விதிக்கின்றது . 

பிராமணம் - 4 
यं प्रथमं ग्रन्थि अथ्नीयाद्यत्तं न विस्र सयेदमेहेनाध्वर्युः प्रमीयेत तस्मात्स 
Gag : | 

என்பது . 


19-2 , 4.57-11 ] சோம யாகப் பிராமணம் 

169 
உபாவம் ) 

முதலில் முடிந்த முடிச்சை அவிழ்க்காவிடில் , அத்வரியு , மூத்திரம் 
அடைக்கப்பட்டு இறப்பன் . ஆதலின் , அம் முடிச்சை அவிழ்த்து விடல் 
வேண்டும் என்பது . 

பத்தாவது அங்வாகம் 

முற்றிற்று . 


ஆறாங்காண்டம் இரண்டாம்பிரபாடகம் 

பதினோராவது அநுவாகம் 

உபரவங்களைக் கூறும் பிராமணங்கள் . 
நான்கு பஞ்சாதிக்குமேல் இருபத்து மூன்று பதங்களைக் கொண்டது . 

शिरो वा एतद्यज्ञस्य यद्धविर्धानं प्राणा उपरवा हविर्धाने 
खायन्ते तस्माच्छीर्षन्प्राणा अधस्तोत्खायन्ते तस्मादधस्ता 
च्छीर्णः प्राणा रक्षोहणौ वलगहनो वैष्णवान्खनामीत्याह वैष्णवा 
हि देवतयोपरवा असुरा वै निर्यन्तो देवानां प्राणेषु वलगानन्य 
खनन्तान्बाहुमात्रेऽन्वविन्दन्तस्माद्धाहुमात्राः खायन्त इदमहं तं 
वलगमुद्रपामि [ ५६ ] यं नस्समानो यमसमानो निचखानेत्याह 
द्वौ वाव पुरुषौ यश्चैव समानो यश्चासमानो यमेवास्मै तौ वलगं 
निखनतस्तमेवोद्वपति संतृणत्ति तसात्संतृण्णा अन्तरतः प्राणा न 
सं भिनत्ति तसादसंमिन्नाः प्राणा अपोऽव नयति तस्मादाद्री 
अन्तरतः प्राणा यवमतीरवं नयति [ ५७] ऊगर्दै यः प्राणा उप 
रवाः प्राणेष्वेवोज दधाति बहिरव स्तृणाति तस्माल्लोमशा अन्त 
रतः प्राणा आज्येन व्यापारयति तेजो वा आज्यं प्राणा उपरवाः 
प्राणेष्वेव तेजो दधाति हनू वा एते यज्ञस्य यदधिषवणे न सं 
तृणत्यसैतृण्णे हि हनू अथो खलु दीर्घसोमे संतृये धृत्यै शिरो वा 


22 


. 


170 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( உபாவம் 
एतद्यज्ञस्य यद्धविर्धानम् [ ५८ ] प्राणा उपरवा हनू अधिषवणे 
जिह्वा चर्म ग्रााणो दन्ता मुखमाहवनीयो नासिकोत्तरवेदिरुदर ५. 
सदो यदा खलु वै जिह्वया दत्स्वधि खादत्यथ मुखं गच्छति यदा 
मुखं गच्छत्यथोदरं गच्छति तमाद्धविर्धाने चर्मन्नधि ग्राभिरभि 
षुत्याऽऽहवनीय हुत्वा प्रत्यञ्चः परेत्य सदसि भक्षयन्ति यो वै 
विराजो यज्ञमुखे दोहं वेद दुह एवैनामियं वै विराट्तस्यै त्वक् 
चर्मोधोऽधिषणे स्तना उपरवा ग्रावाणो वत्सा ऋत्विजो दुहन्ति 
सोमः पयो य एवं वेद दुह एवैनाम् [ ५ ९ ] ॥ वपामि यवमतीरव 
नयति हविर्धानमेव त्रयोविशतिश्च ॥ ११ ॥ 

இப்பிரபாடகத்தின் அநுவாகங்களின் தொகையைக் காட்டுந் தலைப்புச் 
சொற்கள் : 

यदुभौ देवासुरा मिथस्तेषाः सुवर्ग यद्वा अनीशानः पुरोह 
विषि तेभ्य उत्तरवेदिस्सोत्तरवेदिबद्धं देवस्याभ्रि शिरो वा 
एकादश ॥ ११ ॥ 
பஞ்சாதிகளின் தொகையை காட்டுந்தலைப்புச் சொற்கள் : -- 

यदुभावित्याह देवानां यज्ञो देवेभ्यो न राय यजमानाय 
परस्तादर्वाची नवपश्चाशत् ॥ ५ ९ ॥ 
இதில் , உபரவங் கெல்லும் வகைகள் கூறப்படுகின்றன . 


உபாவங் கெல்லுவதை விதிக்கின்றது . 

LSTITLDHOOTL - 1 
शिरो वा एतद्यज्ञस्य यद्धविर्धानं प्राणा उपरवा हविर्धाने खायन्ते तस्मा 
च्छीर्षन्प्राणाः । 

என்பது . 


பிர -2 , அது -11 ) 


சோம யாகப் பிராமணம் 


171 


உபரவம் ) 


உரை . 


அவிர்த்தான மண்டபம் எக்ஞத்தின் தலையாமா தலின் அதில் , செவி , 
மூக்கு முதலிய துளைகளின் வாயிலாகவரும் பிராணனுக்கிடமா திலின் உப 
ரவங் கெல்லல் வேண்டும் . உபரவம் = உள்ளில் ஒன்று பட்டதாய்த் 
தோன்றும் நான்கு மண் வளைகள் , இது , தலையில் இருத்தல் பொருத்த 
முடையதாம் . 


அதை விதிக்கின்றது . 

பிராமணம் -2 
अधस्तात्खायन्ते तस्मादधस्ताच्छीर्णः प्राणाः । 


என்பது . 


உரை . 
அவிர்த்தான மண்பத்திற்குக் கீழே பூமியில் உபரவங் கெல்லப்படுத 
லால் , உலகில் , தலையின் மேல் ஓட்டிற்குக் கீழே பிராணன் உலாவுகின்றது . 


வைஷ்ணவங்களை என்னும் ஆகுபெயரால் தேவதை கொள்ளப் 

படுகின்றது என்கிறது . 

பிராமணம் -3 
रक्षोहणो वलगहनो वैष्णवान्खनामीत्याह वष्णैवा हि देवतयोपरवाः । 

என்பது , 


உரை . 
ரக்ஷேரஹணம் என்றது முதலியது , உபரவம் என்னுந் துளைகள் 
விஷ்ணுவைத் தேவதையாக உடையவைகள் என்கின்றது . 


மூன்று சாண் அளவு ஆழமிருத்தல் வேண்டுமென்பதிற் பிரமாணங் 

கூறுகின்றது . 

பிராமணம் -4 
असुरा वै नियन्तो देवानां प्राणेषु घलगान्यस्खनन्तान्याहुमात्रेऽन्वविन्दन्त 
स्माद्वाहुमात्राः खायन्ते । 


என்பது 


172 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -6 

(உபரவம் 


உரை. 
ஒடுவதற்கு முயன்ற அசுரர்கள் தேவர்களுடைய உயிர்கெடும்படி ஒரு 
முழம் ஆழத்தில் பூமியில் பள்ளங் கெல்லி சூனியம் வைத்திருந்தார்களாத 
லின் இப்போதும் ஒருமுழம் ஆழம் உபரவ மென்னும் வளைகள் கெல்லப் 
படுகின்றன என்பது . 


பகைவர் அனைவரையுங் கொள்ளுதற் பொருட்டு , ஒத்தவன் ஒப்பில்லாத 
வன் என்னுஞ் சொற்கள் கூறப்பட்டன என்கின்றது . 

பிராமணம் -- 5 
इदमहं तं बलगमुद्वपामि यं नस्समानो यमसमानो निचखानेत्याह द्वौ वाय 
पुरुषो यश्चैव समानो यश्चासमानो यमेवास्मै तौ वलगं निखनतस्तमेवो 
தா 

என்பது . 


உரை , 


எனக்குச் சமமானவன் சமமில்லா தவன் என்னுமிருவர்களின் சூன் 
யத்தை எடுக்கின்றேன் என்றது , இவ்விருவகைச் சத்துருக்களின் பில்லி 
சூனியங்களையும் எடுக்கின்றேன் என்பது . 


நான்கு துளைகளும் உள்ளில் ஒன்று சேர்ந்திருத்தல் வேன்டுமென்று 

விதிக்கின்றது . 

பிராமணம் -- 6 
संतृणत्ति तस्मात्संतृण्णा अन्तरतः प्राणाः । 


எனபது , 


உரை . 


பிராணன் , கண் , செவிகள் எல்லாம் உடம்பினுள் இருதயத்தில் ஒன் 
றாய்ச் சேர்ந்திருக்கின்றன ஆதலின் இவ்வாறு என்பது . 


மேலே நான்காய் இருத்தல் வேன்டுமென்பதை விதிக்கின்றது . 

பிராமணம் - 7 
न सं भिनत्ति तस्मादसंभिन्नाः प्राणाः । 

என்பது . 


பிர -2 , அது -11 ) 


சோம யாகப் பிராமணம் 


173 


உபரவம் ) 


உரை. 


பிராணன்கள் தத்தமது துளைகளிலிருக்கின்றன ஒன்று படுவதில்லை . 
ஆதலின் பிரிந்திருத்தல் வேண்டும் என்பது . 


தெளித்து மீந்த நீரை உபரவத்திற் கொட்டல் வேண்டுமென்று 

விதிக்கின்றது . 

பிராமணம் -- 8 
अपोऽव नयति तस्मादार्दा अन्तरतः प्राणाः । 

என்பது . 


உரை . 


வாய் , மூக்கு , கண் முதலிய துளைகளுள் , ஈரப்பசை யிருத்தலின் உள் 
ளில் ஈரப்பசையுடையவைகள் பிராணன்கள் என்பது . 


கொட்டிய நீரில் வாற்கோதுமையைப் போடல் வேண்டுமென்று 

விதிக்கின்றது . 

பிராமணம் - 9 
यवमतीरव नयन्यूग्वै यवः प्राणा उपरवाः प्राणेष्वेवोर्ज दधाति । 


என்பது 


உரை. 
உபரவம் பிராணனாமா தலின் , அதில் , அன்னரசத்தைப் போடல் 
வேண்டு என்பது , 


உபாவங்களில் தருப்பையைப் போடல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -10 
எ ராரி TTISITTI STTTTT : TITTI : | 

என்பது 


உரை . 


கண் கோளைகள் , மூக்குத்துளை முதலானவைகளில் உரோமங்கள் 
காணப்படுதலின் உள்ளே பிராணன்கள் உரோமங்களை 

யுடையவைகளா 
மாதலின் தருப்பையைப் போடுதல் என்பது . 


174 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( உபரவம் 


ஹோமத்தை விதிக்கின்றது . 


பிராமணம் -11 


आज्येन व्याघारयति तेजो वा आज्यं प्राणा उपरवाः प्राणेष्वेव तेजो 
| 

என்பது 


உரை . 


நெய்யால் ஹோமஞ் செய்யப்படுகின்றது என்றது , நெய் ஒளியாம் உபர 
வங்கள் பிராண்கள் அப் பிராண்களிடத்தில் ஒளி வைக்கப்படுகின்றது என் 


கின்றது . 


சோமரசம் பிழியும் பலகைள் ஒன்றாய் நெருங்கி யிருத்தல் கூடா 

தென்கின்றது . 


பிராமணம் -- 12 


हनू वा एते यज्ञस्य यदधिषवणे न सं तृणत्यसंतृण्णे हि हनू । 


என்பது . 


உரை. 
‘ சோமரசம் பிழியும் பலகைகளிருண்டும் எக்ஞத்திற்கு கன்னங்கள் 
போன்றன . ஆதலின் அவற்றை , கயிறு முதலியவைகளால் இறுகக்கட்டல் 
கூடாது என்பது . 


தொடர்ப்புபற்றி மிகுந்த சோமரசம் பிழியும்மிடத்தும் அதை விதிக்கின்றது . 

பிராமணம் -13 
अथो खलु दीर्घसोमे संतृये धृत्यै । 


என்பது , 


உரை . 
மீண்டும் மீண்டும் சோமரசம் பிழியும் யாகங்களில் வலுவுடனிருத்தற் 
பொருட்டு அப் பலகைகளைக் கட்டுதல் என்பது . 


சோம யாகப் பிராமணம் 


175 


பிர -2 , அ ந -11 ) 
உபரவம் ) 


உருவகமாய் உபரவங்களைப் புகழ்ந்து , நிமித்தத்துடன் சபையில் சோம 
ரசத்தை அருந்தல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் - 14 
शिरो वा एतद्यज्ञस्य यद्धविर्धानं प्राणा उपरवा हनू अधिषवणे जिह्वा 
चर्म ग्रावाणो दन्ता मुखमाहवनीयो नासिकोत्तरवेदिरुदर सदो यदा 
खलु वै जिह्वया दत्स्वधि खादत्यथ मुखं गच्छति यदा मुखं गच्छत्यथो 
दरं गच्छति तस्माद्धविर्धाने चर्मनधि पात्रभिरभिषुत्याऽऽहवनीये हुत्वा 
प्रत्यञ्चः परेत्य सदसि भक्षयन्ति । 


என்பது . 


உரை . 


உபரவ 


எக்ஞத்திற்குத் தலை அவிர்த்தான மண்டபமாம் . 

வளைகள் 
பிராணன்கள் , சோமரசம் பிழியும் பலகைகள் கன்னங்கள் , தோல் நாவாம் , 
இடிக்குங் கற்கள் பற்கள் , ஆகவனீயம் வாய் , மூக்கு உத்தரவே திகை . சபை 
வயிறாம் , ஆதலின் , நாக்குப் பற்களால் மென்று சுவைக்கில் வாய்க்குட் 
போகின்றது , பிறகு வயிற்றிற்குட் போகின்றது ஆதலின் , அவிர்த்தான 
மண்டபத்தில் தோலின் மீது கற்களால் இடித்துப் பிழிந்து ஆகவனீயத்தில் 
ஹோமஞ் செய்து மீண்டும் வர்து சபையில் அருந்துகின்றனர் எ . 


மீண்டும் உபரவத்தை மற்றொரு உருவகப்படுத்திப் புகழ்ந்து அதன் 

உணர்வைப் புகழ்கின்றது . 

பிராமணம் -15 
यो वै विराजो यज्ञमुखे दोहं वेद दुह एवैनामियं वै विराट्तस्यै त्वक् 
चर्मोधोऽधिषवणे स्तना उपरवा ग्रावाणो वत्सा ऋत्विजो दुहन्ति 
सोमः पयो य एवं वेद दुह एवैनाम् ।। 

என்பது . 


உரை . 


ஈண்டு , அக்கினிட்டோம யாகத்தில் பன்னிரண்டு துதிகள் உள்ளன , 
அவற்றின் இருக்கு மந்திரங்களை மீண்டும் மீண்டும் ஓதில் தொண்ணூறாகின் 
றன . தொண்ணூறில் பத்தொன்பது பத்துக்களிருற்கின்றன . ஆதலின் 
விராட்சந்த்தத்தின் எழுத்தெண்ணிக்கையும் இதில் இருக்கின்றது . ஆதலின் 
விராட் எனப்படுகின் 
எனப்படுகின்றது . இவ்விராட் 

றது . இவ்விராட் இங்கு காமதேனுவாக உரு 
வகித்துக் கூறப்படுகின்றது , 


176 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 


( 


இனி , இது , மறுநாளிற் செய்யப்படும் எக்ஞத்திற்குத் தொடக்கமாத 
லின் முகமெனப்படுகின்றது . இத்தகைய காமதேனுவிற்குத் தோல் அதிஷ 
வண தோலாம் . பிழியும் பலகைள் மடியாம் உபரவங்கள் முலைகள் , இடிக் 
குங் கல்லுகள் , கன்றுகள் , வேள்விச் செயலாளர்கள் சோமமாகிய பாலைக் 
கறப்போர்கள் . இவ்வாறு கறக்கின்றவர்களும் இதை யுணர்கின்றவர்களும் , 
இத்தகைய காமதேனுவில் நன்கு பால் கறக்கின்றவர்களாவர் , அதாவது 
அவற்றின் பயனை அடைகின்றவர்கள் என்பது .. 

ஈண்டு , இது , உபரவத்தின் துதி யென்பர் சிலர் . சிலர் , தனி உபாசனை 
யென்பர் . இருவகையும் உடன்படத்தக்கவைகளே என்பதையு முணர்க. 

பதினோராவது அநுவாகம் 

முற்றிற்று . 


ரண்டாம் பிரபாடகம் 

முடிந்தது . 


சோம யாகப் பிராமணம் 


177 , 


பிர -3 , அ.து -1 ) 
மேடைகள் ) 


மூன்றாம் பிரபாடக விடயச் சுருக்கம் . 
तृतीयस्याऽऽदिमे सर्वे धिष्णियास्स्युद्वितीयके । 
अग्नीषोमप्रणयनं तृतीये यूपखण्डनम् ॥ १ ॥ 
चतुर्थे स्थापयेधूपं वह्नि मनाति पञ्चमे । 
नियुनक्ति पशु षष्ठे सामिधेन्यस्तु सप्तमे ॥ २ ॥ 
आघारौ च प्रयाजाश्च ह्यष्टमे हिंसनं पशोः । 
नवमे स्याद्वपाहोमोऽवदानानि त्वनन्तरे ॥ ३ ॥ 

एकादशे त्वनूयाजास्तृतीयोऽयं प्रपाठकः ।। 
இம்மூன்றாம் பிரபாடகத்திலும் பதினோரு அநுவகங்க ளிருக்கின்றன , 
அவற்றுள் , முதலாவதில் திஷ்ணியங் ( மேடை ) களும் , இரண்டாவதில் அக் 
கினி சோமம் என்பவைகளைக் கொண்டுபோவதும் , மூன்றாவதில் யூபத்தை 
வெட்டுவதும் , நான்காவதில் யூபத்தை நடுவதும் , ஐந்தாவதில் தீக்கடை 
வதும் , ஆறாவதில் யூபத்திற் பசுவை ( ஆட்டை ) க் கட்டுவதும் , ஏழாவதில் 
சாமிதேனிகளும் , எட்டாவதில் ஆகாரஹோம முதலியதும் , ஒன்பதாவதில் 
வபாஹோமமும் , பத்தாவதில் அங்கஹோமமும் , பதினோராவதில் அது 
யாசைகளுஞ் சொல்லப்படுகின்றன என்பது . 


ஆறாங்காண்டம் மூன்றாம் பிரபாடகம் 

முதலஙவாகம் 
திஷ்ணியங்களைக் கூறும் பிராமணங்கள் . 
ஆறு பஞ்சாதிக்குமேல் பதினான்கு பதங்களை கொண்டது . 
चात्वालाद्धिष्णियानुप वपति योनिर्वे यज्ञस्य चात्वालं यज्ञस्य 
सयोनित्वाय देवा वै यज्ञं पराऽजयन्त तमानीध्रात्पुनरपजियन्नेतद्वै 
यज्ञस्यापराजितं यदाग्नीधं यदाग्नीधाद्धिष्णियान् विहरति यदेव 
यज्ञस्यापराजितं तत एवैनं पुनस्तनुते पराजित्येव खलु वा एते 
यन्ति ये बहिष्पवमानः सर्पन्ति बहिष्पवमाने स्तुते [ १ ] आहा 
ग्रीदग्नीन् वि हर बर्हिस्तृणाहि पुरोडाशा अल कुर्विति यज्ञमेवा 


- 


23 


178 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( மேடைகள் 
पजित्य पुनस्तन्वाना यन्त्यङ्गारैर्दै सर्वने वि हरति शलाकाभि 
स्तृतीय सशुक्रत्वायाथो सं भरत्येवेनद्विष्णिया वा अमुष्मिल्लोके 
सोममरक्षन्तेभ्योऽधि सोममाऽहरन्तमन्ववायन्तं पर्यविशन् य एवं 
वेद विन्दते [ २ ] परिवेष्टारं ते सोमपीथेन व्याय॑न्त ते देवेषु 
सोमपीथमच्छन्त तान्देवा अब्रुवन्द्वेढे नार्मनी कुरुध्वमथ प्रवाऽऽ 
प्स्यथ न वेत्यग्नयो वा अथ धिष्णियास्तस्माद्विनामा ब्राह्मणोऽ 
( कस्तेषां ये नेदिष्ठं पर्यविशन्ते सोमपीथं प्राऽऽप्नुवन्नाहवनीय 
आनीधीयो होत्रीयों मार्जालीयस्तस्मात्तेषु जुह्वत्यतिहाय वषट्क 
रोति वि हि [ ३ ] एते सौमपीथेनाऽऽध्यन्त देवा वै याः प्राची 
राहुतीर हवुर्ये पुरस्तादसुरा आसन्तास्तामिः प्राणुदन्त याः 
प्रतीचीर्ये पश्चादसुरा आसन्तास्ताभिरपानुदन्त प्राचीरन्या 
आहुतयो हूयन्ते प्रत्यङ्ङासीनो धिष्णियान्व्याघारयति पश्चाच्चैव 
पुरस्ताच्च यजमानो भ्रातृव्यान्प्रणुदते तस्मात्परांचीः प्रजाः प्रवी 
यन्ते प्रतीचीः [ ४ ] जायन्ते प्राणा वा एते यद्धिष्णिया यदध्वर्युः 
प्रत्यधिष्णियानतिर्सत्प्राणान्त्सं कषेत्प्रमायुकस्स्यान्नाभिर्वा एषा 
यज्ञस्य यद्धोतोलः खलु वै नाभ्यै प्राणोऽवाङपानो यदध्वर्युः 
प्रत्यङ्होतारमतिसेपैदपाने प्राणं दध्यात्प्रमायुकस्स्यानाध्वर्युरुप 
गायेद्वाग्वीर्यो वा अध्वर्युर्यदध्वर्युरुपगायेदुद्गात्रे [ ५ ] वाचर सं 
प्रयच्छेदुपदासुकाऽस्य वाक्याब्रह्मवादिनी वदन्ति नासस्थिते 
सोमेऽध्वर्युः प्रत्यङ्सदोऽतीयादर्थ कथा दाक्षिणानि होतुमेति 


- 


179 


பிர -3 , அநு -1 ) சோம யாகப் பிராமணம் 
மேடைகள் ) 

यामो हि स तेषां कस्मा अहं देवा याम वाध्याम वाऽनु ज्ञास्य 
न्तीत्युत्तरेणाऽऽनीध्र परीत्य॑ जुहोति दाक्षिणानि न प्राणान्त्सं 
कर्षति न्यन्ये धिष्णिया उप्यन्ते नान्ये यानिवपति तेन तान्त्री 
णाति यान्न निवपति यदनुदिशति तेन तान् [ ६ ] ॥ स्तुते 
विन्दते हि वीयन्ते प्रतीचीरुद्द्वात्र उप्यन्ते चतुर्दश च ॥ १ ॥ 
இதில் , திஷ்ணியங்கள் என்னும் மேடைகள் கூறப்படுகின்றன . 


மந்திரங்களை விரிப்பதைத் தவிர்த்து , அநுட்டானதந்த விதிக்கின்றது . 

பிராமணம் -1 
चात्वालाद्धिष्णियानुप वपति योनि यज्ञस्य चात्वालं यज्ञस्य सयो 
ரே 

என்பது . 


உரை . 


சாத்வாலம் என்னும் மண்ணெடுக்குங் குழியில் மண்ணெடுத்து திஷ்ணி 
யங்களென்னும் இடவிசேடங்களைச் செய்யில் , எக்ஞமனைத்தும் காரணத் 
துடன் செய்தவைகளாகின்றன . எதனாலெனின் ; மட்குழி எக்ஞத்திற்குக் 
காரணமாம் ( பிறப்பிடமாம் ) ஆதலின் என்க என்பது . 


வேறு காலங்களில் அஙட்டிக்கும் மேடைகளையும் தொடர்புபற்றி இங்குக் 
கூறுகின்றவிடத்து , ஆக்னீத்ரனுடைய , அதாவது அக்கினியைப் பாதுகாத் 
துவைத்துக் கொண்டிருக்கின்றவனுடைய மேடையிலுள்ள தீயிலிருந்து 
ஹோதா முதலியோர்களின் மேடைகளில் அக்கினியை எடுத்துக்கொண்டு 
வந்து வைத்தல் வேண்டுமென்பதை விதிக்கின்றது . 

பிராமணம் -2 
देवा वै यज्ञं पराऽजयन्त तमाग्नीध्रात्पुनरपाजयन्नेतद्वै यज्ञस्यापराजित 
यदाग्नीधं यदाग्नीध्राद्धिणियान विहरति यदेव यज्ञस्यापराजितं तत एवैने 
पुनस्तनुते । 


என்பது . 


180 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம்-6 

( மேடைகள் 


உரை . 


முன் , அசுரர்கள் , தேவர்களை வென்று எக்ஞத்தீயைக் கவர்ந்து கொண் 
டனர் , அப்போது , ஆச்னித்ரதேவதை தனது வலியால் மீண்டும் அவ்வக் 
கினியைக் கொண்டு வந்தது . அவ்வாக்கினீத்திரனுடைய இடம் பிறரால் 
வெல்லமுடியாதது . ஆதலின் , அதிலிருந்து அக்கினியைக் கொண்டுவந்து 
மீண்டு வளர்த்தல் பொருத்தமேயாம் என்பது . 


பிரேஷை மந்திரத்தைத் தோற்றுவிக்கின்றது , 

பிராமணம் -3 
पराजित्येव खलु वा एते यन्ति ये बहिष्पवमान सर्पन्ति बहिष्पवमाने 
स्तुत आहाग्नीदग्नीन्धि हर बहिस्स्तृणाहि पुरोडाशा अलं कुविति 
यज्ञमेवापजित्य पुनस्तन्वाना यन्ति । 

என்பது 


உரை . 


காலையில் சோமரசம் பிழியும்போது செய்யப்படும் ( உபாஸ்மை 
காயத என்பது முதலிய துதியானது பஹிஷ்பவமானம் எனப்படும் . அத் 
துதியைப்பாடும் வேள்விச்செயலாளர் தோல்வியுற்று ஓடுகிறவர்களைப் 
போல் ஓடுகின்றார்கள் . ஆதலின் , துதிசெய்து முடிந்தவுடன் , ஆக்னீத்ரனைக் 
கூப்பிட்டு , “ அக்கினியைக் கொண்டு வருவாயாக என்பது முதலியனவாக 
ஏவில் , தோல்வியுற்றதிலிருந்து மீண்டுங் கொண்டுவந்து வைத்ததாகும் 
என்பது . 


அக்கினியை எடுத்துக்கொள்வதில் விசேடத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -4 
अनार सवने वि हरति शलाकाभिस्तृतीय सशुक्रत्वायाथो से भर 


என்பது . 


உரை. 


காலை , நடுப்பகல் என்னுஞ் சமயங்களிற் சோமரசம்பிழியும்போது ஆக் 
னீத்ரனுடைய தீயிலிருந்து எரியுந்தணலை எடுத்துக் கொள்ளல் வேண்டும் . 
மூன்றாம் முறை சோமரசம்.பிழியும்போது ஒருபிடி புல்லைக் கொளுத்தி எடுத் 
துக் கொள்ளல் வேண்டும் . இது, காயத்திரி , வாயால் சோமரசத்தைக்குடித்து 


பிர -3 , அநு -1 ) 


சோம யாகப் பிராமணம் 


181 


மேடைகள் ) 


விட்டதால் சாரமின்றியதாயிற்று . இப்போது , இவ்வாறு கொளுத்துவ தால் 
ஒளியுமிருக்கிறது சாரமுடையது பாகின்றது என்பதாம் . 


முற்கூறிய திஷ்ணியங்கள் என்னும் மேடைக்கூட்டத்தைப் புகழ்கின்றது . 

பிராமணம் -5 
धिष्णिया वा अमुष्मिल्लोके सोममरक्षन्तेभ्योऽधि सोममाऽहरन्तमन्ववा 
यन्तं पर्यविशन् । 

என்பது . 


உரை . 


சுவானன் , பிராசன் என்பவர் முதலானோர்களைப்போல் திஷ்ணிய 
தேவதைகளும் சோமத்தைப் பாதுகாக்கின்றவர்களாவார்கள் . இவர்கள் 
தாம் கொண்டு வந்த சோமத்திற்குப் பக்கத்திலும் வந்து உட்கார்ந்து 
கொண்டிருக்கின்றார்கள் என்பது புகழ் என்பதாம் . 


இஃதுணர்ந்தவனைப் புகழ்கின்றது . 

பிராமணம் -- 6 


य एवं वेद विन्दते परिवेष्टारम् । 


என்பது , 


உரை . 


இவ்வாறுணர்ந்தவன் , தொண்டுபண்ணும் சனங்களை யடைகின்றான் 
என்பது . 


சிலமேடையில் சோமரச ஆகுதியை விதிக்கின்றது . 

பிராமணம் -7 
ते सोमपीथेन व्याय॑न्त ते देवेषु सोमपीथमैन्छन्त तान्देवा अब्रुवन्द्वद्वे 
नामनी कुरुध्वमथ प्रवाऽऽप्स्यथ न वेत्यग्नयो वा अथ धिष्णियास्त . 
स्माद्विनामा ब्राह्मणोऽर्धकस्तेषां ये नेदिष्टं पर्यविशन्ते सोमपीथं प्रा ss . 
पवनाहवनीय आग्नीध्रीयो होत्रीयो मार्जालीयस्तस्मात्तेषु जुह्वति । 

என்பது , 


182 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 6 

( மேடைகள் 


உரை . 


திஷ்ணியங்கள் என்னும் மேடைகள் சோமரசமருந்திக் கிடைக்காத 
வைகளாய் தேவர்களுக்கு நடுவிலிருந்து சோமரச மருந்துவதற் கிச்சித்தன . 
அதை யுணர்ந்த தேவர்கள் , உங்கட்கு ஒவ்வொரு பெயர் இருக்கில் சோம 
மருந்துவதற்கு முழு உரிமை புடையவர்களாக மாட்டீர்கள் . ஆதலின் , மற் 
றொரு பக்ஷமாக அக்கினிகள் என்னும் பெயர்களையும் வைத்துக்கொள்வீர்க 
ளாகில் பெருமை மிகுந்து சோமரச மருந்தும் உரிமையை யடைவீர்கள் என் 
றனர் . அவ்வாறே அவைகள் இரண்டு நாமங்களைத் தரித்துக் கொண்டன . 
அவற்றுள்ளும் , ஆகவனீயம் என்பது முதலிய பெயர்களைக்கொண்டு சோமத் 
திற்கருகிலுள்ள நான்கு மேடைகளும் சோமரசமருந்த உரியவைகளாத 
லின் 

அவைகளின் மீது சோமரச ஆகுதிகள் செய்தல் வேண்டும் எண்பது . 


இரண்டு பெயர்களைக் கொண்டதால் ஏனைய திஷ்ணியங்கட்கும் 
சோமபானம் உண்டு என்பதை விலக்குகின்றது . 

பிராமணம் -8 
अतिहाय वषट्करोति वि ोते सोमपीथेनाऽऽयन्त । 


என்பது . 


உரை. 


சு 


தூரத்திலுள்ள மைத்ராவருண மேடை . முதலியவைகளைத் தவிர்த்து , 
அருகிலிருக்கின்றவைகட்கு மாத்திரம் வஷட்காரமாம் . அங்ஙனமே பிற 
ருதியுங் கூறியிருத்தலின் என்க . ஆனாலும் இரண்டு நாமங்களைக் கொண்ட 
தால் பெருமைவாய்ந்த தேயலாது சோமபானத்தில் உரிமை 

மையை அடைய 
வில்லை . சோமம் இல்லையேனும் நெய்யின் வியாகார ஹோமத்தினாலேயே 
அதுபொருந்து மாற்றிக என்பது , 


சோமரச ஆகுதிகளின் பாகுபாட்டைக் கூறுகின்றது . 

பிராமணம் -9 
देवा वै याः प्राचीराहुतीरजुहवुर्य पुरस्तादसुरा आसन्तास्ताभिः प्राणु 
दन्त याः प्रतीचीर्ये पश्चादसुरा आसन्तास्ताभिरपानुदन्त प्राचीरन्या 
आहुतयो हूयन्ते प्रत्यासीनो धिष्णियान्व्याघारयति पश्चाञ्चैव पुर 
स्ताच्च यजमानो भ्रातृव्यान्प्रणुदते तस्मात्पराचीः प्रजाः प्रवीयन्ते 
प्रतीचीर्जायन्ते । 

என்பது . 


சோம யாகப் பிராமணம் 


183 


பிர -3 , அநு -1 ) 
மேடைகள் ) 


உரை. 


தேவர்கள் கிழக்குமுகமாக ஆகுதிகளைச் செய்து கிழக்கிலுள்ள அசுரர் 
களை விலக்கினர் . மேற்கு முகமாகச் செய்யும் ஆகுதிகளால் மேற்கிலுள்ள 
அசுரர்களை விலக்கினர் . மற்றைய ஆகுதிகளெல்லாம் கிழக்கு முகமாகவே 
செய்தல் வேண்டும் . மேற்குமுகமாக இருந்துக்கொண்டு மேடைகட்கு வியா 
கார ஹோமங்களைச் செய்தல் வேண்டும் . இதனால் முன்பின்னுள்ள பகை 
வரை எசமானன் விலக்குகின்றான் . இதனால் , அதாவது ஆகுதிகள் இரு 
வகையாதலால் ஒருமுகமாய் கருப்பதானஞ் செய்கின்றான் தகப்பன் கருப்பா 
தானஞ் செய்கின்றான் குழந்தை அதற்கு எதிர்முகமாய்ப் பிறக்கின்றது 
என்பது . 


அத்வரியு , மேற்கில் போதல் கூடாதென்பதை பழிப்பால் அறிவுறுத்து 

கின்றது . 

பிராமணம் -10 
प्राणा वा एते यद्धिष्णिया यध्वर्युः प्रत्यधिष्णियानतिसत्प्राणान्त्सं 
कर्षेत्प्रमायुकस्स्यान्नाभिर्वा एषा यज्ञस्य यद्धातोः खलु वै नाभ्यै 
प्राणोऽवाङपानो यदध्वर्युः प्रत्यङ्होतारमतिसदपाने प्राणं दध्यात्प्रमा 
युकस्यात् । 


என்பது . 


உரை . 


இத்திஷ்ணிய மேடைகள் பிராணன்களாம் ஆதலின் அத்வரியு , திஷ்ணி 
யங்களைத் தாண்டி மேற்கில் போவானாகில் பிராணனை விட்டவனாவன் , 
ஹோ தாவோ நாபியிலிருக்கிறான் , பிராணனைப்போல் கிழக்கிலிருக்கின்ற அத் 
வரியு மேற்கில் தாண்டிப் போவானாகில் அபானனின் பிராணனைச் சேர்ந்த 
வனாகி இறப்பன் . ஈண்டு அத்வரியு மேற்கில் போதல் கூடாதெனல் 
திரண்ட பொருள் என்பது . 


இருத்துவிக்குக்கள் கூடவிருந்து சாமைத்தைப் பாடல் வேண்டும் , என்னும் 
விதியால் , அத்விரியும் பாடல் வேண்டுமென்பதை மறுக்கின்றது . 

பிராமணம் -11 
नाध्वर्युरुप गायेद्वाग्वीयों वा , अध्वर्युर्यध्वर्युरुषगायेदुद्गात्रे वाच : संप्रय 
च्छेदुपदासुकाऽस्य वारस्यात् । 


என்பது , 


184 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 


( 


( 


மேடைகள் 


உரை . 


அத்வரியு கூடவிருந்து சாமம் பாடக்கூடாது , ஏனெனின் ? அவன் 
வாக்கு வல்லுநன் ஆதலின் , அவன் கூடப்பாடில் உக்காதாவின் வாக்குக் 
கெட்டுவிடும் ஆதலின் கூடவே பாடக்கூடாது என்பதாம் . 


மற்றொருவகையால் , அத்வரியு, மேற்கே செல்லுவதை விதிப்பதற்கு 

வினாவைக் கற்பிக்கின்றது . 

பிராமணம் -12 
ब्रह्मवादिनो वदन्ति नास स्थिते सोमेऽध्वर्युः प्रत्यङसदोऽतीयादथ कथा 
दाक्षिणानि होतुमेति । 


என்பது . 


உரை . 


அத்விரியு சபையைத்தாண்டி மேற்கில் போகக்கூடாதென்கிறது . அங் 
ஙனமானால் , யாகம் முடியாதபோது தக்ஷிணை ஹோமஞ்செய்தல் , அதாவது 
பிராசீன வமிசமென்னுங் கொட்டகையில் புதிய காருகபத்தியத் தீயிற் 
செய்யவேண்டிய ஹோமம் எவ்வாறாம் ? என்று பிரமவாதிகள் வினாவுகின்ற 
னர் என்பது . 


கூறிய வினாவை நீக்கும் ஆபாசத்தை ஆசங்கிக்கின்றது . 

பிராமணம் -13 
यामो हि स तेषाम् । 


என்பது . 


உரை 


தக்ஷிணையின் பொருட்டுச் செய்யப்படும் ஹோமகாலம் தேவர்களின் 
கருமங்கள் முடிவுறுங் காலமாம் . ஆதலின் , அது உலகியல் நடையாமாத 
லின் அதைத் தேவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது . 


இவ்வாறெழுந்த வினாவின் ஆபாசத்தையும் பழிக்கின்றது . 

பிராமணம் - 14 
करमा अह देवा यामं वाऽयाम वाऽनु ज्ञास्यन्तीति । 


என்பது . 


சோம யாகப் பிராமணம் 


185 


பிர -3 , அநு -1 ) 
மேடைகள் ) 


| 


உரை . 


கருமங்கள் முடியும்போதேனும் , அல்லது , முடியாதபோதேனும் 
தேவர்கள் , அநுமதித்தலால் பயன் யாதுமில்லை . ஆதலின் , மேற்கில் செல்லுத 
லடையாமையின் துணையின் ஹோமம் பொருந்தாது எனல் உறுதியா 
யிற்று என்பது . 


மேற்கூறியதற்கு நிவிர்த்திவகையைக்காட்டி , மேற்கில் செல்வதை 

விதிக்கின்றது . 

பிராமணம் - 15 
उत्तरेणाऽऽग्नीध्र परीत्य जुहोति दाक्षिणानि न प्राणान्त्सं कर्षति । 


என்பது . 


உரை . 


ஆக்னீத்ர மண்டபம் , அவிர்த்தானமண்டபம் என்னும் இரண்டிற்கும் 
நடுவிற் சென்று சபையைத் தாண்டிச்செல்வதே கூடாதெனல் . ஏனெனின் ? 
இது , ஆக்னீத்ரனை டதுபாகத்தில் விட்டு நீங்குகின்றது எனலாலென்க . 
ஆதலின் , வடக்காகவே மேற்கு முகமாம்ச் சென்று பிராசீன வமிசத்தில் 
தக்ஷிணையின் ஹோமத்தை செய்க என்பது . 


இனி , தொடர்புபற்றியதை விட்டுவிட்டு எடுத்துக் கொண்டதன் மேற்செல் 
கின்றது . மட்குழியிலிருந்து மண்ணெடுத்து திஷ்ணியமென்னும் மேடைகள் 
செய்வானாக . என்னும் பொது விதியால் ஆக்னீத்ர மேடைமுதல் ப்ராசிஹி 
தம் என்பது ஈறாகவுள்ள பதினாறு மேடைகளுஞ் செய்யற்பாலன என வந்த 
விடத்து , மார்ச்சாலீயம் ( கை கழுவும் மேடை ) ஈறான ஏட்டு மெடைகளே 
செய்யற்பாலன என்று அதை விசேடமாய் விதிக்கின்றது . 

பிராமணம் - 16 
न्यन्ये धिष्णिया उप्यन्ते नान्ये यानिवपति तेन तान्प्रीणाति । 

என்பது 


உரை. 


அருகிலுள்ள எட்டு மேடைகள் செய்யப்படுகின்றன . ஏனையவைகளைச் 
செய்தலில்லை . எம் மேடைகளைச் செய்கின்றானோ, அதனால் , அதைப் பிரியப் 
படுத்துகின்றான் என்பது . 


24 


186 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் 6 

( அக்கினி சோமப் 


ஆகவனீய மேடை முதல் , பிராசிஹிதம் என்பது ஈறாகவுள்ள எட்டு 
மேடைகளையும் போற்றுதல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

LSTITLOOOTL - 17 
यान निवपति यदनुदिशति तेन तान् ॥ 

என்பது . 


உரை . 


என்பது . 


எந்த மேடைகளைச் செய்யவில்லையோ , அவற்றை , மந்திரத்தாற் போற் 
றல் வேண்டும் . போற்றுவதால் , அது பிரியமடைகின்றது எ 

முதலாம் அஙவாகம் 

முற்றிற்று . 


ஆறாங்காண்டம் மூன்றாம் பிரபாடகம் 

இரண்டாவது அங்வாகம் 
அக்கினி சோமங்களின் பிரணயனத்தைக்கூ றும் பிராமணங்கள் . 

ஆறு பஞ்சாதிகளைக் கொண்டது . 
सुवर्गाय वा एतानि लोकाय हूयन्ते यद्वैसर्जनानि द्वाभ्यां 
गार्हपत्ये जुहोति द्विपाद्यजमानः प्रतिष्ठित्या आग्नीधे जुहोत्यन्त 
रिक्ष एवाऽऽक्रमत आहवनीये जुहोति सुवर्गमेवैनं लोकं गमयति 
देवान्दै सुवर्ग लोकं यतो रक्षास्यजिघासन्ते सोमेन राज्ञा 
रक्षास्यपहत्याप्तुमात्मानं कृत्वा सुवर्ग लोकायन् रक्षसामनुपला 
भायाऽऽत्तम्सोमो भवत्यर्थ [ ७] वैसर्जनानि जुहोति रक्षसामप 
हत्यै त्वः सोम तनूकुद्भय इत्याह तनूकुध्येष द्वेषोभ्योऽन्यकृतेभ्य 
इत्योहान्यकृतानि हि रक्षा स्युरु यन्ताऽसि वरूथमित्याहोरु 
णस्कृधीति वावैताह जुषाणो अनुराज्यस्य वेत्वित्याहाप्तुमेव 
यजमानं कृत्वा सुवर्ग लोकं गमयति रक्षसामनुपलाभायाऽऽ सोम 


- 


187 


-- 


97-3 , मऊ -2 ] சோம யாகப் பிராமணம் 
பிரணயனம் ) 

ददते [ ८ ] आ ग्रावण आ वायव्यान्या द्रोणकलशमुत्पनीमा 
नयन्त्यन्वना सि प्रवर्तयन्ति यावदेवास्यास्ति तेन सह सुवर्ग 
लोकमेति नयवत्यर्चाऽऽग्नीधे जुहोति सुवर्गस्य लोकस्यामिनीत्यै 
ग्राव्ण्णो वायव्यानि द्रोणकलशमाग्नीध्र उप वासयति वि ह्येनं 
तैग़लते यत्सहोपवासयेदपुवायेत सौम्यर्चा प्रपादयति स्वया 
[ ९ ] एवैनं देवतया प्रपादयत्यदित्यास्सदोऽस्यदित्यास्सद आ 
सीदेत्याह यथायजुरेवैतद्यज॑मानो वा एतस्य पुरा गोप्ता भत्येष 
वो देव सवितस्सोम इत्याह सवितृप्रसूत एवैनं देवताभ्यस्सं 
प्रयच्छत्येतत्व ५ सोम देवो देवानुपागा इत्याह देवो ह्येष सन् 
[ १० ] देवानुवैतीदमहं मनुष्यो मनुष्यानित्याहं मनुष्योपद्वेष 
सन्मनुष्यानुपैति यदेतद्यजुर्न ब्रूयादप्रजा अपशुयजमानस्स्यात्सह 
प्रजया सह रायस्पोषेणेत्याह प्रजयैव पशुभिस्सहेमं लोकमुपावर्तते 
नमो देवेभ्य इत्याह नमस्कारो हि देवाना स्वधा पितृभ्य 
इत्याह स्वधाकारो हि [ ११ ] पितृणामिदमहं निवरुणस्य पाशा 
दित्याह वरुणपाशादेव निर्मुच्यतेऽने व्रतपत आत्मनः पूर्वी तनू 
रादेयेत्याहुः को हि तद्वेद यद्वसीयान्त्स्वे वशे भूते पुनर्वा ददाति 
न वेति ग्रावाणो वै सोमस्य राज्ञो मलिम्लुसेना य एवं विद्वा 
न्याव्ण्ण आग्रीध्र उपवासयति नैनं मलिम्लुसेना विन्दति [ १२ ] । 
अर्थ ददते खया सन्त्स्वधाकारो हि विन्दति ॥ २ ॥ 


- 


-- 


இதில் , அக்கினி சோமங்களின் பிரணயனங் கூறப்படுகின்றது . 


188 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( அக்கினி சோமப் 


மந்திரங்கட்கு , உரை கூறுதற்பொருட்டு முதலில் வைசர்ச்சன 

ஹோமத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் - 1 


सुवर्गाय वा एतानि लोकाय हूयन्ते यद्वैसर्जनानि । 


என்பது . 


உரை . 


து அவாந்தர தீட்சையை விடுதற் பொருட்டுச் செய்யப் படு தலின் , 
வைச்சர்ன ஹோமமெனப்படும் . இது சுவர்க்கலோகத்தின் பொருட்டுச் 
செய்யப்படுகின்றது என்பது . 


அதிலுள்ள விசேடங்களை முறையாய் விதிக்கின்றது . 

பிராமணம் -2 
द्वाभ्यां गार्हपत्ये जुहोति द्विपाद्यजमानः प्रतिष्ठित्या आनीधे जुहोत्यन्तरिक्ष 
एवाऽऽक्रमत आहवनीये जुहोति सुवर्गमेवैनं लोकं गमयति । 

என்பது . 


உரை . 


த்வம்சோம சுஷாண 8 , என்னுமிரண்டு மந்திரங்களால் எசமான 
னுடயை பிரதிட்டையின் பொருட்டு காருகபத்தியத்தில் ஹோமஞ்செய்தல் 
வேண்டும் . ஆக்னீத்ரத்திற் கூறப்படும் மந்திரத்தால் , அந்தரிக்ஷத்தில் ஏறுவ 
தற்கு ஆக்கினீத்ரத்தீயில் ஹோமஞ்செய்தல் வேண்டும் உருவிஷ்ணோ 

என் 
னும் மந்திரத்தால் , சுவர்க்கலோகத்தை யடைதற்பொருட்டு ஆகவனீய 
தீயில் ஹோமஞ் செய்தல் வேண்டும் என்பது . 


ஹோமஞ் செய்வதன் முன் , பிரமன் சோமத்தை வாங்கிக் கொள்ளல் 

வேன்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் - 3 
எனக் Tafsir TIN TIRIT 
हत्याप्तमात्मानं कृत्वा सुवर्ग लोकमायन्रक्षसामनुपलाभायाऽऽत्तस्सोमो 
भवत्यथ वैसर्जनानि जुहोति रक्षसामपहत्यै । 


என்பது , 


சோம யாகப் பிராமணம் 


பிர -3 , அநு -2 ) 
பிரணயனம் ) 


189 


உரை. 


தேவர்கள் சுவர்க்லோகஞ் செல்கின்றபோது சோமராஜன் , நுண்ணிய 
வுடம்பை , அதாவது , அசுரர்களின் கண்ணுக்குப் புலப்படாத தேகத்தை 
எடுத்து சுவர்க்கத்தை யடைந்து அங்கு அசுரர்களைக் கொன்றனன் . ஆத 
லின் , மேலே எடுத்துக்கொள்ளப் பெற்ற சோமம் அசுரர்களை கொல்வதா 
மாதலின் அசுரர்களைப் போக்குதற் பொருட்டு இவ்வோமத்தைச் செய்தல் 
வேண்டும் என்பது . 


முதல் மந்திரத்தின் முற்பகுதியின் கருத்தாகிய சோமத்தின் வன்மையை 

எடுத்துக் கூறுகின்றது . 

பிராமணம் - 4 
त्व सोम तनूकद्भय इत्याह तनूकृध्द्येषः । 

என்பது . 


உரை . 


த்வம் சோம் என்றது முதலியது , சோமம் ஏனைய உடம்புகளை வெட் 
டும் அசுரர்களின் உடம்புகளையும் அறுப்பதாமாதலின் போற்றத்தக்க 
உடம்பையுடைய சோமம் எம்மைப் பரிபாலிக்கும் வன்மை மிக்குடையது 
என்பதாம் . 


அம்மந்திரத்தின் இரன்டாம் பாகத்திலுள்ள விசேடத்தை முடிக்கின்றது . 

பிராமணம் - 5 
द्वेषोभ्योऽन्यकृतेभ्य इत्याहान्यकृतानि हि रक्षासि । 


என்பது . 


உரை . 


மாறு செய்யும்பகைவர்கள் 
அசுரர்கள் என்கின்றது . 


என்றது , மாறுபட்டதைச் செய்யும் 


மந்திரத்தின் , மூன்றாம்பாகத்தில் உள்ள உருவருதம் என்னும் 
வாக்கியத்தில் எஞ்சியதை நிறைக்கின்றது . 

பிராமணம் -6 
उरु यन्ताऽसि वरूथमित्याहोरु णस्कृधीति वावैतदाह । 

என்பது . 


190 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 6 

( அக்கினி சோமப் 


உரை . 


உருயந்தாஷி என்றது முதலியது , எமக்கு மிகுந்த நலங்களைச் செய் 
வாக என்னும் பொருளைக் கொண்டதேயாம் என்பது . 


இரண்டாவது மந்திரத்தில் , அப்து (சிறியவுடம்பாய் ) என்னுஞ் சொல்லாற் 

குறிப்பிட்டதைக் கூறுகின்றது . 

பிராமணம் - 7 
जुषाणो अतुराज्यस्य वेत्वित्याहाप्तमेव यजमानं कृत्वा सुवर्ग लोकं गमयति 
रक्षसामनुपलाभाय । 


என்பது . 


உரை . 


சுழாணம் 

என்றது முதலியது , நூண்ணிய வுடம்பெடுத்துக் 
கொண்டு அசுரர்கள் காணாதபடி சுவர்க்கத்திற்கு எசமானனைக் கொண்டு 
போகின்றது என்கின்றது . 


பிராசீன வமிசத்திலிருந்து புறப்பட்டு ஆக்னிந்திரனிடத்திற்குத் தீயைக் 
கொண்டு போகும் போது அநுட்டிக்கவேண்டிய சோமத்தை ஏற்றுக் கொள் 
ளல் முதலிய ஆறையும் விதிக்கின்றது . 

பிராமணம் -8 
आ सोमं ददत आ ग्रावण आवायव्यान्या द्रोणकलशमुत्पत्नीमा नयन्त्यन्ध 
नासि प्रवर्तयन्ति यावदेवास्यास्ति तेन सह सुवर्ग लोकमेति । 

என்பது . 


உரை . 


சோமத்தை எடுத்துக் கொள்வதுடன் சோமரசம் பிழியும் கற்கள் . 
உரல்போன்ற வாயவீய சோமரசபாத்திரங்கள் , மரத்தாற் செய்த துரோண 
கலசம் என்பவைகளையும் எடுத்துக் கொள்ளல் வேண்டும் . பத்தினியை , 
அவளிடத்திலிருந்து எழுப்பி அழைத்துக்கொண்டுவரல் வேண்டும் . வண்டி 
களை அதாவது , நெல் முதலிய தானியத்தைத் தாங்கும் வண்டிகளைச் செலுத் 
தல் வேண்டும் இந்த வண்டியானது அனேக இஷ்டிகளில் நெல் எடுத்த 
தால் , வண்டிகள் என்று பன்மையாகக் கூறப்படுகின்றது . இவ்வாறு செய் 
யில் எசமானனுடைய பொருள் களுடன் எசமானன் சுவர்க்கத்தை யடை 
கின்றான் என்பதாம் . 


பிர -3 , அநு -2 ) 


சோம யாகப் பிராமணம் 


191 


பிரணயனம் ) 


ஓமத்தை விதிக்கின்றது 


பிராமணம் -9 


नयवत्यर्चाऽऽग्नीधे जुहोति सुवर्गस्य लोकस्याभिनीत्यै । 


என்பது . 


உரை . 


அக்னே நய சுபதா என்னுமந்திரத்தால் , சுவர்க்கலோகஞ் செல் 
வதன் பொருட்டு ஆக்னீத்ரனுடைய தீயில் ஹோமஞ் செய்தல் வேண்டும் 
என்பது . 


சோமமிடிக்குங் கற்கள் முதலியவைகளை வைத்தல் வேண்டு 

மென்பதை விதிக்கின்றது . 


பிராமணம் -10 


ग्राण्णो वायव्यानि द्रोणकलशमाग्नीध्र उप वासयति । 


என்பது . 


உரை . 
கற்கள் , வாயவீயக்கிரகம் , துரோண கலசம் என்பவைகளை ஆக்னீத்ர 
னிடத்தில் வைத்தல் வேண்டும் என்பதாம் . 


ஏனையவைகளைப்போல் சோமத்தை வைத்தல் வேண்டுமென்று வந்த 
விடத்து , அதைநீக்குதற்குச் சோமத்தை மாத்திரம் எடுத்துக் கொள்ளல் வேண்டு 
மென்று விதிக்கின்றது . 


பிராமணம் -11 


वि होनं तैर्ग्रहते यत्सहोपवासयेदपुवायेत । 


என்பது . 


உரை . 


ஏனையவைகளுடன் சோமத்தையும் வைத்துவிடில் , அப்போதே 
சோமம் பிழிவார்களோ , என்னும் பயத்தால் சோமத்தின் வயிறும் தீ நாற்ற 
முடைய தாய் விடும் ஆதலின் சோமத்தை வைத்தல் கூடாது என்பது . 


192 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( அக்கினி சோமப் 


சோமங் கொண்டு போவதை விதிக்கின்றது . 

பிராமணம் -.1.2 
सौम्यर्चा प्रपादयति खयैवैनं देवतया प्रपादयति । 


என்பது . 


உரை. 


தனது 


சோமமந்திரத்தால் அவிர்த்தான மண்டபத்தில் சேர்க்கில் 
தேவதையாலேயே கொண்டுபோய்ச் சேர்த்ததாகின்றது என்பது . 


மான்தோல் விரிக்குமந்திரத்தின் பொருள் வெளிப்படை யென்கின்றது . 

பிராமணம் - 13 
अदित्यास्सदोऽस्यदित्यास्सद आ सीदेत्याह यथायजुरेवैतत् । 

என்பது . 


உரை . 


" அதித்யா : என்றது முதலியது , மந்திரத்திற் கூறிய பொருளையே 
உள்ளவாறுடையது என்கின்றது . 


சவிதாவைக்கூவி அழைப்பதின் கருத்தைக் கூறுகின்றது . 

பிராமணம் - 14 
यजमानो वा एतस्य पुरा गोप्ता भवत्येष वो देव सवितस्सोम इत्याह 
सवितृप्रसूत एवैनं देवताभ्यस्सं प्रयच्छति । 


என்பது . 


உரை . 


இதற்குமுன் சோமத்தைப் பாதுகாத்தவன் எசமானன் , இனி சவிதா 
வேதம் என்றது , சவிதாதேவனின் ஏவலினாலேயே அவன் சோமத்தைச் தேவர் 
களிடத்தில் ஒப்புவிக்கின்றான் என்கின்றது . 


அம்மந்திரத்தின் இரண்டு பாகங்களின் பொருளும் வெளிப்படை யென்பதை 
யும் , மாறுபடில் கேடென்பதையும் மூன்றாம்பாகத்தில் விளக்குகின்றது . 

பிராமணம் -- 15 
एतत्त्व सोम देवो देवानुपागा इत्याह देवो ह्येष सन देवानुपैतीदमह मनुष्यो 
मनुष्यानित्याह मनुष्योरह्येष सन्मनुष्यानुपैति यदेतद्यजुर्न ब्रूयादप्रजा 


பிர -3 , அநு -2 ) சோம யாகப் பிராமணம் 

193 
பிரணயனம் ) 

अपशुर्यजमानस्स्यात्सह प्रजया सह रायस्पोषेणेत्याह प्रजयैव पशुभि 
स्सहेमं लोकमुपावर्तते । 

என்பது . 


உரை . 
ஏதத்வம் என்றது முதலியதும் , தேவனாயிருந்து கோமன் தேவர் 
களையடைந்தனன் என்றதும் ,இவ்வாறு எசுர்மந்திரங் கூறாவிடில் எசமானன் 
பிரசைகளையும் , பசுக்களையும் உடையவனாகான் என்று கூறப்படுகின்றது . 
இதுபற்றியே , சஹப்பிரசயா என்பது முதலியதாம் . அதாவது , 

பிரசை 
களுடனும் பசுக்களுடனும் எசமானன் இவ்வுலகையடைகின்றான் என்பது 
மாம் . 


வணங்கும் மந்திரங்களிரண்டின் பொருளும் வெளிப்படையென 

விளக்குகின்றது . 


பிராமணம் - 16 


नमो देवेभ्य इत्याह नमस्कारो हि देवाना स्वधा पितृभ्य इत्याह स्वधा 
कारो हि पितृणाम् । 

என்பது . 


உரை . 


நமம் " என்றது முதலியது , தேவர்கட்கு வணக்கமாம் . சுவதா என் 
பது பிதிர்கட்கு வணக்கமாம் என்கின்றது . 


இக்கருத்தையே விளக்குகின்றது . 


பிராமணம் -- 17 


इदमहं निवरुणस्य पाशादित्याह वरुणपाशादेवनिर्मुच्यते । 


என்பது . 


உரை . 


இதமஹம் என்றது முதலியது , வருணனுடைய பாசத்தினின்றும் 
இவன் விடுபடுகின்றான் என்கின்றது . 


25 


194 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( யூபத்தை வெட்டுதல் 


ஆகவனீயத்தைப் போற்றும் மந்திரத்தின் தலைப்புச் சொல்லை எடுத்துக் 
கொள்வதுடன் அதன் கருத்தையும் விளக்குகின்றது . 

பிராமணம் - 18 
अग्ने व्रतपत आत्मनः पूर्वा तनूरादेयेत्याहुः को हि तवेद यद्वसीयान्त्वे वशे 
भूते पुनर्वा ददाति न वेति । 


என்பது . 


உரை . 


" அக்னே விரதபதே என்றது முதலியது , முன்னுள்ள தன துடம்பை 
அக்கினியிடத்திலிருந்து வலியால் பெற்றுக் கொள்ளல் வேண்டுமென்று 
பெரியோர் கூறுகின்றார்கள் . எதனாலெனின் ? ஒரு தனிகனிடத்தில் நமது 
பொருள் சிக்கிக்கொள்ளில் அவன் மீன்டுங் கொடுப்பானோ, கொடுக்கமாட் 
டானோ, அறியோம் ஆதலின் , முன்னேயே வலுவில் அதைக் கைப்பற்றிக் 
கொள்வதுபோல் என்பது போன்றதாலென்க . 


முற்கூறிய சோமமிடிக்குங் கற்களை வைத்தலுடன் அதைப்புகழ்கின்றது . 

பிராமணம் -19 
ग्रावाणो वै सोमस्य राज्ञो मलिम्लुसेना य एवं विद्वान्प्राण आग्नीध्र उप 
वासयति नैनं मलिम्लुसेना विन्दति । 


என்பது . 


உரை . 


சோமராசனுடைய பகைவர்களைக் கவருஞ்சேனை கற்களாம் . ஆதலின் , 
அத்தகைய கற்களை ஆக்னீத்ரனிடத்தில் வைக்கின்றவனை பகைவனுடைய 
சேனை அடையாது என்பது . 

இரண்டாவது அநுவாகம் 

முற்றிற்று . 


ஆறாங்காண்டம் மூன்றாம்பிரபாடகம் 

மூன்றாவது அஙவாகம் 
யூபம் வெட்டுவதைக் கூறும் பிராமணங்கள் . 
ஆறு பஞ்சாதிக்குமேல் பத்தொன் பது பதங்களைக் கொண்டது . 

वैष्णव्यर्चा हुत्वा यूपमच्छेति वैष्णवो वै देवतया यूपस्खयै 
वैनं देवतयाऽच्छैत्यत्यन्यानगां नान्यानुपागामित्याहाति ह्यन्या 


- 


19-3 , 7-3 ] 


சோம யாகப் பிராமணம் 


195 


யூபத்தை வெட்டுதல் ) 


- 


नेति नान्यानुपैयक्त्विा परैरविदं परोऽवरित्याहार्वाध्येनं 
पैरैर्विन्दति परोऽवरैस्तं त्वा जुषे [ १३ ] वैष्णवं देवयज्याया 
इत्याह देवयज्यायै ह्येनं जुषते देवस्त्वा सविता मध्वाऽनक्त्वि 
त्याह तेजसैवैनमनत्योषधे त्रायस्वैन स्वधिते मैन ! हि सीरि 
त्याह वज्रो वै खधितिश्शान्त्यै स्वधितेवृक्षस्य विभ्यतः प्रथमेन 
शकलेन सह तेजः परी पतति यः प्रथमश्शकलः परापतेत्तमप्या 
हरेत्सतेजसम् [ १४ ] एवैनमा हरतीमे वै लोका यूपत्प्रियतो 
बिभ्यति दिवमग्रेण मा लेखीरन्तरिक्षं मध्येन मा हि सीरित्या 
हैभ्य एवैनं लोकेभ्यश्शमयति वनस्पते शतवल्शो वि रोहेत्याव 
चने जुहोति॒ तस्मादावश्वनादृक्षाणां भूयास उत्तिष्ठन्ति सहस्र 
वल्शा वि वयरुहेमेत्याहाऽऽशिर्षमेवैतामा शास्तेऽनक्षसङ्गम् 
[ १५] वृश्चेद्यदक्षसङ्गं वृश्चेदंधईषं यजमानस्य प्रमायुक ५ स्याद्य 
कामयेताप्रतिष्ठितस्स्यादित्यारोहं तस्मै वृश्चेदेष वै वनस्पतीनाम 
प्रतिष्ठितोऽप्रतिष्ठित एव भवति यं कामयेतापशुस्स्यादित्यपर्ण 
तस्मै शुष्काग्रं वृश्चेदेष वै वनस्पतीनामपशव्योऽपशुरेव भवति यं 
कामयेत पशुमान्त्स्यादिति बहुपणं तस्मै बहुशाखं वृश्चेदेष वै 
[ १६ ] वनस्पतीनां पशव्यः पशुमानेव भवति प्रतिष्ठितं वृश्चेत्प्र 
तिष्ठाकामस्यैष वै वनस्पतीनां प्रतिष्ठितो यस्समे भूम्यै स्वाद्योने 
रूढः प्रत्येव तिष्ठति यः प्रत्यङ्पनतस्तं वृश्चेत्स हि मेधमभ्युप 
नतः पञ्चारनिं तस्मै वृश्चेद्यं कामयेतोपैनमुत्तरो यज्ञो नमेदिति 
पञ्चाक्षरा पङ्क्तिः पाङ्क्तो यज्ञ उपैनमुत्तरो यज्ञः [ १७ ] नमति 


- 


196 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( யூபத்தை வெட்டுதல் 
षडरनिं प्रतिष्ठाकामस्य षड्वा ऋतव ऋतुष्वेव प्रति तिष्ठति सप्ता 
रनिं पशुकामस्य सप्तपदा शक्करी पशवश्शकरी पशूनेवाव॑ रुन्धे 
नवारनिं तेजस्कामस्य त्रिवृता स्तोमेन संमितं तेजस्त्रिवृत्तेजस्व्येव 
भवत्येकादशारनिमिन्द्रियकामस्यैकादशाक्षरा त्रिष्टुगिन्द्रियं त्रिष्टु 
गिन्द्रियाव्यैव भवति पञ्चदशारनिं भ्रातृव्यवतः पञ्चदशो वज्रो 
भ्रातृव्याभिभूत्यै सप्तदशारनिं प्रजाकामस्य सप्तदशः प्रजापतिः 
प्रजापतेराप्तया एकविश्शत्यरनिं प्रतिष्ठाकामस्यैकवि शस्स्तोमानां 
प्रतिष्ठा प्रतिष्ठित्या अष्टाश्रिर्भवत्यष्टाक्षरा गायत्री तेजो गायत्री 
गायत्री यज्ञमुखं तेजसैव गायत्रिया यज्ञमुखेन संमितः ॥ [ १८ ] 
जुषे सतेजसमनक्षसङ्गं बहुशाखं वृश्चेदेष वै यज्ञ उपैनमुत्तरो यज्ञ 
आप्तथा एकान्नविशतिश्च ॥३ ॥ 


இதில் , யூபம் ( ஆட்டுக்கடாவைக் கட்டுந்தறி ) வெட்டும்வகை கூறப்படு 


கின்றது . 


மரத்தை வெட்டுவதை விதிக்கின்றது . 


SATLOGOOTLA - 1 


वैष्णैव्यर्चा हुत्वा यूपमच्छति वैष्णवो चै देवतया यूपस्खयैवैनं देवतयाऽ 


न्छति । 


என்பது . 


உரை. 


விஷ்ணு மந்திரத்தால் ஆகுதி செய்துவிட்டு யூபத்தை வெட்டில் , யூபும் 
விஷ்ணுவையே தேவதையாக வுடைய தாமாதலின் தனது 

தனது தேவதையா 
லேயே வெட்டப்பெற்றதாகின்றது என்பது . 


பிர -3 , அது -3 ) 


197 


சோம யாகப் பிராமணம் 
யூபத்தை வெட்டுதல் ) 


முற்கூறிய மந்திரப்பொருளில் வெளிப்படையை விளக்குகின்றது . 

பிராமணம் -2 
अत्यन्यानगां नान्यानुपागामित्याहाति ह्यानेति नान्यानुपैयक्त्विा परै 
रविदं परोऽवरैरित्याहार्वाग्ध्येनं परविन्दति परोऽवरैस्तं त्वा जुषे वैष्णवं 
देवयन्याया इत्याह देवयज्यायै ह्येनं जुषते । 


என்பது 


உரை . 
அத்யன்யானகாம் என்றது முதலியது , வேள்விக்குதவாத மரங்களை 
டடையாமல் உன்னையடைந்து வெட்டுதல் தேவா ராதனையின் பொருட்டு 
என்கின்றது . 


இன்சுவையுடைய நெய்யைத்தடவுகின்றான் என்னுங் கருத்தைக் 

கூறுகின்றது . 

பிராமணம் -3 
देवस्वासविता मध्वाऽनक्त्वित्याह तेजसैवैनमनबत्योषधे त्रायस्खैन 
खधिते मैन हि सीरित्याह वज्रो वै स्वधितिश्शान्त्यै । 

என்பது . 


உரை . 


( < தவஸ்த்வா என்றது முதலியது , ஒளியால் நனைக்கின்றான் என் 
கின்றது . " ஓஷதே என்றது முதலியது , கத்தி வச்சிரமாதலின் இது சாந்தி 
யின் பொருட்டு என்கின்றது 


அதை விதிக்கின்றது . 

பிராமணம் -4 
खधितेवृक्षस्य बिभ्यतः प्रथमेन शकलेन सह तेजः परा पतति यः प्रथम 
श्शकलः परापतेत्तमप्या हरेत्सतेजसमेवैनमा हरति । 


என்பது . 


உரை. 
நத்திக்குப் பயந்து மரத்தின் ஒளி முதலெழும் சிராப்பொடியுடன் 
கீழேவிழுகின்றது . அதை எடுத்தல் ஒளியுடன் அதை யெடுத்தலாம் என் 


கின்றது . 


198 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( யூபத்தை வெட்டுதல் 
முடியாததை விலக்கும் புத்தியைப் போக்குகின்றது . 

பிராமணம் -5 
इमेवै लोका यूपात्प्रयतो बिभ्यति दिवमग्रेण मा लेखीरन्तरिक्षं मध्येन मा 
हि सीरित्याभ्य एवैनं लोकेभ्यश्शमयति । 


என்பது . 


உரை. 


மூன்றுலகங்களும் பயப்படுகின்றன . ஏனெனின் ? விழுகின் றமரம் . 
அடி நடு நுனி , என்பவைகளால் எம்மைக் கீறிவிடுமோ என்னும் ஐயப்பாட் 
லென்க . ஆதலின் , “ திவம் அக்ரேண என்றது முதலியது , அதைச் சாந் 
தப்படுத்துகின்றான் என்கின்றது . 


அடிவேரில் ஓமஞ்செய்வதை விதிக்கின்றது . 

பிராமணம் -6 
वनस्पते शतबल्शो विरोइत्यावश्चने जुहोति तस्मादावश्चनावृक्षाणां भूयास 
Sfagf | 

என்பது . 


உரை . 


வாஸ்பதே என்றது முதலியது , துளுத்தற் பொருட்டு வேரில் 
ஓமஞ்செய்யப்படுகின்றது ; இதனால் , மரங்கள் வெட்டியவேரிலிருந்து துளிர்த் 
தெழுகின்றது என்கின்றது . 


வளர்க , என்பது ஆசீர்வாதப்பொருளைக் குறிப்பிடுகின்றது என்கின்றது . 


பிராமணம் -7 


सहस्रवल्शा वि वयर रुहेमेत्याहाऽऽशिषमेवैतामा शास्ते । 


என்பது . 


உரை. 


என்றது , இதுவே ஆசீர் 


யாம் ஆயிரங்கிளைகளாய் வளர்வோமாக 
வாதமாக விரும்புகின்றான் என்கின்றது . 


சோம யாகப் பிராமணம் 


பிர -3 , அநு -3 ) 
யூபத்தை வெட்டுதல் ) 


199 


முற்கூறிய யூபம் வெட்டுதல் மரத்தில் இன்ன இடத்தில் என்று விதிக்கின்றது 


பிராமணம் -8 


अनक्षसङ्गं वृश्चेत् । 


என்பது . 


உரை . 


மரத்தில் வெட்டியவிடத்தில் வண்டியின் அச்சுப்படாதிருக்கும்படி 
உயரமான இடத்தில் வெட்டுதல் வேண்டும் என்பது . 


அதற்கு மாறுபாடில் கேடென விதிக்கின்றது . 

பிராமணம் -9 


यदक्षसङ्गं वृश्चेदधईषं यजमानस्य प्रमायुक स्यात् । 


என்பது 


உரை . 


வெட்டிய விடத்தில் வண்டியின் அச்சுப்படுமாகில் , எசமானனுடைய 
பசுக்கள் கன்றுகள் முதலானவைகள் வண்டியின் நுகத்தடிக்காலுக்குக் 
கீழகப்பட்டு இறக்கநேரும் என்கின் 
றது . 


மரத்தின் மேலுள்ள கொம்பை யூபத்தின் பொருட்டு வெட்டக்கூடாதென 

மறுக்கின்றது . 


பிராமணம் -- 10 


यं कामयेताप्रतिष्ठितस्स्थादित्यारोहं तस्मै वृश्चेदेष वै वनस्पतीनामप्रतिष्ठि 
तोऽप्रतिष्ठित एव भवति । 


என்பது . 


உரை . 


எசமானன் நிலைப்படாதவனாய் இருக்கவிரும்பினால் மரத்தின்மீது ஏறி 
மேலுள்ள கொம்பை வெட்டுவானாக . ஏனெனின் ? மேலுள்ள கொம்பு பூமி 
யைப் பற்றி எழாததால் என்க . அதுபோல் எசமானனும் பிரதிட்டை 
யில்லா தவனாகுவன் என்கின்றது . 


200 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( யூபத்தை வெட்டுதல் 


தழைகளின்றிய கொம்புங் கூடாதென விதிக்கின்றது . 

பிராமணம் -11 
காச ggiftraqi என் ஏகன் ஏன் - TETdiarea7 
व्योऽपशुरेव भवति । 

என்பது . 


உரை . 


எசமானனுக்கு பசுக்களற்றுபோமாறு விரும்பில் , அவன் பொருட்டுத் 
தழைகளின்றிய கொம்பை வெட்டுதல் வேண்டும் . இதனால் , பசுக்கட்குரிய 
தன்மை இல்லாததால் பசுக்களில்லாமற் கெட்டுப்போய்விடும் என்பது . 


இலைகளுடன் கூடியதை வெட்டுதல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் - 12 
यं कामयेत पशुमान्स्यादिति बहुपर्ण तस्मै बहुशाखं वृश्चेदेष वै वनस्प 
तीनां पशव्यः पशुमानेव भवति । 


என்பது . 


உரை . 


பசுக்கள் வேண்டுமென்று விரும்புகின்றவன் பசுமைநிற இலைகளுடன் 
கூடிய மரத்தை வெட்டு தல் வேண்டும் என்பது . 


* 


அது பூமியில் சமமான விடத்தில் தனது வித்தால் முளைத்தெழுந்ததாயிருத்தல் 

வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -13 
प्रतिष्ठितं वृश्चेत्प्रतिष्ठाकामस्यैष वै वनस्पतीनां प्रतिष्ठितो यस्समे भूम्यै 
खाद्योने रूढः प्रत्येव तिष्ठति । 

என்பது . 


உரை . 


தனது வித்தால் என்பதால் , மரத்திற்கிளைத்தகொம்பு நீக்கப்பட்டது . 
இத்தகைய கொம்பு பூமியில் நிலைப்பட்டிருப்பதுபோல் எசமானன் நிலையை 
யுடையவனாகின்றான் என்பது . 


சோம யாகப் பிராமணம் 


201 


பிர -3 , அநு -3 ) 
யூபம் வெட்டுதல் ) 


மேற்கே வளைந்ததாயிருத்தல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் - 14 
यः प्रत्यङपनतस्तं वृश्चेत्स हि मेधमभ्युपनतः । 


என்பது . 


உரை . 


எக்ஞம் உத்தரவேதியிற் செய்யப்படுவதாமாதலின் , அது , யூபமிருக்கு 
மிடத்திற்கு மேற்காகின்றது . ஆதலின் அதை நோக்கிக்கொண்டே மேற்கே 
வளைவாயிருத்தல் வேண்டுமென்பது . 


விருப்பப்படி யூபத்தின் அளவுகளை விதிக்கின்றது . 

பிராமணம் -- 15 
पञ्चारनिं तस्मै वृश्चेचं कामयेतोपैनमुत्तरो यशो नमेदिति पश्चाक्षरा पतिः 
पाडो यज्ञ उपैनमुत्तरो यज्ञो नमति षडरति प्रतिष्ठाकामस्य षड्वा ऋतव 
ऋतुष्वेव प्रति तिष्ठति सप्तारनि पशुकामस्य सप्तपदा शक्करी पशवः 
शकरी पशूनेवाव रुन्धे नवारनिं तेजस्कामस्य त्रिवृता स्तोमेन समितं 
तेजस्त्रिवृत्तेजस्व्येव भवत्येकादशारनिमिन्द्रियकामस्यैकादशाक्षरा त्रिष्टु 
गिन्द्रियं त्रिष्टगिन्द्रियाव्येव भवति पञ्चदशारनि भ्रातृव्यवतः पञ्चदशो 
वज्रो भ्रातृव्याभिभूत्यै सप्तदशारनि प्रजाकामस्य सप्तदशः प्रजापतिः 
प्रजापतेराप्तया एकवि शत्यरति प्रतिष्ठाकामस्यैकवि शस्स्तोमानां 
प्रतिष्ठा प्रतिष्ठित्यै । 

என்பது . 


உரை . 


சோமவிகிருதியாகிய உத்தர யக்ஞத்தையடைய விரும்பி ஐந்துமுழம் 
அளவு யூபம் வெட்டில் ஐந்தெழுத்துக்கள் கொண்ட பந்தி யென்னும் உத் 
தர எக்ஞத்தையடைகின்றான் . பிரதிட்டையை விரும்பி ஆறுமுழம் நீளம் 
வெட்டில் , ஆறு இருதுக்களில் பிரதிட்டைய யடைகின்றான் . பசுக்களை விரும்பி 
ஏழுமுழநீளம் வெட்டில் , ஏழெழுத்துக்களைக் கொண்ட சாக்வரிச் சந்தத்தா 
லாய பசுக்களை யடைகின்றான் . ஒளியைவிரும்பி ஒன்பது முழம் நீளம் வெட் 
டில் , திரிவிருத் ஸ்துதியாலாகிய ஒலியை மடைகின்றான் . இந்திரியங்களை 
விரும்பி , பதினொரு முழம் நீளம் வெட்டில் பதினொரு எழுத்துக்களைக் 
கொண்ட திரிஷ்டுப் சந்தத்தாலாய இந்திரியங்களை யடைகின்றான் . பசை 
வரையடக்க விரும்பி , பதினைந்து முழம் நீளம் வெட்டில் பதினைந்து என்பது 
வச்சிரமாதலால் அதனால்பகைவரை அடக்குகின்றான் . பிரசைகளை விரும்பி , 
பதினேழு முழநீளம் வெட்டில் , பதினேழு வகையானது பிரசாபதியாம் 

26 


202 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( யூபம் 


ஆதலின் பிரசைகளையடைகின்றான் . பிரதிட்டையை விரும்பி இருபத்தொரு 
முழம் நீளம் வெட்டில் ஸ்தோமங்களின் பிரதிட்டை இருபத்தொன்றாமாத 
லின் பிரதிட்டையை யடைகின்றான் என்பது . அரத்தி = முழம் . 


அதை விதிக்கின்றது . 

பிராமணம் -12 
अष्टाधिर्भवत्यष्टाक्षरा गायत्री तेजो गायत्री गायत्री यज्ञमुखं तेजसैव गाय . 
त्रिया यज्ञमुखेन संमितः । 


என்பது 


உரை . 


யூபம் எட்டுப் பட்டைகளாக இருத்தல் வேண்டும் . இதனால் , எட்டு 
எழுத்துக்களைக் கொண்டதும் ஒளியுடையதுமாகிய காயத்திரி எக்ஞத் 
தொடக்கமாம் . ஆகவே , எக்ஞத் தொடக்கமாகிய ஒளியுடைய காயத்திரி 
யால் யூபம் அளவிடப்பட்டதாகின்றது என்பது . 

மூன்றாவது அஙவாகம் 

முற்றிற்று . 


ஆறாங்காண்டம் மூன்றாம் பிரபாடகம் 


நான்காவது அஙவாகம் 


யூபம் நாட்டுவதைக் கூறும் பிராமணங்கள் . 


எட்டு பஞ்சாதிக்கு மேல் நாற்பத்திரண்டு பதங்களை கொண்டது . 

पृथिव्यै त्वाऽन्तरिक्षाय त्वा दिवे त्वेत्याहेभ्य एवैन लोकेभ्यः 
प्रोक्षति परांश्च प्रोक्षति पराङिव हि सुवर्गो लोकः क्रूरमिव वा 
एतत्करोति यत्खनत्यपोऽ नयति शान्त्यै यवमतीव नयत्यू 
यवो यजमानेन यूपस्संमितो यावानेव यजमानस्तावतीमेवास्मि 
न्नूज दधाति [ १ ९ ] पितृणा ५ सदनमसीति बहिरवं स्तृणाति 
पितृदेवत्या १५ ह्येतद्यन्निखातं यद्धर्हिरनवस्तीर्य मिनुयात्पित 


203 


- 


- 


19 -3 , 7-4 ] சோம யாகப் பிராமணம் 
நாட்டல் ) 

देवत्यो निखांतस्स्यादहिरवस्तीय मिनोत्यस्यामेवैन मिनोति यूप 
शकलमवास्यति सतेजसमेवैनं मिनोति देवस्त्वां सविता मध्वाड 
नक्त्विाह तेजसैवैनमनक्ति सुपिप्पलाभ्यस्त्वौषधीभ्य इति 
चपालं प्रति [२० ] मुञ्चति तस्माच्छीर्षत ओषधयः फलं गृह्णन्त्य 
नक्ति तेजो वा आज्यं यजमानेनाग्निष्ठाऽश्रिस्संमिता यदग्निष्ठा 
मश्रिमनक्ति यजमानमेव तेजसाऽनक्त्यान्तमनक्त्यान्तमेव यज 
मानं तेजसाऽनक्ति सर्वतः परि मृशत्यपरिवर्गमेवास्मिन्तेजो दधा 
त्युद्दिवः स्तभानाऽन्तरिक्षं पृणेत्याहैषां लोकानां विधृत्यै वैष्ण 
व्यर्चा [ २१ ] कल्पयति वैष्णवो वै देवतया यूपस्वयैवैनं देवतया 
कल्पयति द्वाभ्यां कल्पयति द्विपाद्यज॑मानः प्रतिष्ठित्यै यं कामयेत 
तेजसैनं देवाभिरिन्द्रियेण व्यर्धयेयमित्यग्निष्ठां तस्याश्रिमाहव 
नीयादित्थं वेत्थं वाति नावयेत्तेजसैवैनं देवताभिरिन्द्रियेण 
व्यर्धयति यं कामयत तेजसैनं देवताभिरिन्द्रियेण समर्धयेयमिति 
[ २२ ] अनिष्ठां तस्याश्रिमाहवनीयेन सं मिनुयात्तेजसैवैनं देवता 
भिरिन्द्रियेण समर्धयति ब्रह्मवनिं त्वा क्षत्रवनिमित्याह यथायजु 
रेवैतत्पर व्ययत्यूगर्वै रशना यजमानेन यूपस्संमितो यजमानमे 
वोर्जा समर्धयति नाभिदघ्ने परि व्ययति नाभिदन्न एवासा उंज 
दधाति तस्मान्नाभिदन्न उर्जा भुञ्जते यं कामयेतो नम् [ २३ ] 
व्यर्धयेयमित्यू / वातस्यावाची वाऽवोहेदू वैनं व्यर्धयति यदि 
कामयेत वर्षकः पर्जन्यसादित्यवाचीमवोहेदृष्टिमेव नियच्छति 


. 


- 


204 


- 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -5 

( யூபம் 
यदि कामयेतावर्षकस्स्यादित्यू / मुद्द्वष्टिमेवोद्यच्छति पितृणां 
निखातं मनुष्याणामूर्ध्व निखातादा रशनाया ओषधीना ५ रशना 
विश्वेषाम् [ २४ ] देवानामूल५ रशनाया आ चषालादिन्द्रस्य 
चषाल साध्यानामतिरिक्तः स वा एष सर्वदेवत्यो ययूपो 
यद्या मिनोति सर्वा एव देवताः प्रीणाति यज्ञेन वै देवास्सुवर्ग 
लोकमायन्तेऽमन्यन्त मनुष्या नोऽन्वाभविष्यन्तीति ते यूपैन 
योपयित्वा सुवर्ग लोकायन्तमृषयो यूपेनैवानु प्राजानन्तद्रूपस्य 
यूपत्वम् [ २५ ] यद्यपं मिनोति सुवर्गस्य लोकस्य प्रज्ञात्यै पुरस्ता 
न्मिनोति पुरस्ताद्धि यज्ञस्य प्रज्ञायते प्रज्ञात हि तद्यदतिपन्न 
आहुरिदं कार्यमासीदिति साध्या वै देवा यज्ञमत्यमन्यन्ततान् 
यज्ञो नास्पृशत्तान् यद्यज्ञस्यातिरिक्तमासीत्तदस्पृशदतिरिक्तं वा 
एतद्यज्ञस्य यदनावग्निं मथित्वा प्रहरत्यतिरिक्तमेतत् [ २६ ] यूपस्य 
यदुवं चपालात्तेषां तद्भागधेयं तानेव तेन प्रीणाति देवा वै 
सस्थिते सोमे प्रचोऽहरन्त्र यूपं तेऽमन्यन्त यज्ञवेशसं वा इदं 
कुर्म इति ते प्रस्तर ५ स्रुचा निष्क्रयणमपश्यन्त्खरुं यूपस्य 
सस्थिते सोमे प्रप्रस्तर हरति जुहोति स्वरुमयज्ञवेशसाय 
[ २७ ] ॥ दधाति प्रत्यूचा समर्धयेयमित्यूर्जेनं विश्वेषां यूपत्वमति 
रिक्तमेतद्विचत्वारि शञ्च ॥ ४ ॥ 


இதில் , வெட்டிய யூபத்தை நாட்டும்வகை கூறப்படுகின்றது . 


பிர -3 , அது -4 ) சோம யாகப் பிராமணம் 

205 
நாட்டல் ) 
உலகமூன்றின் அபிமானி தேவதைகள் பிரியமடைதற் பொருட்டு, 

நீர் தெளித்தலாம் என்கின்றது . 

பிராமணம் -1 
पृथिव्यै त्वाऽन्तरिक्षाय त्वा दिवे त्वेत्याहेभ्य एवैनं लोकेभ्यः प्रोक्षति । 

என்பது . 


உரை. 


மண்ணின் பொருட்டு என்றது முதலியது , மூன்றுலகங்களின் 
பொருட்டு இந்த யூபத்தில் நீரைத் தெளிக்கின்றான் என்கின்றது . 


அத்திமரக் கொம்பிற்கு நுனியிலிருந்து அடிவரை தெளிப்பதுபோலன்று , 
மற்றோ , அடியிலிருந்து நுனிக்கு மேலாகத் தெளித்தல் வெண்டுமென்று விதிக் 
கின்றது . 

பிராமணம் -2 
पराञ्चं प्रोक्षति पराङिव हि सुवर्गो लोकः । 


என்பது 


உரை. 


மேலே நோக்காகத் தெளித்தல் , சுவர்க்கலோகம் மேலே யிருத்தலால் 


என்பது . 


யூபம் நடுங்குழியில் நீர்வார்த்தல் முதலியவைகளை விதிக்கின்றது . 

பிராமணம் -3 
करमिव वा एतत्करोति यत्खनत्यपोऽव नयति शान्त्यै यवमतीरव नयत्यू 
यवो यजमानेन यूपस्संमितो यावानेव यजमानस्तावतीमेवास्मिन्नर्ज 
दधाति पितृणा सदनमसीति बहिरव स्तृणाति पितृदेवत्या१५ ह्येत 
धनिखातं यद्वहिरनवस्तीर्य मिनुयापितृदेवत्यो निखातस्स्यादहिरव 
स्तीर्य मिनोत्यस्यामेवैनं मिनोति । 

என்பது . 


உரை . 


குழி கெல்லுதல் வருவிக்கப் பட்டதாம் . குழி கெல்லியதால் பூமி கோப 
மடைந்தது அதைத்தணிக்க நீர்வார்த்தல் . வாற்கோதுமையைப் போடுதல் 
ரசத்தை வார்த்ததாகின்றது . எசமானனுடைய அளவைக் கொள்வதோ, 


206 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -6 

( யூபம் 


எசமானனுக்கு வேண்டிய அளவு உணவுப்பொருளை அடைதற் பொருட் 
டாம் . தருப்பை விரித்தல் , குழி , பிதிர்க்கட்கு இடமாதலின் என்க விரிக்கா 
விடில் இவனுடையதாகாமற் போய்விடும் என்பது , 


சிராப் பொடியைப் போடுவதை விதிக்கின்றது . 

பிராமணம் -4 
यूपशकलमवास्यति सतेजसमेवैनं मिनोति । 


என்பது . 


உரை. 


வெட்டும் பொது முதலில் ஒளியை கொண்டு எழுந்த சிராப் பொடிகளை 
அக்குழியிற்போடுதல் , மரத்தின் ஒளி பயந்து சிராப் பொடியாக சிதறி 
விழுந்தது என்று முற்கூறிப் பட்டதன்றோ, அத்தகைய ஒளியுடன் யூபத்தை 
நாட்டுவதாகும் என்பது . 


நெய் தடவுவதை விதிக்கின்றது . 

பிராமணம் - 5 
देवस्त्वा सविता मध्वाऽनक्त्वित्याह तेजसैवैनमनक्ति । 


என்பது 


உரை 


<< தேவஸ் த்வா 

என்றது முதலியது , ஒளியால் இந்த யூபத்தை நனைக் 
கின்றான் என்கின்றது . ஈண்டு நெய் = ஒளியெனப்படுகின்றதை யுணர்க . 


யூபத்திற்கு , சஷாலம் என்னுங் கங்கணம் போடுவதை விதிக்கின்றது . 

பிராமணம் -6 
सुपिप्पलाभ्यस्त्वौषधीभ्य इति चषालं प्रति मुञ्चति तस्माच्छीर्षत ओष 
धयः फलं गृहन्ति । 


என்பது . 


உரை . 


யூபத்தின் நுனியில் ஒரு மரவளையத்தைப் போடுதலால் , கொடிசெடி 
கள் நுனியால் பயன்களைக் கொடுக்கின்றன என்பது . 


பிர -3 , அநு -4 ) சோம யாகப் பிராமணம் 

207 
நாட்டல் ) 
அக்கினிக்கு எதிர்முகமாய் இருக்கும் யூபப்பட்டைமீது நெய் தடவுதலை 

விதிக்கின்றது . 

பிராமணம் -7 
अनक्ति तेजो वा आज्यं यजमानेनाग्निष्ठाऽधिस्संमिता यदग्निष्ठामश्रिमनकि 
यजमानमेव तेजसाऽनक्त्यान्तमनक्त्यान्तमेव यजमानं तेजसाउनक्ति । 


என்பது . 


உரை . 


அக்கினிக்கு நேராய் இருக்கும் யூபத்தின் எட்டுப் பட்டைகளுள் 
ஒன்றைச் சுருவத்தில் நெய் யெடுத்துக்கொண்டு நனைக்கில் எசமானனை நெய் 
யால் நனைத்ததாம் என்பது . 


அப் பாகமுழுதும் நனைத்தல் வேண்டுமென்பதை விதிக்கின்றது . 

பிராமணம் -- 8 


सर्वतः परि मृशत्यपरिवर्गमेवास्सिन्तेजो दधाति । 


என்பது . 


உரை . 


அப்பாகம் முழுதையும் நெய்யால் நனைத்துவிடில் எசமானனுடைய 
அவயவவங்களுள் ஒன்றையும் விடாமல் ஒளியை உண்டாக்கியதாகின்றது 
என்பது . 


யூபத்தை நிமிர்க்கும் மந்திரத்திலுள்ள மூன்று சொற்களின் பயன் 

களைக் கூறுகின்றது 

பிராமணம் -9 
उद्दिवस्तभानाऽन्तरिक्षं पृणेत्याहैषां लोकानां विधृत्यै । 

என்பது . 


உரை . 


உத்திவம் " என்பது முதலியது மூவுலக வாசங்களும் அந்தஉலகங் 
களின் உறுதிப்பாட்டின் பொருட்டு என்கின்றது . 


208 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( யூபம் 
யூபத்தைக் குழியில் நாட்டுவதை விதிக்கின்றது . 

பிராமணம் -10 
वैष्णव्यर्चा कल्पयति वैष्णवो वै देवतया यूपस्खयैवैनं देवतया कल्पयति । 


என்பது , 


உரை . 


“ ‘ தேதேதாமாரி என்னும் விஷ்ணுமந்திரத்தால் யூபத்தை நாட்டில் , 
யூபம் விஷ்ணுவையே தேவதையாக வுடையதாமாதலின் தனது தேவதை 
யாலேயே நாட்டப்பெற்றதாகும் என்பது . 


யூபத்தை நாட்டுவதில் தத்விஷ்ணோ, விஷ்ணோ கர்மாணி " என்னும் 
இரண்டு மந்திரங்களையும் விநியோகிக்கின்றது . 

பிராமணம் -11 
द्वाभ्यां कल्पयति द्विपाद्यजमानः प्रतिष्ठित्यै । 

என்பது . 


உரை . 


இரண்டு மந்திரங்களால் அவ்வாறு வைத்தலால் இரண்டு கால்களை 
யுடைய எசமானன் நிலையை யடைதற்பொருட்டென்கின்றது . 


யூபத்தை ஆகவனீயாக்கினிக்கு நேராய் நனி சிறிது சாய்ந்து நிற்கும்படி 
வைப்பதில் பூர்வபட்சத்தைக் காட்டுகின்றது . 

பிராமணம் -12 
यं कामयेत तेजसैनं देवताभिरिन्द्रियेण व्यर्धयेयमित्यग्निष्ठां तस्याश्रिमाहव 
नीयादित्थं वेत्थं वाऽति नावयेत्तेजसैवैनं देवताभिरिन्द्रियेण व्यध . 


| 


என்பது . 
உரை . 
எட்டுப் பட்டைவைத்துச் செதுக்கும் போது , இதை இந்திரியங்களுட 
னும் தேவதைகளுடனும் சேர்க்கின்றேன் . அதற்கு , இப்பட்டைகளுடனும் 
ஒன்று யூபத்திற்கு மேற்கில் நிற்கும்படி செய்வதால் உறுதிபண்ணிக் கொள் 
வானாக . அதைக்கொண்டே அப்பட்டை ஆகவனீயாக்கினிக்கு வடக்கி 
லேனும் தெற்கிலேனும் நிற்கும்படிச் செய்யில் ஒளி முதலியவைகளின்றிய 
வனாகின்றான் என்பது . 


சோம யாகப் பிராமணம் 


209 


பிர -3 , அநு -4 ) 
நாட்டுதல் ) 


சித்தாந்தத்தை விளக்குகின்றது . 


பிராமணம் - 13 
यं कामयेत तेजसैनं देवताभिरिन्द्रियेण समर्धयेयमित्यग्निष्ठां तस्याश्रि 

माहवनीयेन सं मिनुयात्तेजसैवैनं देवताभिरिन्द्रियेण समर्धयति । 


என்பது . 


உரை . 


இந்திரிய முதலியவைகளை யடைய விரும்பில் , யூபத்தின் பட்டைகளுள் 
ஒன்றை ஆகவனீயாக்கினிக்கு நேராய் இருக்கும்படி வைத்தல்வேண்டும் 
வைக்கில் அப்பயனை யடைகின்றான் என்பது . 


குழியில் மண்ணைத்தள்ளி கெட்டிப்படுத்தும் மந்திரங்களிரண்டின் 
பொருள் வெளிப்படையென்பதை விளக்குகின்றது . 

பிராமணம் -14 
ब्रह्मवनि त्वा क्षत्रवनिमित्याह यथायजुरेवैतत् । 


என்பது . 


உரை. 


என் 


1 பிரடவனிம் 

றது முதலியது , எசுர் மந்திரத்திலுள்ளவாறே 
பொருளையுடையது என்கின்றது . 


யூபத்தில் தருப்பைக்கயிற்றைச் சுற்றல் வேண்மேன்பதை விதிக்கின்றது . 


பிராமணம் -- 15 


परिव्ययत्यूई रशना यजमानेन यूपस्संमितो यजमानमेवोर्जा समर्धयति । 


என்பது . 


உரை . 


தருப்பையாலாகிய கயிறான தால் இது இரசவடிவாம் . ஆதலின் , இது 

அளவின தாகிய யூபசம்பந்தமுடையதாய் வேண்டிய 
அளவு உணவுப் பொருளை யளிக்கின்றது என்பது . 


எசமானனுடைய 


27 


210 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( யூபத்தை 
தருப்பைக்கயிற்றைக் கட்டுமிடத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் - 16 
नाभिदने परि व्ययति नाभिदन्न एवास्मा उर्ज दधाति तस्मान्नाभिदन्न ऊर्जा 
ரான் 


என்பது , 


உரை . 


உண்ணும் உணவுப் பொருள் உடம்பின் நடுவாகிய நாபியின் அளவில் 
இருத்தலின் நாபியின் உயரத்தில் தருப்பைக் கயிற்றை யூபத்திற் சுற்றுதல் 
என்பது . 


நாபி அளவு என்பதைப் புகழ்வதன் பொருட்டு பழிக்கத்தக்க பட்சத்தை 

எடுத்துக் கூறுகின்றது . 

பிராமணம் -17 
यं कामयेतो नं व्यर्धयेयमित्यूर्वी वा तस्यावाची वाऽवोहेदू वैनं 
व्यर्धयति । 

என்பது . 


உரை . 


உணவுப் பொருளை வீணாகச்செய்யவிரும்பில் வயிறு போன்று நாபி அள 
வுக்கு மேலேயாயினும் , கீழேயாயினும் தருப்பைக் கயிற்றைச் சுற்றில் அவ் 
வாறே யாகிவிடும் என்கின்றது . 


விருப்ப விசேடத்தால் அதன் இடவிசேடங்களை விதிக்கின்றது , 

பிராமணம் -18 
यदि कामयेत वर्षकः पर्जन्यस्यादित्यवाचीमयोहेदृष्टिमेव नियच्छति यदि 
कामयेतावधूकस्स्यादित्यू /मुदूहेदृष्टिमेवोद्यच्छति । 


என்பது . 


உரை . 


மழையை விரும்பில் நாபிக்கு நேராகக்கட்டிய தருப்பைக் கயிற்றை 
கீழே தள்ளிவிடல் வேட்ண்டும் . மழையை விரும்பாவிடில் அக்கயிற்றை 
மேலே தள்ளிவிடல்வேண்டும் என்பது . 


4 


பிர -3 , அநு -4 ) சோம யாகப் பிராமணம் 

211 
நாட்டுதல் ) 
எல்லாத் தேவதைகட்கும் யூபம்பிரியமாம் என்னுந் தன்மையால் 

துதிக்கின்றது . 

பிராமணம் -19 
ரார் கேர் TTTT TTTT TTTITI irrur ( THI 
विश्वेषान्देवानामूल रशनाया आ चषालादिन्द्रस्य चषाल साध्यानाम 
तिरिक्त स वा एष सर्वदेवत्यो यद्यपी यापं मिनोति सर्वा एव देवताः 
ரினா 

என்பது . 


உரை . 


குழிக்குள்ளிருக்கும் வரையும் பிதிர்களுக்குப் பிரியமானதாம் . அதற்கு 
மேல் நடு கயிறு கட்டியிருப்பதற்கு மனிதர்களுக்குப் பிரியமான தாம் . கட்டி 
யுள்ளவிடம் கொடி செடிகட்குப் பிரியமானதாம் . அதிலிருந்து கங்கணமாயு 
யுள்ள விடத்திற்கு நடு விசுவேதேவர்கட்குப் பிரியமான தாம் . கங்கணம 
( சழாலமென்னும் மரவளையம் ) போட்டுள்ளவிடம் இந்திரனுக்குப் பிரிய 
மானதாம் . மற்றைய விடங்களெல்லாம் சாத்தியர்கட்குப் பிரியமானவைகள் 


என்பது . 


மீண்டும் சுவர்க்கலோகத்தை யுணர்வதற்குக் காரமாந் தன்மையற்றி 

யூபத்தைத் துதிக்கின்றது. 

பிராமணம் -20 
यशेन वै देवास्सुवर्ग लोकमायन्तेऽमन्यन्त मनुष्या नोऽन्याभविष्यन्तीति 
ते यूपेन योपयित्वा सुवर्ग लोकमायन्तमृषयो यूपेनैवानु प्राजानन्तद्यः 
पस्य यूपत्वं यद्यपं मिनोति सुवर्गस्य लोकस्य प्रज्ञात्यै । 


என்பது 


உரை. 


முன்னொருகால் , தேவர்கள் எக்ஞஞ்செய்து அதனால் சுவர்க்கஞ் சென் 
றார்கள் அப்போது மனிதர்களும் நம்மைப் பின்பற்றி வந்து நம்மைப்போ 
லாகிவிடுவார்கள் என்றெண்ணி , மனிதர்களை , யூபம் ஒருமரக்கொம்பு என்று 
நுண்ணிய நோக்காலுணர்ந்து தேவர்களைப் பின்பற்றி யூபத்தால் சுவர்க் 
கத்தை யுணர்ந்து கொண்டனர் ; ஆதலின் யூபம் ( மயக்குவது ) என்ற பெயர் 
வந்தது . இவ்வாறு மகிமையையுணர்ந்து யூபத்தை நாட்டியவன் சுவர்க்கத்தை 
யுணர்கின்றான் என்பது . 


212 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( யூபத்தை 


ஆகவனீயத்திற்குக் கிழக்கில் யூபத்தை காட்டுதல் வேண்டுமென்று 

விதிக்கின்றது . 

பிராமணம் - 21 
पुरस्तान्मिनोति पुरस्ताद्धि यज्ञस्य प्रज्ञायते प्रज्ञात हि तद्यदतिपन्न आहु 
रिदं कार्यमासीदिति । 


என்பது . 


உரை . 


ஆகவனீயத்திற்குக் கிழக்கில் யூபம் நாட்டப்படுகின்றது எக்ஞத்திற் 
குரிய அங்கங்களனைத்தும் முன் உணரப்பட்டிருப்பதுபோல் யூபம் நடுமிடம் 
கிழக்கென்று முன் உணரப்பட்டிருப்பதற்கு அடையாளமாக கிழக்கில் நடு 
தல் என்பது . 


முன் , ஷாலத்திற்கு மேற்பட்ட இடம் சாத்தியர்கள் என்னுந் தேவர்கட்கு 
பிரியமான தென்பதை அமைத்துக் காட்டுகின்றது . 

பிராமணம் -.22 
साध्या वै देवा यज्ञमत्यमन्यन्त तान् यज्ञो नास्पृशत्तान यद्यस्यातिरिक्तमा 
सीत्तदस्पृशदतिरिक्तं वा एतद्यज्ञस्य यदग्नाग्निं मथित्वा प्रहरत्यतिरि 
क्तमेतद्यपस्य यदूर्व चषालात्तेषां तद्भागधेयं तानेव तेन प्रीणाति । 


என்பது . 


உரை . 


의 


சாத்தியர்கள் என்னுந் தேவர்கள் , முன் , எக்ஞத்திற்கு உரிய விடங்க 
ளினின்றும் அதிகமானவைகள் எமக்கு உரியனவாகுக , என்றெண்ணி எக் 
ஞத்தைத் தொட்டிலர் . எக்ஞத்திற்குரியவைகளின்றும் வேறுபட்டவைகள் 
எவைகளெனின் ? அக்கினியில் அக்கினியைக் கடைந்து கொண்டுவருதலாம் 
இது , வேறு எக்ஞத்தில் இல்லாமையின் வேறுபட்டதாம் . அங்ஙனமே , 
ஈண்டு எசமானனுடைய அளவுக்கு மேலேயுள்ளதாம் . ஆதலின் இதுவும் 
சாத்தியர்கட்குப் பிரியமுடையது என்பது . 


தொடற்பு பற்றி , முடிவில் சுவரு( கத்தி ) ஹோமத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -23 
देवा वै सस्थिते सोमे प्रस्त्रचोऽहरन्प्र यूपं तेऽमन्यन्त यज्ञवेशसं वा इदं 
कुर्म इति ते प्रस्तर सूचां निष्क्रयणमपश्यन्तस्वरुं यूपस्य सस्थिते सोमे 
प्रप्रस्तर हरति जुहोति स्वरुमयशवेशसाय । 

என்பது 


சோம யாகப் பிராமணம் 


213 


பிர -3 , அது -5 ); 
நாட்டுதல் ) 


உரை. 


முனர் தேவர்கள் , யூபத்தையும் அதிற்செருகியுள்ள சுவருவையும் சோம 
யாகமுடிவில் அக்கினியில் எரித்துவிட்வெண்ணினர் . இதனால் எக்ஞங்கெடா 
தன ஆராய்ந்து பிரஸ்தரத்துடன் சுருக்குக்களையும் யூபத்துடன் சுவரு 
வையும் மீட்டுக்கொண்டனர் . ஆதலின் , சோமயாக முடிவில் பிரஸ்தரத்தை 
( விரித்திருந்த தருப்பையை ) யும் , சுவருவையும் அக்கினியில் எரித்துவிடுக . 
சுவரு என்பது யூபத்தைச் செதுக்கும்போது முதலில் எழுந்த செதிள் அதா 
வது கத்திபோற் கூர்மையாயுள்ளது என்பது . 

நான்காம் அங்வாகம் 

முற்றிற்று . 


- 


ஆறாங்காண்டம் மூன்றாம் பிரபாடகம் 

ஐந்தாவது அஙவாகம் 
தீக்கடைவதைக் கூறும் பிராமணங்கள் . 
நான்து பஞ்சாதிக்குமேல் பதினெட்டுப் பதங்களைக் கொண்டது . 

साध्या वै देवा अस्मिल्लोक आसन्नान्यत्किंचन मिषत्तेऽग्निमे 
वाग्नये मेघायाऽलभन्त न ह्यन्यदालम्भ्यमविन्दन्ततो वा इमाः 
प्रजाः प्राजायन्त यदग्नावग्निं मथित्वा प्रहरति प्रजानां प्रजननाय 
रुद्रो वा एष यदग्निर्यजमानः पशुर्यत्पशुमालभ्याग्निं मन्थेद्रुद्राय 
यजमानम् [ २८ ] अपि दध्यात्प्रमायुकस्स्यादथो खल्लाहुरग्नि 
स्सी देवता हविरेतद्यत्पशुरिति यत्पशुमालभ्याग्निं मन्थति 
हव्यायैवाऽऽसन्नाय सी देवता जनयत्युपाकृत्यैव मन्थ्यस्तन्ने 
वाऽऽलब्धं नेवानालब्धमग्नेर्जनित्रमसीत्याहानेह्येतजनित्रं वृषणौ 
स्थ इत्याह वृषणौ [ २ ९ ] ह्येतावुर्वश्यस्यायुरसीत्याह मिथुनत्वार्य 
घृतेनाक्ते वृषणं दधाथामित्याह वृषण ह्येते दधाते ये अग्निं 
गायत्रं छन्दोऽनु प्रजायस्वेत्याह छन्दोभिरेवैनं प्रजनयत्यग्नये 


- 


214 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம்.- 

( தீக்கடைதல் 
मथ्यमानायानु बृहीत्याह सावित्रीमृचमन्वाह सवित्प्रसूत एवैनं 
मन्थति जातायार्नु ब्रूहि [ ३० ] प्रहियाणायानु ब्रूहीत्याह 
काण्डेकाण्ड एवैनं क्रियमाणे समर्धयति गायत्रीस्सर्वा अन्वाह 
गायत्रछन्दा वा अग्निस्स्वेनैवैनं छन्दसा समर्धयत्यग्निः पुरा 
भवत्यग्निं मथित्वा प्रहरति तो संभवन्तौ यजमानमभि संभवतो 
भव॑तं नस्समनसावित्याह शान्त्यै प्रहृत्य जुहोति जातायैवासा 
अन्नमपि दधात्याज्येन जुहोत्येतद्वा अग्नेः प्रियं धाम यदाज्य 
प्रियेणैवैनं धाम्ना समर्धयत्यथो तेजसा [ ३१ ] ॥ यजमानमाह 
वृषणौ जातायार्नु ब्रह्मप्यष्टादश च ॥ ५ ॥ 

இதில் தீக்கடைதல் கூறப்படுகின்றது . 


ஈண்டுப் பாடமுறையில் , “ இழேத்வா என்பது முதலிய உபாகரண 
( பசுவைத் தொடுதல் முதலிய ) மந்திரங்கட்கு உரை கூறல் வேண்டும் . அங் 
ஙனமாயினும் முன் அநுவாகத்தில் , தொடற்புபற்றி எக்ஞத்திற்கு வேறுபட்டது 
தீக்கடைதல் என்று கூறியதால் அதை வெளிப்படையாக்குதற் பொருட்டு 
முதலில் தீக்கடையும் மந்திரங்கட்கு உரைகூறப் புகுந்து தீக்கடைதலுடன் 
தீயைக் கொண்டுவருவதை விதிக்கின்றது . 

பிராமணம் - 1 
साध्या वै देवा अस्मिल्लोक आसमान्यत्किञ्चन मिषत्तेऽग्निमेवाग्नये मेधा 
याऽलभन्त न ह्यन्यदालम्भ्यमविन्दन्ततो वा इमाः प्रजाः प्राजायन्त 
यदग्नावग्निं मथित्वा प्रहरति प्रजानां प्रजननाय । 


என்பது . 


உரை . 


மனிதர்கள் குதிரை முதலிய விலங்குகள் உண்டாவதற்கு முன் சாத் 
தியர்கள் எனப்படும் தேவர்களே இவ்வுலகிலிருந்தனர் . மற்றெவ்வுயிர்களும் 
ல . அப்போது , சாத்தியர்கள் பிரசையை விரும்பி எக்ஞஞ் செய்தனர் 
அதில் , ஏனைய பசுக்கள் ஒன்றும் அகப்படாமையின் அக்கினியையே புருடா 


சோம யாகப் பிராமணம் 


பிர -3 , அநு -5 ) 
தீக்கடைதல் ) 


215 


ரண்ய பசு நியாயத்தால் பசுவாகக்கொண்டு உபாகரணஞ் செய்தனர் . பிறகு , 
அக்கினியைக்கொன்று எக்ஞஞ் செய்ததால் பிரசைகளை யுண்டாக்கினர் . 
ஆதலின் , முன்னிருந்த அக்கினியில் , பிறகு கடைந்த தீயையுஞ் சேர்க்கில் 
பிரசைகள் உண்டாகும் என்பது . 


இனி , பசு உபாகரணந் தொடங்கி , கொல்லும்வரை செய்யப்படுஞ் செயல் 
களுக்கு ஆலம்பம் என்று பெயராதலின் , அத்தகைய ஆலம்பத்திற்குமுன் . 
அக்கினியைக் கடைதலா ? அல்லது பின்னா ? என்று கடைவதில் 
ஆராய்ச்சி செய்யும்போது முதலாம் பக்ஷத்தில் குற்றத்தைக் கூறுகின்றது . 

பிராமணம் -2 
रुद्रो वा एष यदग्निर्यजमानः पशुत्पशुमालभ्याग्निं मन्थेद्वाय यजमान 
मपि दध्यात्प्रमायुकस्स्यात् । 


என்பது . 


உரை . 


இவ் வக்கினியே கோரவடிவாதலின் உருத்திரனாம் . பசு , எசமானனை 
மீட்கும் வடிவாதலின் எசமானனாம் . ஆதலின் , ஆலம்பஞ் செய்வதற்கு முன் 
தீக்கடையின் , அவியாகிய எசமானனையும் உருத்திரனுக்குக் கொடுத்ததா 
கும் ; கொடுக்கில் எசமானன் இறப்பன் என்பது . 


முற் கூறியபட்சத்திலுள்ள குணத்தையும் விளக்குகின்றது . 

பிராமணம் - 3 


अथो खल्वाहुरग्निस्स्सर्वा देवता हविरेतद्यत्पशुरिति यत्पशुमालभ्याग्नि 
मन्थति हव्यायैवाऽऽसन्नाय सूर्धा देवता जनयति । 


என்பது . 


உரை . 


தேவர்களனைவரும் அக்கினியுட் புகுந்தன ராதலின் அக்கினி எல்லாத் 
தேவதைகளின் வடிவாம் . பசு அவியாம் ஆதலின் அவியாகிய பசுவைக் 
கொன்ற 

பிறகு தீயைக் கடையில் , எல்லாத் தேவதைகளையும் அருகிற் 
சேர்த்ததாகும் என்பது . 


216 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( தீக்கடைதல் 


இரண்டாவது பக்ஷமே சித்தாந்தமாமென எடுத்துக்கொள்கின்றது . 


பிராமணம் -4 


उपाकृत्यैव मन्थ्यस्तन्नेवाऽऽलब्धं नेवानालब्धम् । 


என்பது . 


உரை . 
பசு உபாகரணஞ் செய்தபின் தீயைக் கடைதல் வேண்டும் . இதனால் , பசு 
வைக் கொல்வதற்கு வேண்டிய கிரியைகளைத் தொடங்கினும் பசுவைக் 
கொல்லாமையின் அக்கிரியை முடியவில்லை ; ஆதலின் , முற்கூறிய குற்றம் 
இல்லை என்பதாம் . 


கட்டைகளையும் , தருப்பைகளையும் வைக்கும் மந்திரங்களிரண்டின் 
பொருள்களும் வெளிப்படையாம் என விளக்குகின்றது . 

பிராமணம் -5 
अग्नेर्जनित्रमसीत्याहाग्नेह्येतजनित्रं वृषणौ स्थ इत्याह वृषणो होतो । 

என்பது . 


உரை . 


அணையாகவைக்கும் இரண்டு கட்டைகளும் தீயை உண்டாக்கு கின்ற 
வைகளாகவும் , தருப்பைகளிரண்டும் இந்திரியத்தை வீரியமுடையவைக 
ளாகச்செய்யவும் இருக்கின்றன என்பது . 


தீக்கடைக்கோலை , ஆண் பெண்களாகவுங் கூறல் சேர்க்கையாதலுக்கு 
வெளிப்படைப் பொருளாம் என விளக்குகின்றது . 

பிராமணம் -6 
TAxxTigraigir fagatar | 


என்பது 


உரை . 


ஆண் பெண் என்றது , இரண்டின் புணர்ச்சியின் பொருட்டு என் 


கின்றது . 


பிர -3 , அது -5 ) சோம யாகப் பிராமணம் 

217 
தீக்கடைதல் ) 
வீரியத்தைத் தெளித்தல் என்பதால் வீரியத்தாலுண்டாகும் தீயே 

குறிப்பென்கின்றது . 

பிராமணம் - 7 
घृतेनाते वृषणं दधाथामित्याह वृषण ह्येते दधाते ये अग्निम् । 

என்பது . 


உரை. 
கிருதேனாக்தே " என்றது , கருப்பா தானத்தைத் தாங்கிக்கொள்க . 
அதாவது அக்கினியே ! நீ யுண்டாக்குவதைப் பொறுத்துக்கொள்வாயாக 


என்கின்றது . 


தீக்கடைக்கோலை கடையும் மந்திரத்தில் , சந்தம் , தீயுண்டாக்குவதற்குச் 
சாதனம் என விளக்கப்பட்டிருக்கின்ற தென்கின்றது . 

பிராமணம் -8 
गायत्रं छन्दोऽनु प्रजायखेत्याह छन्दोभिरेवैनं प्रजनयति । 


என்பது . 


உரை. 


" காயத்ரம் சந்த : என்றது முதலியது , சந்தங்களால் இவ்வக்கி 
னியை யுண்டாக்குகின்றான் என்கின்றது . 


ஹோதாவிற்கு , அத்வரியுவின் பிரேழை மந்திரத்தைத் தோற்றுவிக்கின்றது . 

பிராமணம் -9 
अग्नये मथ्यमानायानु ब्रहीत्याह । 

என்பது , 


உரை . 


கடையுந்தீயின் பொருட்டு இருக்கு வாக்கியத்தைச் சொல்வாபாக 
என்பது . 


அபித்வா என்பது முதலிய இருக்கை விதிக்கின்றது . 

பிராமணம் -10 
सावित्रीमृचमन्वाह सवितृप्रसूत एवैनं मन्थति । 

என்பது . 
28 


218 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( தீக்கடைதல் 


உரை . 


சாவித்ரம் என்றது முதலியது , சவிதாவின் ஏவலினாலேயே இது 
கடையப்படுகின்றது என்கின்றது . 


மீண்டும் இரண்டு பிரேஷை மந்திரங்களைத் தோற்றுவிக்கின்றது . 

பிராமணம் -11 
जातायाऽनु ब्रहि प्रड़ियमाणायाऽनु ब्रहीत्याह काण्डेकाण्ड एवैनं क्रियमाणे 
समर्धयति । 


என்பது 


உரை. 


அக்கினியைக் கடையும்போதும் , உண்டாகும்போதும் , உண்டாகிய 
தீயை முன் அக்கினியுடன் சேர்க்கும்போதும் பிரேஷை மந்திரங்களைக் 
கூறுவதால் அக்கினி நிறைந்த சம்பத்துடையதாகின்றது என்பது . 


ஹோதாவின் மந்திரங்களை விதிக்கின்றது . 

பிராமணம் -12 
गायत्रीस्सर्वा अन्वाह गायत्रछन्दा वा अग्निस्खेनैवैनं छन्दसा समर्धयति । 


என்பது , 


உரை . 


கடையும்போது , அபித்வா என்பது முதலியதும் , உண்டாகும்போது , 
உதப்ருவந்து என்பது முதலியதும் , அதை எடுத்துக்கொள்ளும்போது 
" பிரதேவம் என்பது முதலிய தும் ஓதற்பாலன . இவ்விருக்கு மந்திரங்க 
ளெல்லாம் காயத்திரிச் சந்தத்தை யுடையவைகள் . அக்கினியும் , காயத்திரிச் 
சந்தத்துடன் றோன்றியதால் காயத்திரிச் சர் தமாம் என்பது . 


கடைந்த தீயை ஆகவனீயத்தீயில் கலக்கு மந்திரத்தால் , " நீவிரிருவரும் 
மங்களத்தைச் சொல்வீர்களாக என்று துதிப்பதற்குப் பொருத்தத்தைக் காட்டு 
சின்றது . 

பிராமணம் -5 
अग्निः पुरामवत्यग्निं मथित्वा प्रहरति तो संभवन्तौ यजमानमभि संभवतो 
பர் TETFE ரினாக | 

என்பது , 


சோம யாகப் பிராமணம் 


219 


பிர -3 , அநு -6 ) 
பசு உபாகரணம் ) 


உரை . 


எசமான்னை அருந்துவதைக் குறியாக வைத்துக்கொண்டு இரண்டக் 
கினிகளும் ஒன்று சேர்ந்தமையின் அவைகட்கு அக்கோபம் தணிதற் 
பொருட்டுத் துதிக்கப்படுகின்றது என்பது . 


அதை விதிக்கின்றது . 

பிராமணம் - 14 
प्रहृत्य जुहोति जातायवारमा अन्नमपि दधात्याज्येन जुहोत्येतद्वा अग्नेः प्रियं 
धाम यदाज्यं प्रियेणैवैनं धान्ना समर्धयत्यथो तेजसा । 


என்பது . 


உரை. 


அக்கினியை எடுத்துக்கொண்டு உண்டாகிய அவ்வக்கினிக்கு ஹோமம் 
செய்தல் வேண்டும் நெய் , அக்கினிக்குப் பிரியமாகிய இடமாம் . ஆதலின் , 
பிரியமாகிய ஒளியால் அதை நிறையச் செய்கின்றான் என்பது . 

ஐந்தாவது அநுவாகம் 

முற்றிற்று . 


ஆறாங்காண்டம் மூன்றாம்பிரபாடகம் 


ஆறாவது அஙவாகம் 


உபாகரணத்தைக் கூறும் பிராமணங்கள் . 


நான்து பஞ்சாதிக்குமேல் பத்துப் பதங்களைக் கொண்டது . 

इषे त्वेति बहिरा दत्त इच्छत इव ह्येष यो यजेत उपवीरसी 
त्याहोप येनानाकरोत्युपो देवान्दैवीविंशः प्रागुरित्याह दैवीर्खेता 
विशस्सतीर्देवानुपयन्ति वह्वीरुशिज इत्योहत्विजो वै वहय उशि 
जस्तस्मादेवाह बृहस्पते धारया वसनीति [ ३२ ] आह ब्रह्म वै 
देवानां बृहस्पतिब्रह्मणैवास्मै पशूनवरुन्धे हव्या ते स्वदन्तामि 
मित्याह स्वदयत्येवैनान्देव त्वष्टवसु रण्वेत्याह त्वष्टा वै पशूनां 


- 


- 


220 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -6 


பசு உபாகரணம் 


मिथुनाना रूपकृद्रूपमेव पशुषं दधाति रेवती रमध्वमित्याह 
पशवो वै रेवतीः पशूनेवास्मै रमयति देवस्य त्वा सवितुः प्रसव 
इति [ ३३ ] रशनामा दत्ते प्रस॒त्या अश्विनो हुभ्यामित्याहाश्विनौ 
हि देवानामध्वर्यु आस्ती पूष्णो हस्ताभ्यामित्याह यत्या ऋतस्य 
त्वा देवहविः पाशेना sरभ इत्योह सत्यं वा ऋत ५ सत्येनैवैन 
मृतेनाऽऽ रभतेऽक्ष्णया परि हरति वध्यः हि प्रत्यञ्च प्रतिमुश्चन्ति 
व्यावृत्त्यै धर्षा मानुषानिति नि युनक्ति धृत्या अद्भ्यः [ ३४ ] 
त्वौषधीभ्यः प्रोक्षामीत्यौहाद्भ्यो ह्येष ओषधीभ्यस्संभवति यत्प 
शुरपां पेरुरसीत्याहैष ह्यषां पाता यो मेधायाऽऽरभ्यते स्वातं 
चित्सदेवः हव्यमापो देवीस्वदतैनमित्याह खदयत्येवैनमुपरिष्टा 
प्रोक्षत्युपरिष्टादेवैनं मेध्यं करोति पाययत्यन्तरत एवैनं मेध्यं 
करोत्यधस्तादुपौक्षति सर्वत एवैनं मेध्यं करोति [ ३५ ] ॥ वसनीति 
प्रसव इत्यद्भ्योऽन्तरत एवैनं दर्श च ॥६ ॥ 


இதில் , பசுவை உபாகரணம் பண்ணுத ( கட்டுதல் கல்லாலங்கிளையால் 
தொடுதல் முதலியன கூறப்படுகின்றன. 


மேல்வரும் தீக்கடை மந்திரங்கட்கு முன்னர் உரை கூறிவிட்டு , இனி , 
முன் செய்யப்படும் உபாகரண மந்திரங்கட்கு உரைகூறவிரும்பி தருப்பையை 
எடுப்பதை விதிக்கின்றது . 

STITLOGOTLA - 1 
इषे वेति बहिरा दत्त इच्छत इव होष यो यजते । 


என்பது . 


பிர -3 , அநு -6 ) 


சோம யாகப் பிராமணம் 


221 


பசு உபாகரணம் ) 


உரை . 


தருப்பையை எடுக்கும் மந்திரத்தில் இழேத்வா என்பது முதலியது , 
இவ்வெசமானன் , பசுவாகிய அவியை தேவர்கட்குக் கொடுப்பதற்கு விரும்பு 

எனப்பட்டது என்கின்றது . 


வதால் 


பசுவிற்கருகில் தேவர்களை யழைத்தல் கல்லாலங்கிளையாற்றொடு தலாம் 

என்பதை விளக்குகின்றது . 

பிராமணம் -2 
q ள்ரா சகா | 

என்பது . 


உரை . 


உபவீரவி என்றது முதலியது , தேவர்களை அருகில் வரும்படி 
செய்கின்றான் என்பது . 


" இருதயமுதலிய அவயவங்கள் , தேவர்களையும் , தேவர்களின் பிரசைகளையும் 

அடைந்தன என்று உரை கூறியது வெளிப்படையாம் என்கின்றது . 


பிராமணம் - 3 


उपो देवान्दैवीविंशःप्रागुरित्याह दैवीयेता विशस्सतीदेवानुपयन्ति । 

என்பது . 


உரை . 


உபோதேவாந் என்றது முதலியது , இவைகள் தெய்வப்பிரசைகளா 
யிருந்து அடைகின்றன என்கின்றது . அல்லது , இவைகளே தெய்வப்பிரசை 
களாய்த் தேவர்களை யடைகின்றன எனினுமாம் என்பது . 


வன்னி என்னுஞ்சொல் ஏற்றுக்கொள்வது என்னும் பொருளைத்தருவதாம் 

என்னுங்கருத்தை விளக்குகின்றது . 

பிராமணம் -4 


वहीरुशिज इत्याहत्विजो वै वह्नय उशिजस्तस्मादेवमाह । 


என்பது . 


222 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் - 6 

(( பசு உபாகரணம் 


உரை. 


" வன்னீருசிசம் என்றது முதலியது , வன்னி இந்த அவிகளை யுண்ணும் 
இருத்துவிக்களாம் ஆதலின் இவ்வாறு கூறப்பட்டது என்கின் 

றது. 


இங்கு , பசுக்கொடுத்தலால் இது பிரகற்பதியின் பிரார்த்தனை என்கின்றது . 

பிராமணம் -- 5 
बृहस्पते धारया वसूनीत्याह ब्रह्म वै देवानां बृहस्पतिर्ब्रह्मणैवास्मै पशू 
க | 

என்பது . 


உரை . 


பிருகஸ்தே என்றது முதலியது , பிருகஸ்பதி , தேவர்கட்குப்பிரமம் 
ஆன தால் , பிரமத்தால் இவனுக்குப் பசுக்கள் கிடைக்கச் செய்கின்றது 
என்கின்றது . 


இதயமுதலிய அங்கங்களை , இன்சுவை யுடையவைகளாகச் செய்வதற்கு 

இவ்வாசீர்வாதம் என்கின்றது . 


பிராமணம் - 6 


हव्या ते स्वदन्तामित्याह स्वदयत्येवैनार । 


என்பது . 


உரை . 


4 ஹவ்யா 

என்றது முதலியது , இவ்வங்கங்களை இன்சுவையுடை 
டையவைகளாகச் செய்கின்றான் என்கின்றது . 


புணர்ச்சியாகிய பசுலைக் கொடுத்தலால் இது துவஷ்டாவின் 

பிரார்த்தனையாம் என்கின்றது . 

பிராமண்ம் -- 7 
देवत्वष्टवसु रण्वेत्याह त्वष्टा वै पशूनां मिथुनाना रूपकृपमेव पशुषु 
I 

என்பது 


பிர -3 , அநு -6 ) 


சோம யாகப் பிராமணம் 


223 


பசு உபாகரணம் ) 


உரை . 


தேவத்வஷ்டம் " என்பது முதலியது , துவஷ்டா என்பவன் பசுக்களின் 
புணர்ச்சி வடிவைச் செய்கின்றவன் என்கின்றது . 


ரேவதி என்னுஞ்சொல் , பசு என்னும் பொருளைக்கொண்டது என்கின்றது . 

பிராமணம் - 8 
रेवती रमध्वमित्याह पशवो वै रेवतीः पशूनेवास्मै रमयति । 


என்பது 


உரை . 


ரேவதீரமத்வம் என்றது , இவனுக்கு பசுக்களை இரமணீய முடைய 
வைகளாகச் செய்கின்றான் என்கின்றது , 


கட்டுவதை விதிக்கின்றது . 

பிராமணம் -9 


देवस्य त्वा सवितुः प्रसव इति रशनामा दत्ते प्रसूत्या अश्विनोर्बाहुभ्या 
मित्याहाश्विनौ हि देवानामध्वयूं आस्तां पूष्णो हस्ताभ्यामित्याह यत्यै । 


என்பது . 


உரை . 


: 


தேவஸ்ய என்பது முதலியது , சவிதாவின் ஏவலால் அசுவினிகளின் 
கைகளாலும் பூஷாவின் கைகளாலுங்கட்டுகின்றான் என்கின்றது . 


மந்திரத்திலுள்ள ‘ ருத என்னுஞ் சொற்பொருளைக் கூறுகின்றது . 


பிராமணம் -10 
ऋतस्य त्वा देवहविः पाशेनाऽऽरम इत्याह सत्यं वा ऋत ५ सत्येनैवैनमृते . 
TSSTE 

என்பது . 


உரை . 


ருதஸ்ய என்றது முதலியது , சத்தியபயனையுடையதால் சத்தியமாகிய 
எக்ஞத்தின் பொருட்டுப் பசுவைக் கட்டுகின்றான் என்கின்றது . 


ய 


224 . 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( பசு உபாகரணம் 


பசுவைக்கட்டும் முறையை விதிக்கின்றது . 


பிராமணம் -11 


अक्ष्णया परि हरति वध्य हि प्रत्यञ्चं प्रतिमुञ्चन्ति व्यावृत्त्यै । 

என்பது . 


உரை . 


" அக்ஷண்யா என்றது முதலியது , புலாலுண்போர் ஆட்டுக்கடாவை 
தமக்கெதிரில் நிற்கவைத்து கழுத்திற் கட்டுகின்றனர் . அத்தகையகட்டு கூடா 
தென்பதற்கு வலதுகாலையுந் தலையையுஞ் தேர்த்துக் கோணலாகக் கட்டுதல் 
வேண்டும் என்கின்றது . 


யூபத்திற் கட்டுவதை விதிக்கின்றது . 

பிராமணம் -12 
धर्षा मानुषानिनियुनक्ति धृत्यै । 


என்பது , 


உரை . 


யூபத்தில் இடையின்றிக் கட்டல்வேண்டும் . அதாவது தளர்வின்றிக் 
கட்டு தலாம் இது ஓடிவிடாதிருத்தற் பொருட்டென்பது . 


அருந்திய நீராலும் , கொடி செடிகளாலும் பசு உண்டானதாமாதலின் , 
அவ்விரண்டாலும் பசுவைத் தெளித்தல் பொருத்தம் என்கின்றது . 


பிராமணம் -13 


अभ्यस्त्वौषधीभ्यः प्रोक्षामीत्याहाट्यो ह्येष ओषधीभ्यस्संभवति 
यत्पशुः । 


என்பது . 


உரை. 


குடித்த தண்ணீராலும் , அருந்திய புல்லாலும் பசு உண்டான தாமாத 
லின் இவ்வாறு செய்கின்றதென்கின்றது . 


பிர -3 , அநு -6 ) சோம யாகப் பிராமணம் 

225 
பசு உபாகரணம் ) 
பேரும் என்னுஞ்சொல் , குடித்தல் என்னும் பொருளையுடையதென்கின்றது . 

பிராமணம் - 14 
अपां पेरुरसीत्याहैष ह्यपां पाता यो मेधायाऽऽरभ्यते । 

என்பது . 


உரை . 


ஆபாம் பேரும் என்றது முதலியது , கொல்லவேண்டிய பசு , இதற்கு 
மேல் தண்ணீர்குடித்த்தல் இல்லாததால் இப்போதே தண்ணீரை அருந்தச் 
செய்கின்றான் என்கின்றது . இது , பசு இன்சுவை யுடையதாதற் பொருட் 
டென்பதாம் . 


இம்மந்திரத்தால் இன்சுவை யுடையதாகின்றது என்று கூறுகின்றது . 

பிராமணம் -15 
स्वात्तं चित्सदेव हव्यमापो देवीस्वदतैनमित्याह स्वदयत्येवैनम् । 


என்பது 


உரை . 


ஸ்வாத்தம்சித் என்றது முதலியது , தண்ணீர் மாதா இன்சுவை 
வடிவினள் ஆதலின் இதையும் இன்சுவையுடையதாகச் செய்வாள் என் 


கின்றது . 


மூன்று மந்திரங்களால் தண்ணீரட்டானமென விதிக்கின்றது . 

பிராமணம் -16 
उपरिष्टात्प्रोक्षत्युपरिष्टादेवैनं मेध्यं करोति पाययत्यन्तरत एवैन मेध्यं 
करोत्यधस्तादुपोक्षति सर्वत एवैन मेध्यं करोति । 


என்பது . 


உரை . 


மேலே தெளித்தல் , உள்ளே குடிக்கவைத்தல் , கீழே தெளித்தல் முழு 
துந் தெளித்தல் என்னும் மூன்றாலும் , மேல் , உள் , கீழ் எங்கும் இப்பசுவைப் 
புனிதப் படுத்துகின்றான் என்பது . 

ஆறாவது அநுவாகம் 

முற்றிற்று . 


29 


- 


- 


226 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( சமீத்து மந்திரம் 
ஆறாங்காண்டம் மூன்றாம் பிரபாடகம் 

ஏழாவது அஙவாகம் 
சாமிதேனி மந்திரத்தை கூறும் பிராமணங்கள் . 
ஐந்து பஞ்சாதிக்கு மேல் பதினெட்டுப் பதங்களைக் கொண்டது . 

अग्निना वै होत्रा देवा असुरानभ्यभवन्नमये समिध्यमानायार्नु 
ब्रूहीत्याह भ्रातृव्यामिभूत्यै सप्तदश सामिधेनीरन्वाह सप्तदशः 
प्रजापतिः प्रजापतेराप्त्यै सप्तदशान्वाह द्वादश मासाः पश्चर्तवस्स 
संवत्सरस्संवत्सरं प्रजा अनु प्रजायन्ते प्रजानां प्रजननाय देवा वै 
सामिधेनीरनूल्य यज्ञं नान्वपश्यन्त्स प्रजापतिस्तूष्णीमाघारम् 
[ ३६ ] आधारयत्ततो वै देवा यज्ञमन्वपश्यन् यत्तूष्णीभाधारमा 
घारयति यज्ञस्यानुख्यात्या असुरेषु वै यज्ञ आसीत्तं देवास्तूष्णी 
होमेनावृञ्जत यत्तूष्णीमाघारमाधारयति भ्रातृव्यस्यैव तद्यहं वक्ते 
परिधीन्सं मार्टि पुनात्येवैनान्त्रिस्त्रिस्सं मार्टि व्यावृद्धि यज्ञोऽथो 
रक्षसामपंहत्यै द्वादश संपद्यन्ते द्वादश [ ३७ ] मासास्सं 
वत्सररस्संवत्सरमेव प्रोणात्यथो संवत्सरमेवारसा उप दधाति 
सुवर्गस्य लोकस्य समष्टयै शिरो वा एतद्यज्ञस्य यदाघारोऽग्निः 
सर्वी देवता यदाघारमाघारयति शीर्षत एव यज्ञस्य यजमान 
स्सर्वा देवता अब रुन्धे शिरो वा एतद्यज्ञस्य यदाघार आत्मा 
पशुराधारमाघार्य पशु ५ सम॑नक्त्यात्मन्नेव यज्ञस [ ३८ ] शिरः 
प्रति दधाति संते प्राणो वायुना गच्छतामित्याह वायुदेवत्यो वै 
प्राणो वायावेवास्यं प्राणं जुहोति सं यजत्रैरङ्गानि सं यज्ञपतिरा 
शिपेत्याह यज्ञपतिमेवास्याऽऽशिष गमयति विश्वरूपो वै त्वाष्ट्र 


- 


227 


95-3 , मका -7 ] சோம யாகப் பிராமணம் 
சமித்து மந்திரம் ) 

उपरिष्टात्पशुमभ्यवमीत्तस्मादुपरिष्टात्पशो व द्यन्ति यदुपरिष्टा 
त्पशु समनक्ति मेध्यमेव [ ३ ९ ] एनं करोत्य॒त्विजो वृणीते 
छन्दास्येव वृणीते सप्त वृणीते सप्त ग्राम्याः पशव॑स्सप्ताऽऽरण्या 
स्सप्त छन्दास्युभयस्यावरुद्ध्या एकादश प्रयाजान् यजति दश वै 
पशोः प्राणा आत्मैकादशो यावानेव पशुस्तं प्रयजति वपामेकः 
परि शय आत्मैवाऽऽत्मानं परि शये वज्रो वै स्वधितिर्वजो 
यूपशकलो घृतं खलु वै देवा वज्रं कृत्वा सोममनन्घृतेनाक्ती 
पशुं त्रायेथामित्याह वजेणैवैनं वशे कृत्वाऽऽलभते [ ४० ] ॥ 
आधारं पद्यन्ते द्वादशाऽऽस्मन्नेव यज्ञस्य मेध्यमेव खलु वा 

अष्टादश च ॥७ ॥ 
இதில் , சாமிதேனி ( சமத்துகளை வைக்கு மந்திரம் ) முதலியன கூறப் 
படுகின்றன . 


ஹோதாவிற்கு , அத்வரியு செய்ய வேண்டிய பிரேஷையைத் தோற்றுவிக் 

கின்றது . 

LITITLDGTL - 1 
अग्निना वै होत्रा देवा असुरानभ्यभवनग्नये समिध्यमानायानु ब्रहीत्याह 
भ्रातृव्यामिभूत्यै । 

என்பது , 


உரை. 


ஹோதாவாகிய அக்கினியால் தேவர்கள் அசுரர்களை வென்றனர் ஆத 
லின் , “ அக்கினி வளர்ப்பதற்கு அநுப்ரூஹி என்றது , பகைவரை அடக்கு 
தற் பொருட்டு என்கின்றது . இதனால் , அக்கினி வளரில் பகையை ஒழிக்கு 
மென்பது கொள்ளக்கிடக்கின்றது என்பது . 


228 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( சமித்து மந்திரம் 


அக்கினியை வளர்த்தற் பொருட்டு ஹோதாவாற் சொல்லப்படும் இருக்கு 
மந்திரங்களின் விதியால் வந்த பதினைந்து என்னும் எண்ணை விலக்கிவிட்டு 
சமித்துக்கள் பதினேழு என்கின்றது . 


பிராமணம் -- 2 


TRETT TraiT IS TRETI : எரி : ரஎன்| 


என்பது . 


உரை . 


பதினேழு என்பது பதினேழுவகை யாதலின் பிரசாபதியாம் ஆதலின் 
அத்தகைய பிரசாபதியை அடைதற் பொருட்டாம் என்கின்றது . இது , 
ஆம்பாவிய ) என்பது முதலிய பதினேழு எழுத்துக்களாற் பெறப்பட்ட 
தென்பதை யுணர்க என்பது . 


அவ்விதியையே எடுத்துக்கொண்டு புகழ்கின்றது . 


பிராமணம் -3 


सप्तदशान्वाह द्वादश मासाः पञ्चर्तवस्स संवत्सरस्संवत्सरं प्रजा अनु 
प्रजायन्ते प्रजानां प्रजननाय । 

என்பது , 


என்றது , 


உரை . 
சப்த தசாந்வாஹ 

பண்ணிரண்டு மாதங்கன் இருதுக்கள் 
ஐந்து என்பன பதினேழாம் . இது வருடமெனப்படுகின்றது . வருடம் வரை 
குழந்தை வயிற்றிலிருந்து பிறக்கின்றது ஆதலின் இது பிரசைகள் உன்டாதற் 
பொருட்டாம் என்கின்றது . ஈண்டு , பனிக்காலம் குளிர்காலத்தையுமொன்று 
படுத்திக்கொண்டு இருதுக்கள் ஐந்தெனப்பட்டன என்பது .. 


மந்திரமின்றி , முதலில் ஆகாரஹோமஞ் செய்வதை விதிக்கின்றது . 

பிராமணம் -4 
देवा वै सामिधेनीरनूच्य यज्ञं नान्वपश्यन्त प्रजापतिस्तूष्णीमाधार 
माऽधारयत्ततो वै देवा यज्ञमन्वपश्यन् यत्तष्णीमाधारमाधारयति यज्ञ 
स्यानुख्यात्यै । 

என்பது . 


பிர -3 , அநு -7 ] . 


சோம யாகப் பிராமணம் 


229 


சமித்து மந்திரம் ) 


உரை.. 


தேவர்கள் , பல்வகை நியமங்களுடன் கூடிய சாமிதேனியைக் கூறுவதில் 
மதிமயங்கினவர்களாய் பின் செய்யப்படும் எக்ஞத்தை மறந்து விட்டனர் . 
அதன் பிறகும் , மந்திரமின்டு ஆகார ஹோமஞ் செய்து புத்தியின் மயக்கத் 
தைப் போக்கினர் . ஆதலின் , இது , எக்ஞத்தை இனிது உணர்ந்து கொள்ளு 
தற் பொருட்டாம் என்பது . 


அவ்விதியையே எடுத்துக்கொண்டு புகழ்கின்றது . 

பிராமணம் - 5 
असुरेषु वै यक्ष आसीत्तं देवास्तूष्णी होमेनावृञ्जत यत्तष्णीमाघारमाघार 
वति भ्रातृव्यस्यैव तद्यहं वृते । 

என்பது . 


உரை 


தேவர்கள் செய்வதை மறைந்திருந்து பார்த்துக்கொண்டு அசுரர்ளும் 
எக்ஞத்தைச் செய்துகொண்டு வந்தனர் . அதைக்கண்ட அசுரர்கள் , எல்லா 
எக்ஞங்களையும் மந்திரமின்றிச் செய்தனர் ஆதலின் அசுரர்களுடைய எக்ஞம் 
ஒழிந்தன . ஆதலின் , இவ்வாகார ஹோமம் பகைவரின் எக்ஞத்தைக் கெடுத் 
தற் பொருட்டாம் என்பது , 


பரிதிகளுக்கு , தனித்தனியே மீண்டும் மீண்டுந் துடைப்பதை விதிக்கின்றது 

பிராமணம் - 6 
परिधीन्स माष्टिं पुनात्येयैनान्त्रिस्त्रिस्सं माष्टि व्यावृद्धि यज्ञोऽथो रक्षसा 
मपहत्यै द्वादश संपद्यन्ते द्वादश मासास्संवत्सरस्संवत्तरमेव प्रीणात्यथो 
संवत्सरमेवारमा उप दधाति सुवर्गस्य लोकस्य समष्टयै । 


என்பது . 


உரை . 


பரிதிகளை அதாவது அக்கினிக்குப் பக்கங்களிற் போட்டுள்ள விறகு 
கட்டைகளை மூன்று முறை துடைத்து அதிலுள்ள தூசுமுதலியவைகளைப் 
போக்கிப் புரிதமாக்குகின்றான் . இவ்வாறு துடைத்தலும் ஒவ்வொன்றிலும் 
மும்முறை துடைத்தல் வேண்டும் ; இதனால் அசுரர் விலகுகின்றனர் . மற் 
றும் , அக்கினிக்கு மூன்று முறை துடைத்தல் கூறப்படாவிடினும் அவற்றை 
யும் கொள்ளில் பன்னிரண்டு முறைகளாகின்றன . ஆகவே பன்னிரண்டு 


230 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 6 

( சமீத்து மந்திரம் 


மாதங்களைக் கொண்டதாம் அதனால் இவனுக்கு வருடத்தைக் கொடுக்கின் 
றது . இது , சுவர்க்கலோகத்தை அடைதற்பொருட்டு எசமானனை அருகில் 
கொண்டு வருகின்றது என்பது . 


முன் , சுருவத்தால் ஆகாரஹோமம் விதிக்கப்பட்டது . இப்போது , 
சுருக்கால் ஆகார ஹோமம் விதிக்கப்படுகின்றது . 

பிராமணம் -7 
शिरो वा एतद्यज्ञस्य यदाघारोऽग्निस्सर्वा देवता यदाघारमाघारयति 
शीर्षत एव यज्ञस्य यजमानस्सर्वा देवता अव रुन्धे । 


என்பது . 


உரை. 


ஆகாரஹோமம் எக்ஞத்திற்குத் தலையாாம் . அது செய்யப்படும் அக் 
கினியின் எல்லாத் தேவதைகளின் வடிவாம் . ஆதலின் , எக்ஞத்தின் தலை 
யால் , எசமானன் எல்லாத்தேவதையுகளையு மடைகின்றான் என்பது . 


ஆகார ஹோமம்பண்ணி மீந்த நெய்யை ஆட்டுக்கடாவின் மேல் 
தடவல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -8 
शिरी वा एतद्यज्ञस्य यदाधार आत्मा पशुराघारमाघार्य पशु समनत्या. 
स्मन्नेव यज्ञस्य शिरः प्रति दधाति । 

என்பது . 


உரை . 


வது 


ஆகார ஹோமம் எக்ஞத்தின் தலையாம் . பசு , ஆன்மாவாம் . அதா 

கழுத்திற்குக் கீழுள்ள உடம்பாம் . பசுவிற்கு நெய்தடவு தலால் 
உடம்பை யுண்டாக்கி அதன் மீது தலையை வைத்ததுபோலாகின்றது 
என்பது . 


பசுவின் பிராணன் வாயுவுடன் சேர்தல் பொருந்துமென்கின்றது . 

பிராமணம் -9 
संते प्राणो वायुना गच्छतामित्याह वायुदेवत्यो वै प्राणो वायवेवास्य प्राणं 
जुहोति । 


என்பது , 


சோம யாகப் பிராமணம் 


231 


பிர -3 , அநு -7 ) 
சமித்து மந்திரம் ) 


) 


உரை. 


( < சந்தே 


றது முதலியது , பிராணன் வாயு தேவதையை யுடை 
யதாமாதலின் பிராணனை வாயுவினிடத்தில் ஹோமஞ் செய்கின்றான் என் 


கின்றது . 


الان 


2 


இவ்வெக்ஞபயனை , எசமானன் அடைகின்றான் என்னும் பொருளை 
வேறொரு மந்திரத்திலும் உள்ள தென்றுவிளக்குகின்றது . 

பிராமணம் - 10 
सं यजत्रैरङ्गानि सं यशपतिराशिषेत्याह यशपतिमेवास्याऽऽशिषं गमयति । 


என்பது . 


உரை . 


சம்யஜத்ரை : என்றது முதலியது , இவ்வாசீர்வாதமானது எசமா 
னனைப் பயனுடன் கூடும்படி செய்கின்றது என்கின்றது . 


இப்போது , தோள் , கொண்டை முதலானவிடங்களில் நெய் தடவுவதை 
விதிக்கின்றது . அல்லது , முன் விதியை எடுத்துக்கொண்டு புகழ்கின்றது . 


பிராமணம் -- 11 


विश्वरूपो वै त्वाष्ट्र उपीरष्टापशुमभ्यवमीत्तस्मादुपरिष्ठात्यशोर्नाव द्यन्ति 

यदुपरिष्टात्पशु समनक्ति मेध्यमेव एनं करोति । 


என்பது . 


உரை . 


துவஷ்டாவு 

டாவின் புதல்வனாகிய விசுவரூபன் , பசுவின் பின்புறத்தில் 
வாந்திபண்ணிவிட்டான் . ஆதலின் , எக்ஞஞ் செய்கின்றவர்கள் பசுவின் 
இருதய முதலியவைகளின் மேற்பாகங்களை அறுத்துக்கொள்ளமாட்டார் 
கள் . ஆகையால் , அப்பாகங்களை நெய் தடவிப் புநிதஞ்செய்கின்றான் என்பது , 


இருத்துவிக்குகக்ளை அழைப்பதை விதிக்கின்றது . 

பிராமணம் -12 


ऋत्विजो वृणीते छन्दास्येव वृणीते । 


எனபது . 


232 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( சமித்து மந்திரம் 


உரை . 


இருத்துவிக்குக்களை அழைத்தல் , எண் ஒப்புமையால் சந்தங்களை 
அழைத்ததாகின்றது என்பது . 


ஏழென விதிக்கின்றது . 

பிராமணம் -13 
सप्त वृणीते सप्त ग्राम्याः पशवस्सप्ताऽऽरण्यास्तप्त छन्दास्युभयस्या 
TNI 

என்பது . 


உரை. 


ஏழுபேர்களை யழைக்கின்றான் . கிராமத்திலுள்ள பசுக்கள் ஏழாகின் 
றன . ஏழு ஆரணியத்திலுள்ள பசுக்களாகின்றன . இது சந்தங்களால் 
இரண்டையும் அடைதற்பொருட்டு என்பது . 


விதிவாக்கியத்தால் வந்த , பிரயாசங்களுக்கு எண்ணிக்கையை 

விதிக்கின்றது 

பிராமணம் -14 
एकादश प्रयाजान् यजति दश वै पशोः प्राणा आत्मैकादशो यावानेव 
पशुस्तं प्रयजति । 

என்பது . 


உரை . 


மேலும் கீழுமுள்ள பிராணன்களுடைய துளைகள் ஒன்பது , நாபியில் 
ஒன்று , உடம்பு ஒன்று ஆக பதினொன்றாதலின் , பதினொரு பிரயாசைகள் 
செய்வதால் முழுப்பசுவையும் நன்கு யாகஞ்செய்ததாகின்றது என்பது . 


முடிவிற் செய்யும் பிரயாசை யாகத்திற்கு வேறு காலத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -15 
वपामेकः परि शय आत्मैवाऽऽत्मानं परि शये । 

என்பது . 


பிர -3 , அநு -8 ) சோம யாகப் பிராமணம் 
பசுவைக் கொல்லுதல் ) 


233 


உரை . 


வபையும் , ஈற்றிற் செய்யும் பிரயாசையும் உடம்பா மாதலின் , வடை 
ஹோமத்திற்கருகில் இருக்கும்போது முடிவுப்பிரயாசை யாகஞ் செய்தல் 
வேண்டும் என்பது . 


சுலரு , கத்தி , நெய் என்பவைகளின் உபயோகத்தை விளக்குகின்றது . 

பிராமணம் -16 
वज्रो वै स्वधितिर्वज्रो यूपशकलो घृतं खलु वै देवा वज्रं कृत्वा सोममन्न 
घृतेनाक्तौ पशुं त्रायेथामित्याह वज्रेणैवैनं वशे कृत्वाऽऽलभते ॥ 

என்பது . 


உரை . 


கத்தியும் வச்சிரமாம் , யூபத்தின் சிராவாகிய சுவரும் வச்சிரமாம் , 
தேவர்கள் , நெய்யையே வச்சிரமாக்கி அசுரர்களைக் கொன்றதால் , நெய்யும் 
வச்சிரமாம் இம்மூவகை வச்சிரங்களாலும் பசுவை வசப்படுத்திக் கொல்லச் 
செய்கின்றான் என்பது . 

ஏழாம் அஙவாகம் 
முற்றிற்று . 


ஆறாங்காண்டம் மூன்றாம் பிரபாடகம் 

எட்டாவது அநுவாகம் 
பசுவைக் கொல்வதைக் கூறும் பராமணங்கள் . 
மூன்று பஞ்சாதிக்கு மேல் முப்பத்தேழ பதங்களைக் கொண்டது . 

पर्यग्नि करोति सर्वहुतमेवैनं करोत्यस्कन्दायास्कन्न हि तद्य 
दुतस्य 

स्कन्दति त्रिः पर्यग्नि करोति व्यावृद्धि यज्ञोऽथो रक्षसा 
महत्यै ब्रह्मवादिनों वदन्त्यन्वारभ्यः पशू न्वारभ्या ३ इति 
मृत्यवे वा एप नीयते यत्पशुस्तं यदन्वारभेत प्रमायुको यजमान 
स्यादथो खल्वाहुस्सुवर्गाय वा एष लोकाय नीयते यत् [ ४१ ] 
पशुरिति यन्नान्वारभेत सुवर्गाल्लोकाद्यजमानो हीयेत वपाश्रपणी 


30 


231 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம்-6 

( பசுவைக் கொல்லுதல் 
भ्यामन्वारभते तन्नेवान्वारब्धं नेवानन्धारब्धमुप प्रेष्य होतहव्या 
देवेभ्य इत्याहेषित हि कर्म क्रियते रेवतीर्यज्ञपति प्रियधाऽऽ 
विशतेत्याह यथायजुरेवैतदग्नेिना पुरस्तादेति रक्षसामपहत्यै 
पृथिव्यास्संपृचः पाहीति बर्हिः [ ४२ ] उपास्यत्यस्कन्दायास्कन्न 
हि तद्यद्धर्हिषि स्कन्दत्यथो बर्हिषदमेवैनं करोति पराङा वर्ततेऽ 
ध्वर्युः पशोस्संज्ञप्यमानात्पशुभ्य॑ एव तन्निद्भुत आत्मनोऽनाव 
स्काय गच्छति श्रियं प्रपशूनाप्नोति य एवं वेद पश्चाल्लोका वा 
एषा प्राच्युदानीयते यत्पत्नी नमस्त आतानेत्याहाऽदित्यस्य वै 
रश्मयः [ ४३ ] आतानास्तेभ्य एव नमस्करोत्यनर्वा प्रेहीत्याह 
भ्रातृव्यो वा अर्वा भ्रातृव्यापनुत्यै घृतस्य कुल्यामनु सह प्रजया 
सह रायस्पोषेणेत्याहाऽऽशिषमेवैतामा शास्त आपो देवीश्शुद्धायुव 
इत्याह यथायजुरेवैतत् [ ४४ ] ॥ लोकाय नीयते यद्भहीं रश्मय • 
स्सप्तत्रिशच्च ॥ ८ ॥ 


-- 


இதில் பசுவைக் கொல்லும் முறை கூறப்படுகின்றது . 


கொள்ளி சுற்றுவதை விதிக்கின்றது . 

LAJITLDHOOTL - 1 
पर्याग्न करोति सहुतमेवैनं करोत्यस्कन्दायास्कन्न हि तवद्धतस्य स्कन्दति। 


என்பது 


2600g . 


பசுவைக் கொள்ளியாற் சுற்றுகின்றான் . இதனால் , இப்பசுமுழுதும் 
(ஹோமமாகும்படி செய்கின்றான் . இது , ஹோமஞ்செய்வது தெறித்து வெளி 
சில் விழுந்து விடாதபடி யிருத்தற்பொருட்டு என்பது . 


பிர 3 , அநு -8 ] சோம யாகப் பிராமணம் 

235 
பசுவைக் கொல்லுதல் ) 
மீண்டும் மீண்டுஞ் சுற்றல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -- 2 
f7 : qifa stift 5q | gft raisa garaqgs | 

என்பது . 


உரை. 


மும்முறை சுற்றுகின்றான் எக்ஞம் மூன்று சுற்றுக்களையுடையதாம் . 
இது , இராக்கதர்களை நீக்குதற்பொருட்டாம் என்பது . 


பசுவைக் கொண்டுபொம்போது , தொடும் விஷயமாய் ஆராச்சி செய்யத் 

தொடங்குகின்றது . 

பிராமணம் -3 
ब्रह्मवादिनी वदन्त्यन्वारभ्यः पशूरे न्वारभ्या ३ इति । 

என்பது , 


உரை . 


பசுவைக் கொல்வதற்குக் கொண்டுபோம்போது தொடுதல் கூடுமா ? 
கூடாதா ? என்று பிரமவாதிகள் ஆசங்கிக்கின்றனர் என்பது . 


முதலாம் பக்ஷத்தில் குற்றங்கூறுகின்றது 

பிராமணம் - 4 
मृत्यवे वा एष नीयते यत्पशुस्तं यदन्वारभेत प्रमायुको यजमानस्स्यात् । 


என்பது 


உரை. 


கொல்லுதற் பொருட்டு பசுவைக் கொண்டுபோம்போது தொடில் 
எசமானன் ஆயுள் முடிந்தவனாவன் என்பது . 


இரண்டாம் பக்ஷத்தில் குற்றத்தைக் கூறுகின்றது . 

பிராமணம் -5 
अथो खल्वाहुस्सुवर्गाय वाएष लोकाय नीयते यत्पशुरिति यन्नान्धारभेत 
सुवर्गाल्लोकाद्यजमानो हीयेत । 


என்பது , 


236 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 6 

( பசுவைக் கொல்லுதல் 


உரை . 


சுவர்க்க மடைவித்தற் பொருட்டு இக்கடா கொண்டு செல்லும்போது 
தொடுதல் என்பதால் , கொண்டுபோம்போது தொடாவிடில் சுவர்க்கத்தி 
லிருந்து எசமானன் நழுகியவனாவன் என்பது . 


இருவகைக் குற்றங்களும் நீங்குவதற்கு மூன்றாவது முறையை 

விதிக்கின்றது . 

பிராமணம் -6 
वपाश्रपणीभ्यामन्वारभते तन्नेवान्वारब्धं नेवानन्वारब्धम् । 


என்பது 


உரை . 


வபையை(இருதய 
ய ( இருதயத்திலுள்ள சவ்வை ) க் காச்சுவதற்குரிய 

காச்சுவதற்குரிய இரண்டு 
கொம்புகளால் ஆட்டுக்கடாவைத் தொட்டுக்கொண்டு சென்றால் தொட்டுக் 
கொண்டிருந்தும் தொடா தவனாகின்றான் . ஆதலின் அக்குற்றங்களில்லை 
என்பது , 


பிரேஷை மந்திரத்தைத் தோற்றுவிக்கின்றது . 


பிராமணம் -7 


उप प्रेष्य होतहव्या देवेभ्य इत्याहेषित हि कर्म क्रियते । 


என்பது . 


உரை . 


" உபப்ரேஷய " எந்தது முதலியது , எசமானனால் ஏவப்பெற்ற காரி 
யம் இனிது 

முடிவு பெறுதலின் ஆட்டுக்கடாவைக் கொல்லுவோர்களை 
அதனருகில் வரும்படி ஏவுவாயாக என்கின்றது . 


எசமானனும் அத்வரியும் பசுவைத் தொட்டுக்கொண்டு பின்செல்வதற் 
குரிய மந்திரத்தின் பொருள் வெளிப்படை என்கின்றது . 

பிராமணம் -18 . 


रेवतीर्यज्ञपति प्रियधाऽऽविशतेत्याह यथायजुरेवैतत् । 


என்பது , 


$ ர -3 , அநு -8 ) சோம யாகப் பிராமணம் 
பசுவைக் கொல்லுதல் ) 


237 


உரை 


( ரேவதீ என்றது முதலியது , இதுது எசுர் மந்திரத்திலுள்ளவாமே 
பொருளை யுடையது என்கின் 


உது . 


அக்கினியைக் கொண்டுபோவதை விதிக்கின்றது . 

பிராமணம் -9 
अग्निना पुरस्तादेति रक्षसामपहत्यै । 


என்பது . 


உரை . 


ஆக்னீத்ரன் கொள்ளிநெருப்புடன் அதற்கு முன்னர்ச் செல்லல் வேன் 
டும் . இது , அசுரர்களை நீக்குதற் பொருட்டாம் என்பது . 


தருப்பை போடுவதை விதிக்கின்றது . 

பிராமணம் --10 
पृथिव्यास्संपृचः पाहीति बहिरुपास्यत्यस्कन्दायास्कन्न हि तर्हिषि 
स्कन्दत्यथो बहिषदमेवैनं करोति । 

என்பது . 


உரை . 


" பிருதிவ்யா : " என்றது முதலியது , பசுவின் அவயவத்தின் இரேணுக் 
கள்சிதறி கீழே விழுந்தால் அதைத் தருப்பையின்மேல் விழும்படி செய்கின் 
றான் என்பது . 


அத்வரியு திரும்பிப்பாராமல் வருவதை விதிக்கின்றது . 

பிராமணம் -- 11 
पराङा वर्ततेऽध्वर्युः पशोस्संज्ञप्यमानात्पशुभ्य एव तन्निद्भुत आत्मनोऽ 


नावस्काया 


என் 


உரை. 


வேட்போன் கொல்லப்படும் கடாவைப் பாராமல் திரும்பிவருதல் , 
யான் பசுவை கொல்விக்கமாட்டேன் என்று எண்ணுமாறு கூறு தலாம் 
னால் , தனக்கு குற்றமில்லாமையைத் தேடுகின்றான் என்பது . 


238 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம்: 

( பசுவைக் கொல்லுதல் 


இதை யுணர்ந்தவனைப் புகழ்கின்றது . 

பிராமணம் - 12 


गच्छति श्रियं प्रपशनाप्नोति य एवं वेद । 


என்பது . 


உரை . 
இவ்வா றுணர்ந்தவன் , ஐசுவரியத்தையும் பசுக்களையும் அடைகின்றான் 
என்பது , 


பத்தினி, இரவியை நோக்குவதை விதிக்கின்றது . 

பிராமணம் --13 


पश्चाल्लोका वा एषा प्राच्युदानीयते यत्पत्नी नमस्त आतानेत्याहाऽऽदित्यस्य 
* रश्मय आतानास्तेभ्य एव नमस्करोति । 


என்பது . 


உரை . 


மேற்கிலுள்ள கொட்டகையிலிருக்கும் பத்தினியைக் கிழக்கில் அழைத் 
துக்கொண்டு வருகின்றான் ; ஆதலின் , “ நகஸ்தஆதான என்றது முதலியது , 
கிழக்கே செல்கின்றவளா தலின் நேரில்படும் சூரிய கிரண ங்கட்கு வணக்கஞ் 
செய்கின்றாள் என்கின்றது 


ரண் 


பத்தினியைப் போற்று மந்திரம் , மட்குழியில் நீர்வவிடும் மந்திரம் 

டிற்கும் உரை கூறுகின்றது 

பிராமணம் -14 
अनर्वा प्रेहीत्याह भ्रातृव्यो वा अर्वा भ्रातृव्यापनुत्यै घृतस्य कुल्यामनु सह 
प्रजया सह रायस्पोषेणेत्याहाऽऽशिषमेवैतामा शास्त आपो देवीश्शुद्धा 
TT TTTIS z TIES 

என்பது 


உரை . 


அநர்வா , என்றது முதற்கொண்டு , ராயஸ் போஷேண , ன்றது வரை 
யுள்ள தால் பகையற்று புத்திரன் தனம் முதலியவைகளுடன் செல்வாயாக 


19-3 , -24-91-9 


சோம யாகப் பிராமணம் 


239 


வபாஹோமம் ) 


ன்று ஆசீர்வாதஞ் செய்கின்றது . ஆயோதேவி : என்றது முதலியது , 
எசுர்மந்திரத்தி லுள்ள பொருளையேயுடையது என்கின்றது .. 

எட்டாவது அநுவாகம் 

முற்றிற்று . 


ஆறாங்காண்டம் மூன்றாம் பிரபாடகம் 


ஒன்பதாவது அஙவாகம் 


வபாஹோமத்தைக் கூறும் பிராமணங்கள் . 
ஐந்து பஞ்சாதிக்கு மேல் நாற்பத்தாறு பதங்களை கொண்டது . 

पशोर्वा आलब्धस्य प्राणाञ्छुगृच्छति वाक्त आप्यायतां 
प्राणस्त आ प्यायतामित्याह प्राणेभ्य एवास्य शुच शमयति सा 
प्राणेभ्योऽधि पृथिवी शुक्न विशति शमहोभ्यामिति नि नयत्य 
होरात्राभ्यामेव पृथिव्यै शुचः शमयत्योपधे त्रायस्वैन स्वधिते 
मैन हि सीरित्याह वज्रो वै स्वधितिः [ ४५ ] शान्त्यै पार्श्वत 
आ च्छयति मध्यतो हि मनुष्या आ च्छयन्ति तिरश्चीनमा 
च्छयत्यनूचीन हि मनुष्या आच्छयन्ति व्यावृत्त्यै रक्षसां 
भागोऽसीति स्थविमतो बहिरक्त्वाऽपास्यत्यस्नैव रक्षासि निरव 
दयत इदमह रक्षोऽधमं तमो नयामि योऽस्मान्द्वेष्टि यं च वयं 
द्विग्म इत्याह द्वौ वाव पुरुषो यं चैव [ ४६ ] द्वेष्टि यश्चैनं द्वेष्टि 
तावुभावधर्म तमो नयती त्वेति वपामुत्खिदतीच्छत इव ह्येष 
यो यजते यदुपतृन्द्याद्रुद्रोऽस्य पशून्धातुकस्स्याद्यन्नोपन्यादयता 
स्यादन्ययोपतृणत्यन्यया न धृत्यै घृतेन द्यावापृथिवी प्रोवीथा 
मित्याह द्यावापृथिवी एव रसेनानक्त्यच्छिन्नः [ ४७ ] रायस्सुवीर 


- 


- 


240 


( 


கிருஷ்ண ஈர்வேத தைத்திரிய சங்கிதை காண்டம் -6 

( வடாஹோமம் 
इत्याह यथायजुरेवैतत्क्रमिव वा एतत्करोति यद्वपामुत्खिदत्युर्व 
न्तरिक्षभन्विहीत्याह शान्त्यै प्रवा एषोऽस्माल्लोकाच्च्यवते यः 
पशु मृत्यवे नीयमानमन्वारभते वपाश्रयणी पुनरन्वारभतेऽस्मिन्नेव 
लोके प्रति तिष्ठत्यग्निना पुरस्तादेति रक्षसामपहत्या अथो देवता 
एव हव्येन [ ४८ ] अन्वेति नान्तममङ्गारमति हरेवदन्तममङ्गार 
मतिहरेदेवता अति मन्येत वायो वीहि स्तोकानामित्याह तस्मा 
द्विभक्तास्तोका अब पद्यन्तेऽयं वा एतत्पशूनां यद्वपाध्यमोषधीनां 
बहिरग्रेणैवाग्र समर्थयत्यथो ओषधीष्वेव पशून्प्रतिष्ठापयति 
स्वाहाकृतीभ्यः प्रेष्ये त्याह [ ४ ९ ] यज्ञस्य समिष्टयै प्राणापानौ वा 
एतौ पशूनां यत्पृषदाज्यमात्मा वपा पदाज्यमभिधार्य वपामभि 
धारयत्यात्मन्नेव पशूनां प्राणापानौ दधाति स्वाहोर्ध्वनभसं मारुतं 
गच्छतमित्याहोर्ध्वनभाह स वै मारुतो देवानां वपाश्रपणी 
प्रहरति तेनैवैने प्रहरति विपूची प्रहरति तस्माद्विष्वश्चौ प्राणापानौ 
[ ५० ] ॥ स्वधितिथैवाच्छिन्नो हव्येनेष्येत्याह पट्चत्वारि शच्च 


॥ ९ ॥ 

இதில் , வபை என்னும் , ஈரலிலுள்ள ஒருவகையான மெல்லிய சவ்வை 
ஹோமஞ்செய்யும் முறை கூறப்படுகின்றது . 


கொல்வதால் துன்பம் உண்டாமேன்பதைக் காட்டி , கொன்ற கடாவின் 
மீது நீர் தெளிக்கும் மந்திரத்திற்கு உரை கூறுகின்றது . 

LSTITLAGOOTLi --- 18 
पशोर्वा आलब्धस्य प्राणाञ्छुगृच्छति वाक्त आप्यायतां प्राणस्त आ प्याय 
तामित्याह प्राणेभ्य एवास्य शुच शमयति । 

என்பது . 


பிர -3 , அக -9 ) 


சோம யாகப் பிராமணம் 


வபாஹோமம் ) 


உரை . 


கொல்லப்பட்ட பசுவின் உயிர்கள் துன் புற்ான , ஆதலின் , “ வாக்தே 
கான்றது முதலியது , பிராணன்களினின் , தனுடைய துன்பத்தைத் தணி 
கின்றான் என்கின்றது . 


சோகத்தால் பீடையுண்டாகாமையை விதிக்கின்றது . 


பிராமணம் -- 2 


सा प्राणेभ्योऽधि पृथिवी शुक्म विशति शमहोभ्यामिति नि नयस्यहो 
TITTA fty * NTR | 


என்பது 


உரை . 


பிராணன்களிலிருந்து நீக்கிய பீடை பூமியிற் புகுந்துகொண்டது , ஆத் 
லின் , பகலிரவுகட்கும் , பூமிக்கும். அத்துன்பம் நீங்குமாறு பூமியில் நீர் ஊற் 
றப்பாகின்றது என்பது . 


பசுவின் மேல் தருப்பையை வைத்து அவ்விடத்தில் அறுக்குதற்குரிய 
மந்திரத்தில் உள்ள கொல்லாதே என்னுஞ் சொல்லுக்குக் கருத்து இதுவென 
விளக்குகின்றது . 

பிராமணம் --- 3 
ओषधे त्रायस्वैन स्वधिते मैनहि सीरित्याह वज्रो वै स्वधितिशास्यै 
पार्श्वत आ च्छयति मध्यतो हि मनुष्या आ च्छन्ति तिरश्चीनमा 
च्छयत्यनूचीन हि मनुष्या आच्छयन्ति व्यावृत्त्यै । 


தன்பது , 


உரை , 


தொப்பூழ்க்குத் தெற்காக அறுத்தல்வேண்டும் . புலாலுண்ணும்: பனி 
தர் நடுவில் அறுக்கின்றனர் . குறுக்காய்க் கீறல்வெண்டும் உலகமனிதர் 
நீளத்திற் கீறுகின்றனர் . இதனால் நடுவிலும் நீளமாயும் அறுத்தலிரண்டும் 
நீக்கப்பட்டன என்பது . 


31 


242 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( வபாஹோமம் 


தருப்பையைப் போடுவதை விதிக்கின்றது . 


பிராமணம் -4 


रक्षसां भागोऽसीति स्थविमतो बहिरक्त्वाऽपास्यत्यस्तैव रक्षास निरव 
Ta | 


என்பது 


உரை . 


ரக்ஷஸாம் என்றது முதலியது , தருப்பையின் அடித்துண்டில் 
இரத்தத்தைத் தோய்த்து எறியில் எல்லா அசுரர்களும் பாகங்கொடுத்து 
விலக்கப் பட்டனர் என்கின்றது . 


தருப்பையை மிதிக்கும் இரண்டாவது மந்திரத்திற்கு உனா கூறுகின்றது . 


உல 


பிராமணம் --- 5 


इदमह रक्षोऽधमं तमो नयामि योऽस्मान्द्वेष्टि यं च वयं द्विष्म इत्याह द्वौ 
घाव पुरुषौ यं चैव द्वेष्टि यश्चैनं दृष्टि तावुभावधर्म तमो नयति । 

என்பது . 


உரை . 


” 


இதமஹம் என்றது முதலியது , தன்னை வெறுக்கின்றவன் தன்னால் 
வெறுக்கப் படுகின்றவன் என்னும் இருவகைப் பகைவர்களையும் தருப் 
பையை மிதித்தலால் பெருந்துன்பமடையும்படி கீழுகில் தள்ளுகின்றான் 
என்கின்றது . 


வபை எடுப்பதை விதிக்கின்றது . 


பிராமணம் -6 
इषे त्वेति वपामुत्खिदतीच्छत इच ह्येष यो यजते । 


என்பது 


உரை . 


இதனால் வேள்வி செய்ய விரும்பி எடுக்கின்றான் என்பது , 


பிர -3 , அநு -9 ) 


சோம யாகப் பிராமணம் 


243 


வடாஹோமம் ) 


இங்கு , ஏகசூலம் துவிசூலம் என்னும் முட்கிளைகளின் நுனிகளால் 
வபையைக் குத்தி வைத்தல்வேண்டுமா ? இல்லையா? என்னும் இரண்டு பக்ஷங் 
களையும் மனதில் உள்ளே வைத்துக்கொண்டு அவ்விரண்டிலும் குற்றங்களைக் 
கூறுகின்றது . 

பிராமணம் --7 
यदुपतृन्द्याद्रुद्रोऽस्य पशून्धातुकरस्याद्यन्नोपतृन्यादयता स्यात् । 


என்பது , 


உரை . 


அக்கொம்புகளில் குத்திவைக்கில் இவனுடைய பசுக்களை உருத்திரன் 
கொல்லுவன் ; குத்தாமல் வைக்கிலோ, கீழே விழுந்துவிடும் என்பது . 


இருவகைக் குற்றங்களுஞ் சேராத மற்றொரு பக்ஷத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -8 


अन्ययोपतृणत्यन्यया न धृत्यै । 


என்பது . 


உரை . 


ஒருமுட்கிளையில் குத்திவைத்தல் வேண்டும் . மற்றொரு கிளையால் குத்தி 
வைத்தல் கூடாது . அங்கனமாகில் , குத்தியுங் குத்தப்படாமையின் உருத்தி 
ரனுங் கொல்லமாட்டான் கீழேபும் விழாது என்பது , 


வபை , சூலம் என்னுஞ் சொற்களைத் தவிர்த்து கிருதம் என்றதற்கும் , 

த்யாவா பிருதிவீ என்றதற்கும் கருத்தைக் கூறுகின்றது. 


பிராமணம் -9 


घृतेन द्यावापृथिवी प्राथामित्याह द्यावापृथिवी एव रसेनानक्ति । 


என்பது 


உரை . 


கிருதம் ( நெய் ) என்றதால் , வானையும் , பூமியையும் , இரசத்தால் நனைக் 
கின்றான் என்பது . 


244 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( வபாஹோமம் 


வபையை அறுக்கு மந்திரப் பொருள் வெளிப்படை என்கின்றது 


பிராமணம் -- 10 


अच्छिन्नो रायस्सुवीर इत्याह यथायजुरेवैतत् । 


என்பது 


உரை . 


“ அச்சின்ன : என்றது முதலியது , எசுர்மந்திரத்திலுள்ள பொரு 
ளையே யுடையது என்கின்றது . 


உருவந்தரிக்ஷம் என்பது முதலிய மந்திரம் , சாந்தமாம்படி செய்கின்றது 

என்னும் பொருளையே விளக்குகின்றது . 

பிராமணம் -11 
करमिव वा एतत्करोति यद्वपामुत्खिदत्युर्वन्तरिक्षमन्विहीत्याह शान्त्यै । 

என்பது . 


உரை. 


வபையை அறுத்து எடுத்தலால் அதற்குக் கோபம் உண்டாகின்றது 
அதைச் சாந்திசெய்தற்பொருட்டு , " உருவந்தரிட்சம் என்றது முதலியது , 
ஆகவனீய தேசஞ்செல்வாயாக என்று கூறுகின்றது என்பது . 


வபாசிரபணி என்னும் முட்கிளைகளைத் தொடல்வேண்டுமென்று 

விதிக்கின்றது . 


பிராமணம் -12 


प्रवा एषोऽस्माल्लोकाच्च्यवते यः पशु मृत्यवे नीयमानमन्वारभते वपाश्र 
पणी पुनरन्वारभतेऽस्मिन्नेव लोके प्रतितिष्ठति । 


என்பது . 


உரை . 


பசுவைக் கொண்டுபோம் போதுந்தொட்டுக்கொண்டு போனான் . ஆத 
லின் இப்போதும் அதைத் தொட்டுக்கொண்டுவரல் வேண்டும் . அவ்வாறு 
வந்ததால் இவ்வுலகில் பெருமையை யடைகின்றான் என்கின்றது . 


பிர -3 , ந -9 ) சோம யாகப் பிராமணம் 

245 
வபாஹோமம் ) 
பசுவைப்போல் , வபைக்கு முன் அக்கினியைக் கொண்டுவரல் 

வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -13 
अग्निना पुरस्तादेति रक्षसामपहत्या अथो देवता एव हत्येनान्वेति । 

என்பது . 


உரை. 


அக்கினியை முன்னே கொண்டுவருவதால் அசுரர்கள் விலகு கின்றனர் . 
மற்றும் , அக்கினி எல்லாத் தேவதைகளின் வடிவமா தலால் எல்லாத் தேவ 
தைகட்கும் முன்வந்தது மாகின்றது என்கின்றது . 


எதிர்மறையால் ஆகவனீயத்திற்கு வடக்கிலும் பக்கங்களிலுமுள்ள 
அக்கினிகளில் வபையைக் காய்ச்சல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 


பிராமணம் -- 14 


नान्तममङ्गारमति हरेद्यदन्तममगारमतिहरेदेवता अति मन्येत । 

என்பது . 


உரை . 


ஆகவனீயத்தின் ஓரமாக பக்கங்களிலுள்ள அக்கினிகளிற் காச்சுதல் 
வேண்டும் . அதாவது ஆகவனீத்தீயின் ஓரத்திற் காய்ச்சாவிடில் அக்கினி 
யானது தேவ தையாமா தலின் தேவதையையே தள்ளிவிட்டதாகும் . ஆதலின் , 
ஆகவனீயத் தீயின் ஓரத்திலேயே வபையைக் காய்ச்சல்வேண்டும் என்பது . 


மந்திரத்தில் உள்ள வீஹி என்னுஞ் சொல்லில் , வி என்பதன் 

பொருளை விளக்குகின்றது . 

பிராமணம் -15 
पायो वीहि स्तोकानामित्याह तस्माद्विभक्तास्स्तीका अव पद्यन्ते । 

என்பது. 


உரை . 


வாயோ என்றது முதலியது , நெய்த் துளிகள் பல்வேறு வகை 
சுளாய்ப் பிரிந்து கீழே விழுகின்றன என்கின்றது 


246 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 6 

( வடாஹோமம் 


வபைக்குக் கீழே தருப்பை நுனியைப் போடல் வேண்டுமென்னும் விதியை 

அர்த்தவாதத்தால் அறிவறுத்துகின்றது . 

பிராமணம் -- 16 


अग्रं वा एतत्पशूनां यद्वपाऽग्रमोषधीनां बहिरप्रेणैवान समर्धयत्यथा 
ओषधीध्वेव पशून्प्रतिष्ठापयति । 

என்பது , 


உரை. 
பசுவிற்கு நுனி (சிறந்தது ) வடையாம் , கொடிசெடிகட்கு நுனி சோம 
மாம் . ஆதலின் , நுனியுடன் நுனிகூடில் சம்பத் துண்டாகின்றது . ஆசலால் , 
வபைக்குக் கீழே தருப்பை நுனியைப் போடல் வேண்டுமென்பதாம் . 


இனி , அந்திமப் பிரயாசை யாகத்தின் பொருட்டு மைத்திரா வருணனை 
அத்வரியு ஏவவேண்டிய பிரேஷை மந்திரத்தைத் தோற்றுவிக்கின்றது . 


பிராமணம் -17 


स्वाहाकृतीभ्यः प्रेष्येत्याह यज्ञस्य समिष्टथै । 


என்பது 


உரை . 


. 


யாக 


சுவாஹா என்னுஞ் சொல் மிகுதியாகப் பிரயோகிக்கப்படும் அந்தி 
மப்பிரயாசையின் பொருட்டு , மைத்திராவருண ! நீ ஹோதாவை ஏவுவா 

மைத்திராவருணன் ஹோ தாயக்ஷதக்கினிம் என்றது முதலி 
யதால் ஹோதாவை ஏவுகின்றான் . ஹோ தா ( ஸத்யோஜாத 3 என்றது 
முதலிய யாஜ்யா வாக்கியத்தை ஓதுகின்றான் . பிறகு , அத்வரியு அந்தியப் 
பிரயாசையாகத்தைச் செய்கின்றான் , இவ்வாற்றால் இப்பிரேஷை , எக்ஞம் 
இனிது நடப்பதன் பொருட்டாம் என்கின்றது . அந்திமம் = கடைசி . 


பிரயாசை யாகத்தின் சேடத்தால் , அவியின் அபிகாரத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -18 
प्राणापानौ वा एतौ पशूनां यत्पृषदाज्यमात्मा वपा पृषदाज्यमभिधार्य वपा 
मभि धारयत्यात्मन्नेव पशूनां प्राणापानौ दधाति । 

என்பது , 


பிர -3 , அநு -9 ) 


சோம யாகப் பிராமணம் 


247 


வபாஹோமம் ) 


உரை. 


பிருஷதாச்சிய மென்னும் தயிர் கலந்த நெய் , பசுக்களின் பிராண அபா 
என்களாம் . ஆதலின் அபிகாரஞ் செய்வதால் வபையாகின்ற பசுவின் ஆன்மா 
வில் பிருஷதாச்சியமாகின்ற பிராணாபானன்களை நிறுவுகின்றான் என்பது . 


முட்கிளைகள் மருத்புத்திரனை யடையில் உள்ள உபயோகத்தை 

விளக்குகின்றது . 

பிராமணம் -- 19 
स्वाहार्बनभसं मारुतं गच्छतमित्याहोर्ध्वनमाह स्म वै मारुतो देवानां पा 
श्रपणी प्रहरति तेनैवैने प्रहरति । 

என்பது . 


உரை. 


சுவாஹா என்றது முதலியது , 
என்றது முதலியது , “ ஊர்த்துவநபம் என்னும் வாயுவே 

எரிப்பதாம் . ஆத 
தேவர்களுடைய வபாசிரபணி யென்னும் முட்கிளகளை 
லின் , அதனாலேயே முட்கிளைகள் 

எரிக்கப் பட்டதாகின்றன 

என்கின்றது 
என்பது . 


முட்கிளைகளின் நுனிகள் கிழக்கு மேற்காய் மாறியிருத்தல் வேண்டு 

மென்று விதிக்கின்றது . 


பிராமணம் --- 20 


विषूची प्रहरति तस्माद्विष्यश्चौ प्राणापानौं । 


-| 


என்பது , 


உரை . 


பிராணன் அபானன் என்னுமிரண்டும் மேல் நோக்கும் கீழ்நோக்குமாக 
இருக்கின்றன . ஏனெனின் ? முட்கிளை களை நுனிகள் மாறியிருக்கும்படி அக் 
கினியிற் போட்டுவிட்டதாலென்பது , 

ஒன்பதாவது அங்வாகம் 

முற்றிற்று . 


2,48 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் 6 

( அங்கஹோமம் 


C 


ஆறங்காண்டம் மூன்றாம் பிரபாடகம் 

பத்தாவது அஙவாகம் 
அங்க ஹோமங்களைக் கூறும் பிராமணங்கள் . 
ஐந்து பஞ்சாதிக்குமேல் நாற்பத்தைந்து பதங்களைக் கொண்டது . 

पशुमालभ्य पुरोडाशं निर्वपति समेधमेवैनमा लभते वपया 
प्रचर्य पुरोडाशैन प्रचरत्यूर्वे पुरोडाश ऊर्जमेव पशूनां मध्यतो 
दंधात्यथो पशोरेव छिद्रमपि दधाति पृषदाज्यस्योपहत्य त्रिः 
पृच्छति शृत ५ हवी ३ शमितरिति त्रिषत्या हि देवा योऽत ५ 
शृतमाह स एनसा प्राणापानौ वा एतौ पशूनाम् [ ५१ ] यत्पृ 
पदाज्यं पशोः खलु वा आलब्धस्य हृदयमात्माऽभि समेति यत्पृ 
पदाज्येन हृदयमभिघारयत्यात्मन्नेव पशूनां प्राणापानौ दधाति 
पशुना वै देवास्सुवर्ग लोकमायन्तेऽमन्यन्त मनुष्या नोऽन्वाभ 
विष्यन्तीति तस्य शिरश्छित्त्वा मेधं प्राक्षारयन्त्स प्रक्षोऽभवत्तत्प्र 
क्षस्य प्रक्षत्वं यत्प्लक्षशाखोत्तरबर्हिर्भवति समेधस्यैव [ ५२ ] पशोरव 
द्यति पशु वै डियाण रक्षा स्यनु सचन्तेऽन्तरा यूपं चाऽहव 
नीयं च हरति रक्षसामपहत्यै पशोर्वा आलब्धस्य मनोऽप कामति 
मनोायै हविषोऽवदीयमानस्यानु बृहीत्याह मन एवास्थाव॑ रुन्ध 
एकादशावदानान्यव द्यति दश वै पशोः प्राणा आत्मैकादशो 
यावानेव पशुस्तस्याव [ ५३ ] द्यति हृदयस्याग्रेऽव द्यत्यथ जिह्वाया 
अथ वक्षसो यद्वै हृदयेनाभिगच्छति तजिह्वया वदति यज्जिह्वया 
वदति तदुरसोऽधि निर्वदत्येतद्वै पशोर्यथापूर्व यस्यैवमवदाय 
यथा कामसुत्तरेषामवद्यति यथापूर्वमेवास्य पशोरवत्तं भवति 


- 


19.0-3 , 427-10 ] 


சோம யாகப் பிராமணம் 


249 , 


१ 


அங்கஹோமம் ) 


मध्यतो गुदस्याव द्यति मध्यतो हि प्राण उत्तमस्या द्यति [ ५४ ] 
उत्तमो हि प्राणो यदीतरं यदीतरमुभयमेवाजामि जायमानो 
वै ब्राह्मणस्त्रिभिणवा जायते ब्रह्मचर्येणर्षिभ्यो यज्ञेन 
देवेभ्यः प्रजया पितृभ्य एष वा अनृणो यः पुत्री यज्वा ब्रह्म 
चारिवासी तदवदानैरेवाव दयते तदेवदानानामवदानत्वं देवा 
सुरास्संयत्ता आसन्ते देवा अग्निमब्रुवन्त्वया वीरेणासुरानभि 
भवामेति [ ५५ ] सोऽब्रवीद्वरं वृणै पशोरुद्धारमुद्धरा इति स एत 
मुद्धारमुदहरत दोः पूर्वार्धस्य गुदं मध्यतश्श्रोणि जघनार्धस्य ततो 
देवा अभवन्पराऽसुरा यव्यङ्गाणासमवद्यति भ्रातृव्याभिभूत्यै 
भवत्यात्मना पराऽस्य भ्रातृव्यो भवत्यक्ष्णयाच द्यति तस्माद 
क्ष्णया पशवोऽङ्गानि प्रहरन्ति प्रतिष्ठित्यै [ ५६ ] ॥ एतौ पशूना : 
समेधस्यैव तस्यावोत्तमस्या द्यतीति पञ्चचत्वारिशच ॥ १० ॥ 


இதில் , பசுவின் அங்கங்களை ஹோமஞ் செய்தற் பொருட்டு சிறிது 
சிறிது அறுத்தெடுத்துக் கொள்ளல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 


அபிகாரத்தை விதிக்க விரும்பிதாய் , முதலில் , வபையை அறுத்தெடுத்த 
துவாரத்தை மூடுவதாகிய பசுவின் அங்கமென்னும் புரோடாசத்தை விதிக் 
கின்றது . 

STITLOGOOTL - 1 
पशुमालभ्य पुरोडाशं निर्वपति समेधमेवैनमा लभते । 

என்பது . 


உரை.. 


பசுவைக் கொன்றுவிட்டு புரோடாசத்திற்கு நெல்லெடுத்தல் , புரோ 
டாசம் நெல்லின் காரணமான தால் சாரத்தோடு பசுவைக் கொன்றதாகின் 
றது என்பது . 


32 


250 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -6 

( அங்கஹோமம் 
நெல்லெடுத்துச்செய்த புரோடாச ஹோமத்திற்குக் காலத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -2 
वपया प्रचर्य पुरोडाशेन प्रचरत्यूग्वै पुरोडाश ऊर्जमेव पशूनां मध्यतो 
इचास्यथो पशोरेव छिद्रमपि दधाति । 

என்பது 


உரை . 


ஜாதவேதம் என்றது முதலிய மந்திரத்தால் வபையை ஹோமம் 
பண்ணிவிட்டு , பிறகு புரோடாச ஹோமஞ் செய்தல் வேண்டும் . வபாஹோ 
மம் , இருதய முதலியவைகளின் ஹோமம் என்னுமிரண்டிற்கும் நடு பசுக் 
களின் வயிறு போன்றதாம் . அதில்புரோடாசமாகிய அன்னத்தை ( இர 
சத்தை ) வைத்ததாகின்றது , மற்றும் , வபையை அறுத்ததாலுண்டாகிய 
துவாரத்தையும் அடைத்ததாகும் என்பது . 


வடக்கில் , இருதய முதலிய அவிகளைச் சமைக்கும் கடாக்கொன்றோனை 

வினாவும் வினா மந்திரத்தைத் தோற்றுவிக்கின்றது . 


பிராமணம் -3 


पृषदाज्यस्योपहत्त्य त्रिः पृच्छति शुत हवी ३३ शामितरिति विषत्या हि 
sr : | 

என்பது . 


உரை . 


பாத்திரத்திலுள்ள தயிர் கலந்த நெய்பை ( பிருஷதாச்யத்தை ) சுருவத் 
திற் சிறிது எடுத்துக்கொண்டு , கடாவைக் கொல்லுவோய் ! அங்கமாகிய 
அவி நன்கு வெந்து போயிற்றா ? என்று மும்முறை வினாவுதல் வேண்டும் . 
ஏனெனின் ? உண்மையில் நன்குவெந் 

நன்குவெந்துபோயிற்று என்று மும்முறை விடை 
கூறிய பிறகு தேவர்கட்கு அவியாகின்றதால் என்க என்பது 


எதிர்மறை வாயிலாக விடை கூறும் விதியைக் குறிப்பிக்கின்றது . 


பிராமணம் -4 


योऽशत शतमाह स एनसा । 


என்பது . 


சோம யாகப் பிராமணம் 


251 


பி r -3 , அ.நு -10 ) 
அங்கஹோமம் ) 


உரை. 


பக்குவமாகாமலிருக்கும் போதே பக்குவமாயிற்றென்று சொன்னவன் 
பாவத்தை யடைகின்றான் . இதனால் , பக்குவமானபோது அவ்வாறு சொல் 
எல் வேண்டுமென்பது விதியாம் என்பது . 


அபிகார ( நெய் தடவும் ) மந்திரத்தை விட்டுவிட்டு அபிகாரத்தை 

விதிக்கின்றது . 

பிராமணம் - 5 
प्राणापानी वा एतौ पशूनां यत्पृषदाज्यं पशोः खलु वा आलब्धस्य 
हृदयमात्माऽभि समेति यत्पृषदाज्येन हृदयमभिधारयल्यात्मन्नेव पशूनां 
प्राणापानौ दधाति । 


என்பது . 


உரை . 


தயிர் கலந்த நெய் பசுக்களின் பிராண அபானன் களாம் ஆதலின் இருத 
யத்தில் நெய்கடவில் ஆன்மா இருதயத்திற்குவருகின்றது . இதனால் அதில் 
பிராண அபானன்களை நிறுவியதாகின்றது என்பது . 


அயத்துவைக்கும் அங்கங்கட்கு கல்லாலங்கிளை ஆதாரமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -6 
पशुना वै देवास्लुवर्ग लोकमायन्तेऽमन्यन्त मनुष्या नोऽन्वाभविष्यन्तीति 
तस्य शिरश्छित्वा मेधं प्राक्षारयन्स प्रक्षोऽभवत्तत्प्रक्षस्य प्रक्षत्वं याप्त 
क्षशाखोत्तरबहिर्भवति समेधस्यैव पशोरवद्यति । 


என்பது . 


உரை . 


LD 


பசுக்களுடன் சுவர்க்கஞ் சென்ற தேவர்கள் , தம்முடன் மனிதர்களு 
வரக்கூடாதென வெண்ணி பசுவின் தலையை அறுத்து அதன் இரசத்தைப் 
பிழந்தனர் . பூமியில் விழுந்த அந்த இரச்மே கல்லாலமரமாயிற்று . இது பற் 
றியே லக்ஷம் என்னுங் காரணப்பெயர் வந்தது . ஆதலின் அக்கிளையைத் 
தருப்பையின்மேல் வைக்கில் அது , மேல் தருப்பை எனப்படுகின்றது . இது 
னால் , இரசத்துடன் கூடவே பசுக்களின் அங்கங்கள் அறுத்துவைக்கப் பெற் 
றவைகளாகின்றன என்பது , 


252 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .. 

அங்கஹோமம் 


பக்குவமாகிய அவியை ஆகவனீயத்திற்கு எடுத்துக்கொண்டு 
வருவதில் மார்க்க விசேடத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -7 
पशुं वै हियमाण रक्षास्य नु सचन्तेऽन्तरा यूपं चाऽऽहवनीयं च हरति 
रक्षसामपहत्यै । 


என்பது . 


உரை . 


பசுவின் அவியைக் கவரும் அசுரர்கள் , ஆகவனீயத்திலும் யூபத்திலுந் 
திரிகின்றனர் . ஆதலின் அவியை அவ்விரண்டிற்கு நடுவாகக் கொண்டுவரில் 
இராக்கதர்கள் விலகிவிடுகின்றார்கள் என்பது . 


ஹோதாவின் பிரேஷை மந்திரத்தைத் தோற்றுவிக்கின்றது . 

பிராமணம்- 8 
पशीर्वा आलब्धस्य मनोऽप कामति मनोतायै हविषोऽवदीयमानस्यानु 
ब्रहीत्याह मन एवास्याव रुन्धे । 


என்பது . 


உரை . 


கொன் றபசுவின்மனம் ஓடிவிடுகின்றது மனதிற்கட்டுப்படும் அக்கினி 
தேவதையின் பொருட்டு அங்க அவி அரிந்து வைத்திருக்கின்றது ; அதன் 
பொருட்டு புரோ நுவாக்கியங் கூறுவாயாக என்றது , இதனுடைய மனத் 
தையே இதை அடையும்படி செய்விக்கின்றான் என்பது . 


எண்ணிக்கையுடன் அரிந்தெடுப்பவைகளை விதிக்கின்றது . 

பிராமணம் -9 
एकादशावदानान्यव द्यति दश वै पशोः प्राणा आत्मैकादशो यावानेव 


पशुस्तस्याव द्यति । 


என்பது , 


உரை.. 


பதினொரு அங்கங்கள் அறுத்தெடுக்கப் படுகின்றன . பசுவிலுள்ள 
பத்துப் பிராணன் ஆன்மா ஒன்று ஆக பதினொன்றாதலின் இது பசுமுழுதை 
யும் அறுத் தெடுத்ததாகின்றது என்பது . 


197-3 , அது -10 ) 
அங்கஹோமம் ) 


சோம யாகப் பிராமணம் 


253 


அறுத்தெடுப்பதின் முறையை விதிக்கின்றது . 

பிராமணம் -- 10 
हृदयस्याग्रेऽव द्यत्यथ जिह्वाया अथ वक्षसो यद्वै हृदयेनाभिगच्छति तजि 
हया वदति यजिह्वया वदति तदुरसोऽधि निर्वदत्येतद्वै पशोर्यथापूर्वम् । 

என்பது 


உரை . 


இதயத்தில் நினைத்தது நாவால் சொல்லப்படுகின்றது , அவ்வாறு 
சொல்லலும் மார்பின் மேலிடத்தின் வலியாலாமா தலின் , முதலில் இருத 
யத்தையும் , இரண்டாவது நாவையும் , மூன்றாவது மார்பையும் அறுத்தல் 
வேண்டும் . இதுவே நல்ல முறையாம் என்பது . 


மேல் அறுக்கும் அங்கங்கட்கும் , இருதய முதலிய முறை வேண்டும் 

என்பதை நீக்குகின்றது . 

பிராமணம் -11 
यस्यैवमवदाय यथाकाममुत्तरेषामवद्यति यथापूर्वमेवास्य पशोरवत्तं भवति । 

என்பது . 


உரை . 


முறையாய் இருதய முதலிய மூன்று அங்கங்களையும் அறுத்தெடுத்துக் 
கொண்டு , மேல் அறுக்கவேண்டியவைகளை விரும்பிய வண்ணம் அறுக்கில் 
குற்றமில்லை என்பது . 


பதினொரு அங்கங்களுள் சாணிக்குடலாகிய அங்கத்தை உத்தமம் , மத்திய 
மம் , அதமம் என மூவகைத்து எனப்பிரித்து , அம் மூன்றனுள் , மத்தியமம் 
உத்தமம் என்னும் இரண்டு பாகங்களையும் விகற்பமாய் அறுப்பதை விதிக் 
கின்றது . 

பிராமணம் -12 
मध्यतो गुदस्याव द्यति मध्यतो हि प्राण उत्तमस्याव चत्युत्तमो हि 
प्राणो यदीतरं यदीतरमुभयमेवाजामि । 


எனபது . 


உரை . 


முகத்தின் பத்திய பாகத்தில் பிராணனிருத்தலானும் , அதுவே பிழைத் 
தற்குக் காரணமாதலானும் மத்தியபாகத்தை அறுத்தெடுத்தல் வேண்டும் . 


254. 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம்- 6 

( அங்கஹோமம் 


அவ்வாறே உத்தமபாகமும் குற்றமின்றியதாம். ஆதலின் அதையும் அறுத் 
தெடுத்தல் வேண்டும் என்பது . 


இருதய முதலியவைகளை அறுத்தெடுப்பதைப் புகழ்கின்றது . 

பிராமணம் - 13 
जायमानो वै ब्राह्मणस्त्रिभिर्ऋणवा जायते ब्रह्मचर्येणर्षिभ्यो यशेन देवभ्यः 
प्रजया पितृभ्य एष वा अनृणो या पुत्री यज्या ब्रह्मचारिवासी तदवदा 
नरेवाव दयते तदवदानानामवदानत्वम् । 

என்பது 


பிறக்கும் அந்தணன் , மறையோதும் பிரமசாரியாய் குருகுலத்தில் வாழ் 
தல் , எக்ஞத்தால் தேவர்களை வழிபடல் , புத்திரோற்பத்தியால் பிதிர்க்களை 
வழிபடல் என்னும் மூவகைக்கடன்களுடன் பிறக்கின்றான் . அம்மூவகைக் 

ன்களையும் இருதய முதலிய அங்கங்களை யறுத்தெடுத்தலாற் போக்குகின் 
றான் . இதுவே அவதானம் = அறுத்தலாம் . அதாவது கடன்களைத் தொலைத் 
தல் எனப்படுத்தலால் அவதானம் ( அறுத்தல் ) எனப்படுகின்றது என்பது . 


சுலிஷ்ட கிருத் யாகத்திற்கு மூவகை அங்கங்களை யறுத்தெடுப்பதை 

விதிக்கின்றது . 


பிராமணம் -- 14 


देवासुरास्संयत्ता आसन्ते देवा अग्निमब्रुवन्त्वया वारणासुरानभि भवामेति 
सोऽब्रवीद्वरं वृणे पशोरुद्धारमुद्धरा इति स एतमुद्धारमुदहरत दोः 
पूर्वार्धस्य गुदं मध्यतश्श्रोणि जघनार्धस्य ततो देवा अभवन्परा यव्य 
जाणासमवद्यति भ्रातृव्याभिभूत्यै भवत्यात्मना पराऽस्य भ्रातृव्यो 
Tata | 


என்பது . 


உரை . 


தேவாசுரர்கள் போரிடும்போது தேவர்கள் , யாம் வீரனாகிய அக்கினி 
யைக்கொண்டு அசுரர்களை வெல்வோம் என்றனர் . அப்போது அக்கினி , 
யான் பசுவின் உத்தம பாகங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று வரங் கேட்ட 
டது . ஆதலின் , பசுவின் முற்பாதியிலுள்ள முன்கால் , நடுவிலுள்ள குதத் 


பிர 3 , அநு -11 ] சோம யாகப் பிராமணம் 


255 


அநுயாசை யாகம் ) 


தில் இரண்டாம்பாதி பின் காலின் தொடை 

தாடைமுதலியது எஎன்னும் 

இம் 
மூவகை அங்கங்களையும் அறுத்தெடுக்கில் பகைவன் தோல்வியடைகின் 
றான் என்பது . 


கோணலாக அறுப்பதை விதிக்கின்றது . 

பிராமணம் - 15 
अक्षणयाऽव द्यति तस्मादक्ष्णया पशवोऽङ्गानि प्रहरन्ति प्रतिष्ठित्यै । 


எட 


உரை . 


கோணலாக அங்கங்களை அறுத்தல் வேண்டும் . இதனால் , பசுக்கள் 
படுக்கும் போது கால்களை மாறாக மடக்கிக்கொண்டு படுக்கின்றது . 
நிலையை படைதற் பொருட்டாம் என்கின்றது . 

பத்தாவது அநுவாகம் 

முற்றிற்று . 


ஆறாங்காண்டம் மூன்றாம்பிரபாடகம் 

பதினோராவது அநுவாகம் 
அ நூயாசைகளைக் கூறும் பிராமணங்கள் . 
ஆறு பஞ்சாதிக்குமேல் ஆறு பதங்களைக் கொண்டது , 
मेदसा मुचौ प्रोोति मेदोरूपा वै पशवो रूपमेव पशु 
दधाति यूपन्नवधाय प्रोर्णोति रसो वा एष पशूनां य रसमेव 
पशुषु दधाति पार्थेनं वसाहोमं प्रयौति मध्यं वा एतत्पशूनां 
यत्पार्श्व रस एष पशूनां यद्वसा यत्पार्श्वेन वसाहोमं प्रयौति 
मध्यत एव पशूना रसं दधाति प्रन्ति [ ५७ ] वा एतत्पशुं यत्संज्ञ 
पर्यन्त्यैन्द्रः खलु वै देवतया प्राण ऐन्द्रोऽपान ऐन्द्रः प्राणो 
अङ्गे नि देध्यदित्याह प्राणापानावेव पशुषु दधाति देव त्वष्टभूरि 
ते स ५ संमेत्वित्याह त्वाष्ट्रा हि देवतया पशवो विघुरूपा यत्स 


256 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -6 

( அநுயாசை யாகம் 


C 


लक्ष्माणो भवथेत्याह विषुरूपा ह्येते सन्तस्स लक्ष्माण एतर्हि 
भवन्ति देवत्रा यन्तम् [ ५८ ] अवसे सखायोऽनु त्वा माता 
पितरौ मदन्त्वित्याहानुमतमेवैनं मात्रा पित्रा सुवर्ग लोकं गमय 
त्यर्धचें वसाहोमं जुहोत्यसौ वा अधर्च इयमधर्च इमे एव रसेना 
नक्ति दिशो जुहोति दिश एव रसैनानक्त्यथो दिग्भ्य एवोर्ज 
रसमवरुन्धे प्राणापानौ वा एतौ पशूनां यत्पृषदाज्यं वानस्पत्याः 
खलु [ ५ ९ ] वै देवतया पशवो यत्पृषदाज्यस्योपहत्याऽऽह वनस्पत 
येऽनु ब्रूहि वनस्पतये प्रेष्येति प्राणापानावेव पशुषं दधात्यन्यस्या 
न्यस्य समवत्तः समवद्यति तस्मान्नानारूपाः पशवो यूष्णो सिञ्चति 
रसो वा एष पशूनां या रसमेव पशुषं दधातीडामुप ह्वयते 
पशवो वा इडा पशूनेवोपं ह्वयते चतुरुप ह्वयते [ ६० ] चतुष्पादो 
हि पशवो यं कामयैतापशुस्स्यादित्यमेदस्कं तसा आ दध्या 
न्मेदोरूपा वै पशवो रूपेणैवैनं पशुभ्यो निर्भजत्यपशुरेव भवति 
यं कामयेत पशुमान्तस्यादिति मेदखत्तमा आ दध्यान्मेदोरूपा 
वै . पशवों रूपेणैवास्मै पशन रुन्धे पशुमानेव भवति प्रजापति 
यज्ञमसृजत स आज्यम् [ ६१ ] पुरस्तादसृजत पशु मध्यतः पृष 
दाज्यं पश्चात्तस्मादाज्येन प्रयाजा इज्यन्ते पशुना मध्यतः पृष 
दाज्येनानूयाजास्तस्मादेतन्मिश्रमिव पश्चात्सृष्ट ह्येकादशानूयाजा 
न्यजति दश वै पशोः प्राणा आत्मैकादशो यावानेव पशुस्तमनु 
यजतिघ्नन्ति वा एतत्पशुयत्संज्ञपयन्ति प्राणापानौ खलु वा एतौ 


பிர -3 , அநு -11 ] சோம யாகப் பிராமணம் 

257 
அநுயாசம் ) 

पशूनां यत्पृषदाज्यं यत्पृषदाज्येनानूयाजान् यजति प्राणापानावेव 
पशुधू दधाति [ ६२ ] ॥ नन्ति यन्तं खलु चतुरुप ह्वयत आज्यं 
T || 2 || 
இப் பிரபாடகத்தின் அநுவாகத் தொகையைக் காட்டும் தலைப்புச் 
சொற்கள் : 

चात्वालात्सुवर्गाय वैसर्जनानि वैष्णव्यर्चा पुथिव्यै साध्या 
इषे त्वेत्यग्निना पर्यग्नि पशोः पशुमालभ्य मेदसा सुचावेकादश 
|| 2 || 
பஞ்சாதிகளின் தொகையைக் காட்டுந் தலைப்புச் சொற்கள் : 

चात्वालाद्देवानुपैति मुश्चति प्रहियमाणाय पर्यग्नि पशुमालभ्य 
ara farfz: || 3 || 
இதில் , அநூயாசயாகமுறை கூறப்படுகின்றது . 


கொழுப்பை எடுப்பதை விதிக்கின்றது . 

பிராமணம் -1 
मेदसा सुचौ प्रोर्णोति मेदोरूपा वै पशवो रूपमेव पशुषु दधाति । 


என்பது . 


உரை . 


பழந்துணிபோல் இதயத்தை மூடியிருக்கும் கொழுப்பிற்கு மேதை 
என்று பெயர் . அதை , சுகுவிலும் , உபபிருதிலும் எடுத்துவைத்தல் வேண் 
டும் . அது மிகுதியாயிருக்கில் பசுக்கள் நல்ல வடிவமுடையவைகளாகின்றன . 


என்பது . 


அதில் ஒருவிசேடத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -2 
यूषन्नवधाय प्रोणोति रसो वा एष पशूनां यद्य रसमेव पशुषु दधाति । 


என்பது . 


33 


258 


கி நஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -6 

( அதுயாசம் 


உரை . 


மாமிசம் வெந்த நீரில் கொழுப்பைப் போட்டு அந்நீரால் சுகுவையும் 
உபபிருதையும் நிறைத்தல்வேண்டும் . இது பசுக்களின் ரசமான தால் 
பசுக்களில் 

ரசத்தை நிறுத்திவைக்கின்றது என்பது . 


அங்கம் வெந்த நீரை , எலும்பால் கலக்கி விடுவதை விதிக்கின்றது . 


பிராமணம் -3 


पार्श्वन वसाहोमं प्रयोति मध्यं वा एतत्पशूनां यत्पार्श्व रस एष पशूनां 
यद्वसा यत्पायन वसाहोमं प्रयोति मध्यत एव पशूना रसं दधाति । 


என்பது . 


உரை . 


மாமிசநீரை , பக்கத்திலுள்ள எலும்பின் நுனியால் கலக்கிவிடுகின்றான் . 
அவ்வெலும்பு பசுக்கட்கு நடுவாம் . ஆதலின் பசுக்களின் நடுவில் இரசத்தை 
வைக்கின்றான் என்பது . இங்கு , கத்தியாலுங் கலக்கிவிடலாம் என்பதை 
யுணர்க . 


அறுக்கு மந்திரத்தின் முற்பாதியிலுள்ள , " ஐந்திரம் என்னுஞ் சொல் 

ஆகுபெயரால் தேவதையின் வாசகம் என்கின்றது . 


பிராமணம் - 4 


नन्ति वा एतत्पशुं यत्संज्ञपयन्त्यैन्द्रः खलु वै देवतया प्राण ऐन्द्रोऽपान 
ऐन्द्रः प्राणो अङ्गेअङ्गे नि देध्यदित्याह प्राणापानावेव पशुषु द्धाति । 

என்பது . 


உரை . 


அடித்துக் கழுத்தை நெரித்து பசுக் கொல்லப்படுகின்றதால் வெளிப் 
பட்டபிராண அபானன்கள் இந்திர தேவதையைப் பற்றியவைகள் . ஆத 

அங்கே அங்கே நிதேத்யத் என்றது , அத்தகைய பிராண அபா 
னன்களை மீண்டுங்கொண்டு வந்து நிறுத்துகின்றான் என்பது . 


பிர -3 , அநு -11 ) சோம யாகப் பிராமணம் 

259 
அநுயாசம் ) . 
மந்திரத்தின் இரண்டாம் பாகத்தில் உள்ள துவஷ்டா ” என்னுஞ் 

சொல்லின் கருத்தைக் கூறுகின்றது . 

பிராமணம் -5 
देव त्यभूरि ते स समेत्वित्याह त्वाष्टा हि देवतया पशवः । 

என்பது . 


உரை . 


அறுத்த அங்கக்கூட்டங்களை ஒட்டுகின்றவன் துவஷ்டாவாதலின் , 
தேவத்வஷ்டம் என்றது முதலியது , பசுக்கள் துவஷ்டா தேவதையால் உண் 
டாக்கப்படுகின்றன என்கின்றது . 


மந்திரத்தின் மூன்றாவது பாதத்தில் , இருதய முதலியவைகளை நோக்க 
விகாரவடிவமும் , அவித்தன்மையை நோக்க நல்ல வடிவமும் வெளிப்படை 
என்கின்றது . 

பிராமணம் -6 
विषुरूपा यत्सलक्ष्माणो भवथेत्याह विषुरूपा हेते सन्तस्सलक्ष्माण एहि 

| 


என்பது . 


உரை . 


விழுரூபாம் என்றது முதலியது , வைகள் விகாரவடிவங்களா 
யிருப்பினும் நல்ல வடிவங்களைப் பெறுகின்றன என்கின்றது . 


மர்திரத்தின் நான்காம் பாதத்தில் , அநுமதந்து , ( அநுமதிப்பார்களாக ) 
என்னுஞ் சொல்லின் கருத்தைக் கூறுகின்றது . 

பிராமணம் -7 
देवत्रा यन्तमवसे सखायोऽनु त्वा माता पितरो मदन्वित्याहानुमतमे 
वैनं मात्रा पित्रा सुवर्ग लोकं गमयति । 

என்பது . 


உரை . 


தேவத்ரா 

என்றது முதலியது , இப்பசுவின் மாதாபிதாக்களின் 
அநமதிபெற்றே இப்பசுவை சுவர்க்கத்திற்கு அனுப்புகின்றான் என்கின்றது . 


260 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

. ( அநுயாசம் 
மாமிச நீரின் ஹோமத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் - 8 
अर्धचें वसाहोमं जुहोत्यसौ वा अर्धर्च इयमर्धर्च इमे एव रसेनानक्ति 
दिशो जुहोति दिश एव रसेनानक्त्यथो दिग्भ्य एवोर्ज रसमवरुन्धे । 


என்பது . 


உரை . 


யாஜ்யாவாக்கியத்தின் முன் பின் பாகங்களின் அபிமானி தேவதைகள் 
வானும் மண்ணுமா தலின் , பாதிமந்திரத்தில் ஹோமங்கள் செய்வதால் 
வானும் மண்ணும் இரசத்தால் நனைக்கப்பெற்றதாகின்றன . மற்றும் , திக்குக் 
களின் ஓமத்தால் திக்குக்கள் களிப்புறுகின்றன . எசமானன் திக்குக்களி 
னின்று அன்னரசங்களை யடைகின்றான் என்பது . 


மைத்திரா வருணனுக்கு , அவதானத்துடன் இரண்டு பிரேஷை மந்திரங் 

களைத் தோற்றுவிக்கின்றது . 

பிராமணம் -- 9 
प्राणापानौ वा एतौ पशूनां यत्पृषदाज्यं वानस्पत्याः खलु वै देवतया 
पशवो यत्पृषदाज्यस्योपहत्याऽऽह वनस्पतयेऽनु ब्रहि वनस्पतये प्रेभ्येति 
प्राणापानावेव पशुषु दधाति । 

என்பது . 


உரை . 


தயிர்கலந்த நெய் பசுக்கட்கு பிராண அபானன்களாம் . ஆதலின் , பாத் 
திரத்திலுள்ள பிருஷதாச்சியத்தை சுருவத்தால் சுகுவில் எடுத்துக்கொண்டு 
நஸ்பதி தேவதையின் பொருட்டு புரோநுவாக்கியங் கூறுவாயாக . பிறகு , 
யாஜ்யாவாக்கியம் படிப்பதற்கு ஹோதாவை ஏவுவாயாக என்றது , வநஸ் 
பதி தேவதைகளிடத்தும் பசுக்களிடத்தும் பிருஷதாச்சியமாகிய பிராண 
அபானன்களை வைக்கின்றான் என்கின்றது . 


டாவின் பொருட்டு , அந்த அந்த இருதய முதலிய அங்கத்திற் சிறிது சிறிது 
ஒன்றாய்ச் சேர்த்து வைப்பதை விதிக்கின்றது . 

பிராமணம் -10 
अन्यस्यान्यस्य समवत्त समवद्यति तस्मान्नानारूपाः पशवः । 


என்பது . 


பிர -3, அநு -11 ) 


சோம யாகப் பிராமணம் 


261 


அநுயாசம் ) 


உரை . 


அரிந்தெடுத்த ஒவ்வொரு அங்கத்தில் மீந்தவைகளை ஒன்றாய்ச் சேர்த்து 
டாவில் வைக்கின்றான் . ஆதலின் ஹோமத்தாற் கிடைக்கும் பசுக்களும் 
பல்வகைகளாகின்றன என்பது . 


அரிந்தெடுத்த அங்கங்களில் மாமிசம் லெந்த நீரை விடல் 

வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -- 11 
यूष्णोप सिञ्चति रसो वा एष पशूनां या रसमेव पशुषु दधाति । 

என்பது . 


உரை . 


மாமிசம் வெந்தநீர் பசுக்களின் இரசமானதால் பசுக்களிடத்தில் 
இரசத்தை நிலைக்கவைக்கின்றான் என்பது . 


அவியின் சேடமாகிய இடாபாகத்தை யருந்துவதற்கு ஹோதா அழைத்தல் 

வேண்டுமென விதிக்கின்றது . 

பிராமணம் -.12 
इडामुप ह्वयते पशवो वा इडा पशूनेवोप ह्वयते चतुरुप ह्वयते चतुष्पादो 
R : | 

என்பது . 


உரை . 


இடாபாகத்திற்கு அழைத்தல் பசுக்களையே அழைத்தலாகும் . நான்கு 
முறை அழைத்தலால் பசுக்கட்கு நான்குகால்கள் உள எனப்படுகின்றது . 
இது , இஷ்டியின் விகிருதியாமாதலின் மீண்டும் விதிக்கப்பட்டது என்பதை 
யுணர்க . 


இங்கு , இடாவைப் பகுத்து ஹோதாவின் கையில் கொடுக்கும்போது 
கொழுப்பை கீழும் மேலும் வைத்தலை விதிப்பதற்கு , அதற்கு மாறானதைப் 
பழிக்கின்றது . 

பிராமணம் -13 
यं कामयेतापशुस्स्यादित्यमेदस्कं तस्मा आ दध्यान्मेदोरूपा वै पशवो रूपे. 
# वैनं पशुभ्यो निर्भजत्यपशुरेव भवति । 

என்பது . 


262 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 6 

( அநுயாசம் 


உரை . 


எசமானனைப் பசுக்களில்லாதவனாகச் செய்ய விரும்பில் , கொழுப்பைக் 
கொடுத்தல் கூடாது என்பது . 


கொடுக்கும் பக்ஷத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -14 
यं कामयेत पशुमान्त्स्यादिति मेदखत्तस्मा आ दध्यान्मदोरूपा वै पशवो 
रूपेणैवास्मै पशूनव रुन्धे पशुमानेव भवति । 

என்பது . 


உரை . 


எசமானனைப் பசுக்களுடையவனாகச் செய்யவிரும்பில் , கொழுப்பைக் 
கீழும் மேலும் வைத்துக் கொடுத்தல்வேண்டும் . கொழுப்புப் பசுவடிவங்க 
ளாதலின் பசுவடிவத்தாலே பசுக்களை யடைகின்றான் என்பது . 


தயிர் கலந்த நெய்யால் அஙயாச ஹோமத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -15 
प्रजापतिर्यशमसृजत स आज्यं पुरस्तादसृजत पशुं मध्यतः पृषदाज्य 

पश्चात्तस्मादाज्येन प्रयाजा इज्यन्ते पशुना मध्यतः पृषदाज्येनानूयाजा 
स्तस्मादेतन्मिश्रमिव पश्चात्सृष्ट हि । 

என்பது , 


உரை. 


பிரமன் , முதலில் நெய்யை யுண்டாக்கினான் , நடுவில் பசுக்களை யுண் 
டாக்கினான் , முடிவில் பிருஷதாச்சியத்தை யுண்டாக்கினான் . ஆதலின் , 
முதலாவதால் முதலாவது பிரயாசயாகமும் . நடுவால் ( அங்கங்களால் ) மத் 
தியத்திலுள்ளயாகமும் , முடிவால் , ( பிருஷதாச்சியத்தால் ) முடிவாகிய அநூ 
யாச யாகமுஞ் செய்யப்படுகின்றன என்பது . 


பிரகிருதியிலுள்ள மூன்றென்பதை விலக்கி வேறு எண்ணிக்கையை 

விதிக்கின்றது . 

பிராமணம் - 16 
( HITTITTISETSFi 
: TUTஇன்காம் HT 


स्तमनु यजति । 


என்பது 


சோம யாகப் பிராமணம் 


263 


பிர -3 , அ.நு -11 ] 
அநுயாசம் ) . 


உரை . 


பதினொரு அநுயாசங்கள் செய்கின்றான் . இதனால் , பசுக்கட்குப் பிரா 
ணன்கள் பத்து ஆன்மா ஒன்று ஆகப்பதினொன்றாமாதலின் முழுப்பசு 
வாலும் அ நூயாசயாகஞ் செய்ததாகின்றது என்பது . 


பிருஷதாச்சியத்தை ( தயிர் கலந்த நெய்யை ) ப் புகழ்கின்றது . 

பிராமணம் -17 
नन्ति वा एतत्पशुं यत्संज्ञपयन्ति प्राणापानौ खलु वा एतौ पशूनां यत्पृष 
दाज्यं यत्पृषदाज्येनानूयाजान्यजति प्राणापानावेव पशुषु दधाति । 


என்பது . 


உரை . 


பசுவைக் கொல்லும்போது பிராண 

அபானன்கள் பீடைப்பட்டு 
வெளிப்படுகின்றன . நெய்கலந்ததயிர் பசுக்களின் பிராண அபானவடிவாத 
லின் , அதனால் ஹோமஞ்செய்யில் பசுக்களிடத்துப் பிராண அபானன்களை 
நிலைக்கவைத்ததாகும் என்பது . 

பதினோராவது அஙவாகம் 

முற்றிற்று . 


மூன்றாம் பிரபாடகம் 

முடிந்தது . 


264 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( குதகாண்ட ஹோமம் 


நான்காம் பிரபாடக விடயச் சுருக்கம் . 
गुदयागश्चतुर्थाद्ये वसतीवर्य ईरिताः । 
द्वितीयेऽथ तृतीये सोमोपावहरणं श्रुतम् ॥ १ ॥ 
सोमोन्मानं चतुर्थे स्यात्पञ्चमादिषु सप्तसु । 
उपांशुप्रमुखा आग्रयणान्ता हि ग्रहाश्रुताः ।। २ ।। 
उपांशुरन्तर्यामश्च तृतीयश्चैन्द्रवायवः । 
मैत्रावरुणनामा स्यादाश्विनाख्यग्रहस्तथा ॥ ३ ॥ 

शुक्रामन्थिग्रहावाग्रयणस्तुर्यः प्रपाठकः ।। 
இந் நான்காம் பிரபாடகத்திலும் , பதினொரு அநுவாகங்களிருக்கின் 
றன . அவற்றுள் முதலாவதில் குத (சாணிப்பை ) ஹோமமும் , இரண்டா 
வதில் வச தீவரியும் , மூன்றாவதில் சோமத்தை வண்டியிலிருந்து கிழே 
இறக்குதலும் , நான்காவதில் சோம அளவும் , ஐந்தாவதில் உபாம்சுக்கிரக 
மும் , ஆறாவதில் அந்தர்யாமக் கிரகமும் , ஏழாவதில் ஐந்திரவாயவக் கிரக 
மும் , எட்டாவதில் மைத்திராவருணக் கிரகமும் , ஒன்பதாவதில் ஆசுவினக் 
கிரகமும் , பத்தாவதில் சுக்கிராமந்தக் கிரகங்களும் , பதினோராவதில் ஆக்கிர 
யணமுஞ் சொல்லப்படுகின்றன என்பது . 


ஆறாங்காண்டம் நான்காம் பிரபாடகம் 

முதலங்வாகம் 
குதகாண்ட ஹோமங்களை விதிக்கும் பிராமணங்கள் : 
நான்து பஞ்சாதிக்கு மேல் முப்பத்திரண்டு பதங்களைக் கொண்டது . 

यज्ञेन वै प्रजापतिः प्रजा असृजत ता उपयभिरेवासृजत 
यदुपयज उपयजति प्रजा एव तद्यजमानस्सृजते जघनार्धादव 
द्यति जघनार्धाद्धि प्रजाः प्रजायन्ते स्थविमतोऽच द्यति स्थविमतो 
हि प्रजाः प्रजायन्तेऽसमिन्दन्नव द्यति प्राणानामसभेदाय न पर्या 
वर्तयति यत्पर्यावर्तयेद्दावर्तः प्रजा ग्राहुकस्स्यात्समुद्रं गच्छ 
खाहेत्याह रेतः [ १ ] एव तद्दधात्यन्तरिक्षं गच्छ वाहेत्याहान्त 


- 


- 


- 


- 


19-4 , 7-1 ] சோம யாகப் பிராமணம் 

265 
ததகாண்ட ஹோமம் ) 

रिक्षेणैवास्मै प्रजाः प्रजनयत्यन्तरिक्ष ह्यनु प्रजाः प्रजायन्ते देव५ 
सवितारं गच्छ स्वाहेत्याह सवित्प्रसूत एवास्मै प्रजाः प्रजनयत्यहो 
रात्रे गच्छ स्वाहेत्याहाहोरात्राभ्यामेवास्मै प्रजाः प्रजनयत्यहोरात्रे 
ह्यनु प्रजाः प्रजायन्ते मित्रावरुणौ गच्छ स्वाहा [ २ ] इत्याह 
प्रजास्वेव प्रजातासु प्राणापानौ दधाति सोम गच्छ स्वाहेत्याह 
सौम्या हि देवतया प्रजा यज्ञं गच्छ स्वाहेत्याह प्रजा एव यज्ञियाः 
करोति छन्दासि गच्छ स्वाहेत्याह पशवो वै छन्दासि पशूनेवाव 
रुन्धे द्यावापृथिवी गच्छ स्वाहेत्याह प्रजा एव प्रजाता द्यावापृथि 
वीभ्यामुभयतः परि गृह्णाति नभः [ ३ ] दिव्यं गच्छ स्वाहेत्याह 
प्रजाभ्य एव प्रजाताभ्यो वृष्टिं नियच्छत्यग्निं वैश्वानरं गच्छ खाहे 
त्याह प्रजा एव प्रजाता अस्यां प्रतिष्ठापयति प्राणानां वा एषोऽव 
द्यति योऽवद्यति गुदस्य मनो मे हार्दि यच्छेत्याह प्राणानेव यथा 
स्थानमुप॑ ह्वयते पशोर्वा आलब्धस्य हृदय शुगृच्छति सा हृदय. 
शूलम् [ ४ ] अभि समेति यत्पृथिव्या हृदयशूलमुद्वासयेत्पृथिवी 
शुचाऽर्पयेद्यदप्स्वपश्शुचाऽर्पयेच्छुष्कस्य चाऽऽर्द्रस्य च संधावुद्वा 
सयत्युभयस्य शान्त्यै यं द्विष्यात्तं ध्यायेच्छुचैवैनमर्पयति [ ५ ] ॥ 
रेतो मित्रावरुणौ गच्छ स्वाहा नमो हृदयशूलं द्वात्रिशच ॥१ ॥ 
இதில் , குதகாண்டத்துடன் உபயட் என்னும் ஓமங்களுங் கூறப்படு 


கின்றன . 


34 


266 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காணடம் - 6 - 

( ததகாண்ட ஹோமம் 


அநயாசத்திற்கு அடுத்தாற் போற்செய்யும் யாகத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -1 
यज्ञेन वै प्रजापतिः प्रजा असृजत ता उपयभिरेवासृजत यदुपयज उपय 
जति प्रजा एव तद्यजमानस्सृजते । 

என்பது . 


உரை . 


. 


பிரசாபதி , வேள்வியால் பிரசைகளைப் படைத்தான் என்றது , உபயட் 
யாகத்தினாலேயே நேரே படைத்தார் என்பதாம் . ஆதலின் , உபயட் யாகத் 
தைச் செய்கின்ற எசமானன் பிரசைகளை உண்டாக்குகின்றான் என்பது . 


பசுவின் பின்புறத்தை யாகத்திற்குரிய பொருளென விதிக்கின்றது . 

பிராமணம் -2 
जघनार्धादव द्यति जघनार्धाद्धि प्रजाः प्रजायन्ते । 

என்பது . 


உரை . 


பசுவின் பின்பாதியிலிருந்து அறுத்தெடுக்கின்றான் . இடுப்பின் பின் 
பாதியால் பிரசைகளுண்டாகின்றன என்பது . 


மூவகையாய்ப் பிரித்த குடல் துண்டுகளுள் பெரிதாயிருப்பதை விதிக்கின்றது . 

பிராமணம் -3 
स्थविमतोऽव द्यति स्थविमतो हि प्रजाः प्रजायन्ते । 


என்பது 


உரை . 


பெரிதாயிருப்பதை அறுத்தெடுக்கின்றான் . பெரி தாயிருக்குத் துவா 
ரத்திலிருந்து பிரசைகள் உண்டாகின்றன என்பது . 


முறையாய் அறுத்தெடுத்த பாகங்கள் ஒன்றோடொன்று கலக்கக் 

கூடாதென விலக்குகின்றது . 

பிராமணம் -4 
असंभिन्दनव धति प्राणानामसंभेदाय । 

என்பது 


பிர -4 , அது -1 ) 


சோம யாகப் பிராமணம் 


267 


ததகாண்ட ஹோமம் ) 


உரை. 


ஒன்றோடொன்று சேராமல் அறுத்தெடுக்கின்றான் . இது பிராணன் 
கள் ஒன்றோடொன்று சேராதிருத்தற் பொருட்டு என்புது 


நுனியை முதலில் அறுத்துவிட்டு, அடியை இரண்டாவது அறுக்கும் 

விபரீதத்தை மறுக்கின்றது . 

பிராமணம் --5 
न पर्यावर्तयति यत्पर्यावर्तयेदुदावर्तः प्रजा ग्राहुकस्स्यात् । 

என்பது . 


உரை . 


விபரீதமாய் அறுக்கில் , பிரசைகள் உதாவர்த்தம் என்னும் நோயால் 
பீடிக்கப்பட்டனவாகும் என்பது . 


சமுத்ரம் கச்ச என்பது முதலான எல்லா மந்திரங்கட்கும் பிரசா 
உற்பத்தியில் உபயோகத்தைக் காட்ட விரும்பியதாய் கடல் நீர் சுக்கிலம் 
போன்றதென்னுங் கருத்தைக் கூறுகின்றது . 

பிராமணம் -6 
समुद्रं गच्छ स्वाहेत्याह रेत एव तदधाति । 


என்பது . 


உரை . 


“ சமுத்ரம் கச்ச என்றது முதலியது , இரேதசை (சுக்கிலத்தை ) தரிக் 
கும்படி செய்கின்றான் என்கின்றது . 


அந்தரிக்ஷம் என்னுஞ்சொல் இடங்கொடுத்தற்கும் உபயோகமுடைய 

தென்பதை விளக்குகின்றது . 

பிராமணம் -7 
अन्तरिक्षं गच्छ स्वाहेत्याहान्तरिक्षेणैवास्सै प्रजाः प्रजनयत्यन्तरिक्ष हनु 
ரா : எரர் 


என்பது , 


263 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -6 

( ததகாண்ட ஹோமம் 


உரை , 


" அந்தரிக்ஷம் கச்ச ஸ்வாஹா என்றது , அந்தரிக்ஷத்தாலேயே பிரசை 
பிறக்கின்றது .. ஆதலின் , அந்தரிட்சமே இவனுக்கு பிரசையை யுண்டாக்கு 
கின்றது என்கின்றது . 


ஏவுவதால் சவிதா தேவதையின் உபயோகமாம் என்கின்றது 

பிராமணம் - 8 
देव सवितारं गच्छ स्वाहेत्याह सवितृप्रसूत एवास्मै प्रजाःप्रजनयत्यहोरात्रे 
गच्छ स्वाहेत्याहाहोरात्राभ्यामेवास्मै प्रजनयत्यहोराने हनु प्रजाः प्रजा . 
यन्ते मित्रावरुणौ ..च्छ स्वाहेत्याह प्रजावेव प्रजातासु प्राणापानौ 
दधाति । 


என்பது . 


உரை . 


" தேவம் 


என்றது முதலியது , சவிதாவால் ஏவப்பெற்றே இவன் 
பிரசையை யுண்டாக்குகின்றான் என்கின்றது . 


தேவதையாந் தன்மையால் சோமத்திற்கு உபயோகத்தைக் கூறுகின்றது . 

பிராமணம் - 9 
सोमं गच्छ स्वाहेत्याह सौम्या हि देवतया प्रजाः । 


என்பது . 


உரை . 


என்பது , சோம தேவதையால் பிரசைகள் 


<< சோமம் கச்ச ஸ்வாஹா 
உண்டாகின்றன என்கின்றது . 


பிரசையைக் கொடுப்பதால் எக்ஞத்தின் உபயோகமாம் என்கின்றது . 

பிராமணம் - 10 
यज्ञं गच्छ स्वाहेत्याह प्रजा एव यज्ञियाः करोति । 

என்பது , 


உரை . 


எக்ஞம் கச்ச ஸ்வாஹா என்றது , எக்ஞஞ் செய்கின்றவன் பிர 
சையை யுண்டாக்குகின்றான் என்கின்றது . 


பிர -4 , 5 நி -1 ) 


சோம யாகப் பிராமணம் 


269 


ததகாண்ட ஹோமம் ) 


பசுவைக் கொடுத்தல் சந்தங்களின் உபயோகமாம் என்கின்றது . 


பிராமணம் -11 


छन्दासि गच्छ स्वाहेत्याह पशवो वै छन्दासि पशूनेवाव रुन्धे । 


என்பது . 


உரை . 


சந்தாம்வி என்றது முதலியது , பசுக்கள் சந்தங்களாதலின் சந் 
தங்களால் பசுக்களை யடைகின்றான் என்கின்றது . 


தாங்கிக்கொள்வதன் பொருட்டு வான் மண்களின் உபயோகம் என்கின்றது 

பிராமணம் -12 
द्यावापृथिवी गच्छ स्वाहेत्याह प्रजा एव प्रजाता द्यावापृथिवीभ्यामुभयतः 
परि गृहाति । 


என்பது . 


உரை . 


த்யாவா பிருதிவீ கச்ச ஸ்வாஹா என்றது , உண்டாகிய பிரசை 
களை வானும் மண்ணும் இருபக்கமுந் தாங்கிக்கொள்கின்றன என்கின்றது . 


மழையைக் கொடுப்பதால் வைசுவாநரனுடைய உபயோகம் என்கின்றது . 

பிராமணம் -13 
नभो दिव्यं गच्छ स्वाहेत्याह प्रजाभ्य एव प्रजाताभ्यो वृष्टिं नियच्छति । 


என்பது . 


உரை . 


நபோ திவ்யம் கச்ச ஸ்வாஹா என்றது , உண்டாகிய பிரசைகளின் 
பொருட்டு வான் மழையைக் கொடுக்கின்றது என்கின்றது . 


நிலையைக் கொடுப்பதால் வைசுவாநரனுடைய உபயோகம் என்கின்றது . 

பிராமணம் -14 
अग्निं वैश्वानरं गच्छ स्वाहेत्याह प्रजा एव प्रजाता अस्यां प्रतिष्ठापयति । 

என்பது , 


270 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( குதகாண்ட ஹோமம் 


உரை . 


“ அக்கினிம் என்றது முதலியது , உண்டாகிய பிரசையை வைசு 
வாநராக்கினி இதில் நிலைத்திருக்கும்படி செய்கின்றது என்கின்றது . 


மனோமேஹார்தியச்ச என்று வேண்டிக் கொள்வதற்குப் பிரசங்கம் 

இன்னதென்கின்றது . 


பிராமணம் -15 


प्राणानां वा एषोऽवद्यति योऽवद्यति गुदस्य मनो मे हादि यच्छेत्याह 
प्राणानेव यथास्थानमुपह्वयते । 


என்பது . 


உரை . 


குடலின் துண்டுகளை யறுத்தெடுத்தல் பிராணன்களின் இடங்களையே 
அறுத்தெடுத்தலாகின்றது . ஆதலின் , “ மனோமே " என்றது முதலியது , 
பிராணனிருப்பதற்கு இடமாகிய குடலை யறுத்துவிட்டதால் வேறிடஞ் 
சென்ற பிராணன்களை மந்திரத்தால் மீண்டும் இருந்த விடத்தில் நிலைக்க 
வைக்கின்றான் என்கின்றது . 


இருதய சூலத்தை ( இருதயத்தைக் குத்திக் காய்ச்சும் முள்ளை ) எறிந்து 
விடல் வேண்டுமென்பதை விதிக்கின்றது . 

பிராமணம் -16 


पशोर्वा आलब्धस्य हृदय शुगृच्छति सा हृदयशूलमभि समेति 

यत्पृथिव्या हृदयशूलमुद्वासयेत्पृथिवी शुचाऽर्पयेद्यदप्स्वपश्शुचाऽर्प 
येच्छुष्कस्य चाऽऽर्द्रस्य च सधावुद्वासयत्युभयस्य शान्त्यै । 


என்பது , 


உரை . 


கொல்லும் பசுவின் இருதயத்திற்குத் துன்பைக் கொடுத்தலால் அதை 
பறிதல் வேண்டும் , நல்ல பூமியிற் போட்டால் பூமி துன்புறும் , தண்ணீரில் 
போட்டால் அதுவும் துன்புறும் , காய்ந்ததும் காயாததுமாகிய இடத்தில் 
அதை எறிந்துவிடில் முற்கூறிய குற்றங்களிரண்டும் இல்லை என்கின்றது . 


சோம யாகப் பிராமணம் 


271 


19g- 4 , 51-2 ] 
வச தீவரி நீர் ) 


இருதய சூலத்தை எறியும்போது செய்யவேண்டிய தியானத்தை விதிக்கின்றது . 

STITLDGTL - 17 
यं द्विण्यात्तं ध्यायेच्छुचैवैनमर्पयति ॥ 


என்பது . 


உரை . 


எவனை வெறுக்கின்றானோ, அவனை நினைத்துக்கொள்ளல் வேண்டும் . 
பகைவனை மனதில் நினைத்துக்கொள்ளல் வேண்டுமென்பது திரண்டபொருள் 
என்பது . 

முதலவாகம் 
முற்றிற்று . 


ஆருங்காண்டம் நான்காம்பிரபாடகம் 

இரண்டாவது அநுவாகம் 
வசதீவரியைக் கொண்டு வருவதைக் கூறும் பிராமணங்கள் . 

ஆறு பஞ்சாதிக்கு மேல் இருபத்தாறு பதங்களைக் கொண்டது . 

देवा वै यज्ञमाग्नीधे व्यंभजन्त ततो यदत्यशिष्यत तदब्रुवन्व 
सतु नु ने इदमिति तद्वसतीवरीणां वसतीवरित्वं तस्मिन्प्रातर्न 
समशक्नुवन्तदप्सु प्रावेशयन्ता वसतीवरीरभवन्वसतीवरीगृह्णाति 
यज्ञो वै वसतीवरीयज्ञमेवाऽऽरभ्य गृहीत्वोप वसति यस्यागृहीता 
अमि निम्रोचेदनारब्धोऽस्यं यज्ञस्स्यात् [ ६ ] यज्ञं वि च्छिन्द्या 
ज्ज्योतिष्या वा गृह्णीयाद्धिरण्यं वाऽवधाय सशुक्राणामेव गृह्णाति 
यो वा ब्राह्मणो बहुयाजी तस्य कुम्भ्यानां गृह्णायात्स हि गृही 
तर्वसतीवरीको वसतीवरीगुह्णाति पशवो वै वसतीवरीः पशूनेवाऽऽ 
रभ्य गृहीत्वोप वसति यदन्वीपं तिष्ठन्गृह्णायान्निर्माणुका असा . 
त्पशव॑स्स्युः प्रतीपं तिष्ठन्गृह्णाति प्रतिरुध्यैवास्मै पशून्गह्णातीन्द्रः 


- 


- 


272 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

வச தீவரி நீரைக் 
[ ७ ] वृतमहन्त्सो १ ऽपो १ ऽभ्यनियत तासां यन्मेध्यं यज्ञिय 
सदेवमासीत्तदत्यमुच्यत ता वहन्तीरभवन्वहन्तीनां गृह्णाति या 
एव मेध्या यज्ञियाः सदेवा आपस्तासामेव गृह्णाति नान्तमा 
वहन्तीरतीयाद्यदन्तमा वहन्तीरतीयाद्यज्ञमति मन्येत न स्थावराणां 
गृह्णीयावरुणगृहीता वै स्थावरा यत्स्थावराणां गृह्णीयात् [ ८ ] 
वरुणेनास्य यज्ञं ग्राहयेद्यद्वै दिवा भवत्यपो रात्रिः प्रविशति 
तस्मात्ताम्रा आपो दिवा दहश्रे यनक्तं भवत्यपोऽहः प्रविशति 
तस्माचन्द्रा आपो नक्तं ददृश्रे छायायै चाऽऽतपतश्च संधौ गला: 
त्यहोरात्रयोरेवास्मै वर्ण गृह्णाति हविष्मतीरिमा आप इत्याह 
हविष्कृतानामेव गृह्णाति हविष्मा अस्तु [ ९ ] सूर्य इत्याह सशु 
क्राणामेव गृह्णात्यनुष्टुभा गृह्णाति वाग्वा अनुष्टुग्याचैवैनास्सर्वया 
गृह्णाति चतुष्पदयर्चा गृह्णाति त्रिस्सादयति सप्त सं पद्यन्ते सप्त 
पंदा शक्करी पशवशकरी पशूनेवाव॑ रुन्धेऽस्मै वै लोकाय गार्ह 
पत्य आधीयतेऽमुष्मा आहवनीयो यद्गार्हपत्य उपसादयेदस्मिल्लोके 
पंशुमान्त्स्याद्यदाहवनीयेऽमुष्मिन् [ १० ] लोके पंशुमान्त्स्यादुभ 
योरुप सादयत्युभयोरेवैनं लोकयोः पशुमन्तं करोति सर्वतः परि 
हरति रक्षसामपहत्या इन्द्राग्नियोर्भागधेयीस्थेत्याह यथायजुरे 
वैतदाग्नीध्र उप वासयत्येतद्वै यज्ञस्यापराजितं यदानीघ्रं यदेव 
यज्ञस्यापराजितं तदेवैना उप वासयति यतः खलु वै यज्ञस्य वित 
तस्य न क्रियते तदनु यज्ञ ५ रक्षास्यवं चरन्ति यद्वहन्तीनां गृह्णाति 
क्रियमाणमेव तद्यज्ञस्य शये रक्षसामनन्ववचाराय न ह्येता ईल 


பிர -4 , அநு -2 ) சோம யாகப் பிராமணம் 

273 
கொண்டுவருதல் ) 

यन्त्या तृतीयसवनात्परि शेरे यज्ञस्य संतत्यै [११ ] ॥ स्यादिन्द्रो 
ராகார் Fa II : || 
இதில் , வசதீவரி என்னும் நீரைக்கொண்டு வரும் முறை கூறப்படு 


கின்றது . 


வசதீவரி என்னும் நீரை விதிக்கின்றது . 


பிராமணம் -1 


देवा वै यक्षमाग्नीधे व्यभजन्त . ततो यदत्यशिष्यत तदब्रुवन्वसतु नु न 
इदमिति तद्वसतीवरीणां वसतीवरित्वं तस्मिन्प्रातर्न समशक्नुवन्तदप्सु 
प्रावेशयन्ता वसतीवरीरभवन्वसतीवरीगुहाति यज्ञो वै वसतीवरीयक्ष 
मेवाऽऽरभ्य गृहीत्वोप वसति । 

என்பது , 


உரை . 


முன் , தேவர்கள் , ஆக்கினீத்ர மண்டபத்திலிருந்துகொண்டு , இது 
எமது இதுஎமது என்று வேள்விச் சாலையைக் கூறுகூறாகப் பங்கிட்டுக் 
கொண்டனர் . அதில் எஞ்சியதை , இது இருக்குக் காலையில் பங்கிட்டுக் 
கொள்வோம் என்றனர் . பிறகு , காலையில் வந்து பார்க்கும்போது அது சிறி 
தளவாய் யாவருக்கும் பங்கிட்டுக்கொள்ள போதாததாயிருந்ததால் அதை 
நீரில் போட்டுவிட்டனர் . வசது ( இருக்குக ) என்று சொல்லிவைத்த எக்ஞ 
சாலையின் அமிசஞ் சேர்ந்த அந்நீர் வசதீவரி என்னுங்காரணப் பெயர் பெற் 
றது . ஆதலின் , அந்நீரும் எக்ஞத்தின் அம்சமா தலால் எடுத்துக் கொள்ளல் 
வேண்டும் . அதைக்கொண்டதால் எக்ஞமே எழும்பிவந்து உறுதியுடன் அரு 
கில் வசிப்பதுபோலாகும் என்பது . 


வசதீவரி நீர் எடுப்பதற்கு அத்த மனத்திற்கு முன் காலமே உரியது என்று , 

எதிர்மறை முகத்தால் விதிக்கின்றது . 


பிராமணம் - 2 


यस्यागृहीता भभि निम्रोचेदनारन्धोऽस्य यास्स्यायकं विच्छिन्द्यात् । 


என்பது 


35 


274 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( வசதீவரி நீரைக் 


உரை. 


நீர் எடுக்காமலே எடுக்குங் குறிப்புடனிருக்கும்போது சூரியன் ஒடுங் 
கில் முன் தினம் யாகம் தொடங்கப் பெறாததானது . மறுநாளிற் செய்யினும் 
விடுபட்டதாய்விடும் ; ஆதலின் , சூரியன் ஒடுங்குமுன் வசதீவரி நீரை எடுத் 
துக்கொள்ளல் வேண்டும் என்பது . 


ஒருவாறு பொழுதுபோய்விடில் மூவகையான பரிகாரங்களை விதிக்கின்றது . 

பிராமணம் - 3 
ज्योतिण्या वा गृह्णीयाद्धिरण्यं वाऽवधाय सशुक्राणामेव गृहाति यो वा 
ब्राह्मणो बहुयाजी तस्य कुम्भ्यानां गृह्णीयात्स हि गृहीतवसतीवरीकः । 

என்பது . 


உரை . 


கொள்ளியால் வெளிச்சங் காட்டியெடுத்தல் வேண்டும் என்பது முதல் 
பக்ஷம் . குடத்தில் பொன்னைப்போட்டு எடுத்தல் வேண்டுமென்பது இரண் 
டாம் பக்ஷம் . சோமயாகஞ் பெய்தவனுடைய வீட்டிலுள்ள குடத்து நீரை 
எடுத்துக்கொள்ளல் வேண்டுமென்பது மூன்றாம் பக்ஷம் என்பது . 


மேற்கூறிய விதியையே எடுத்துக்கொண்டு புகழ்கின்றது . 

பிராமணம் -4 
बसतीवरीहाति पशवो वै वसतीवरीः पशूनेवाऽऽरभ्य गृहीत्वोप 


safa | 


என்பது . 


உரை . 


சதீவரியை எடுக்கின்றவன் , வசதீவரி நீர் பசுவாம் ஆதலின் பசுவை 
யடைவதற்குக் காரணமா தலால் பசுவாமென்க . இவ்வாற்றால் பசுவையே 
தொட்டு எடுத்துக்கொண்டு வைக்கின்றான் என்பது . 


வசதீவரி நீரை எடுக்கும்போது ஓடும் தண்ணீருக்கு எதிரே நின்று 

எடுப்பதை விதிக்கின்றது . 

பிராமணம் - 5 
यदन्वीपं तिष्ठन्गृह्णीयान्निर्माणुका अस्मात्पशवस्स्युः प्रतीपं तिष्ठन्गृह्णाति 
प्रतिरुध्यैवास्सै पशून्गृढाति 

என்பது 


சோம யாகப் பிராமணம் 


275 


பிர .4 , அநு -2 ]] 
கொண்டுவருதல் ) 


உரை . 


பிரவாகத்திற்குப் பின் முகமாய் நின்று எடுக்கில் பசுவைக் கேடுடைய 
தாகவே செய்து எடுக்கின்றான் . நேர் முகமாய் எடுக்கின் கேட்டை நீக்கி 
எடுக்கின்றான் என்பது . 


ஓடுந்தண்ணீரை விதிக்கின்றது . 

பிராமணம் -6 
इन्द्रो वृत्रमहन्त्सो १ ऽपोऽभ्यनियत तासां यन्मेध्यं यक्षिय सदेवमासी 
तदत्यमुच्यत ता वहन्तीरभवन्वहन्तीनां गृह्णाति या एव मेध्या यशिया 
स्सदेवा आपस्तासामेव गृह्णाति । 


என்பது , 


உரை . 


இந்திரனாற் கொல்லப்பட்ட விருத்திரன் தண்ணீரில் இறந்தனன் . ஆத 
லின் , தண்ணீர் புநிதமும் தேவத்தன்மையுடையதுமாய் ஓடுகின்றது . ஆன 
தால் ஓடுகின்ற தண்ணீரில் எடுத்தல் வேண்டும் . எடுக்கில் , புநிதம் தெய்வத் 
தன்மை எக்ஞயோக்யத் தன்மைகளுடன் கூட எடுத்ததாயிற்று என்பது . 


ஓடுவதில் மிக அருகிலுள்ள நீரை எடுத்தல் வேண்டுமென்று எதிர் 

மறையால் விதிக்கின்றது . 

பிராமணம் -7 
नान्तमा वहन्तीरतीयाद्यदन्तमा वहन्तीरतीयाद्यज्ञमति मन्येत । 

என்பது . 


உரை. 


அருகிலுள்ள நீரைத் தாண்டில் எக்ஞத்தையே அவமதித்ததாகும் . 
ஆகையால் கரைக்கருகிலுள்ள தாய் ஓடும் நீரையே எடுத்துக்கொள்ளல் 
வேண்டும் என்பது , 


ஓடு நீரிலும் , மடுவில் தங்கியதும் , குளத்தில் நிறைந்துள்ளதும் கூடாதென 

விலக்குகின்றது . 

பிராமணம் -8 
न स्थावराणां गृह्णीयावरुणगृहीता वै स्थावरायस्थावराणां गृहीयावरुणे 
मास्य यशं ग्राहयेत् । 


என்பது , 


. 


276 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -6 

( வசதீவரி நீரைக் 


உரை . 


கட்டுபட்ட நீரையெடுத்தல் கூடாது . எடுக்கில் , அது வருணனாற் கட் 
டுப்பட்டதாமாதலின் எக்ஞத்தை வருணனால் கட்டுவித்ததாகும் என்பது 


நீர் எடுப்பதற்கு நிழல் வெய்யில்களின் சந்திப்பு வேண்டுமென்று 

விதிக்கின்றது . 

பிராமணம்-9 
यदै दिवा भवत्यपो रात्रिः प्रविशति तस्मात्ताम्रा आपो दिवा दहश्रे 
यन्नक्तं भवत्यपोऽहः प्रविशति तस्माश्चन्द्रा आपो नक्तं ददृश्रे छायायै 
चाऽऽतपतश्च संधौ गृहात्यहोरात्रयोरेवास्मै वर्ण गृह्णाति । 


என்பது . 


உரை . 


சிறிது பகல் இருக்கும்போதே இரவு தண்ணீரிற் புகுந்து விடுகின் 
றது . அப்போது , தண்ணீரின் வெண்மையும் இரவின் கறுப்பும் கலந்ததால் 
சிறிது தாமிரநிறமாய்த் தோற்றுகின்றது . இது இராகுவாற் பிடிக்கப்பட்ட 
சந்திரன் போன்று என்க . சிறிது இரவு இருக்கும்போதே பகல் தண்ணீரிற் 
புகுந்து விடுகின்றது . அப்போது , தண்ணீரின் வெண்மையும் பகலின் 
வெண்மையுஞ் சேர்வதால் மிக வெண்மைமாய்த் தோற்றுகின்றது . ஆதலின் , 
நிழலும் வெய்யிலும் கூடியிருக்குமிடத்தில் வசதீவரி நீரை எடுத்தல் வேண் 
டும் என்பது . 


தண்ணீருக்கு விசேடணமாகிய மந்திரத்திலுள்ள “ அவிழ்மதி : என்னுஞ் 
சொல்லால் அவியைத்தேடல் குறிப்பிடப்படுகின்றது என்கின்றது . 

பிராமணம் -10 
हविष्मतीरिमा आप इत्याह हविकृतानामेव गृहाति । 

என்பது . 


உரை . 


ஹவிஷ்மதி : என்றது முதலியது , அவி செய்கின்றவைகளின் 
பொருட்டே (சோமங்களின் பொருட்டே ) வசதீவரிநீர் எடுத்துக்கொள்ளப் 
படுகின்றது என்கின்றது . 


பிர.4 , அநு -2 ) சோம யாகப் பிராமணம் 

277 
கொண்டுவருதல் ) 
சூரியன் என்றது தண்ணீரின் ஒளியைக் குறிப்பிக்கின்றது என்கின்றது . 

பிராமணம் - 11 
हविष्मा अस्तु सूर्य इत्याह सशुक्राणामेव गृह्णाति । 

என்பது . 


உரை . 


" ஹவிழ்மாந் என்றது முதலியது , ஒளியுடன்கூடவே நீரை எடுத் 
துக்கொள்கின்றான் என்பது . 


மந்திரத்திலுள்ள சந்தத்தின் உபயோகத்தைக் கூறுகின்றது . 


பிராமணம் -- 12 


अनुष्टभा गृहाति वाग्वा अनुष्टुग्याचैवैनास्सर्वया गृह्णाति । 


என்பது . 


உரை. 


அநுஷ்டுப் சந்தத்தால் எடுக்கின்றான் . அநுஷ்டுப் வாக்காம் ஆதலின் 
எல்லா வாக்காலும் எடுக்கின்றான் என்பது . 


ஹவிழ்மதீ: என்றது முதல் , இருக்கின் பாதங்கள் நான்காம் . வைக்குமிடங்கள் 

மூன்றாம் ஆதலின் இவ்விரண்டையும் புகழ்கின்றது . 


பிராமணம் -13 


चतुष्पदयर्चा गृह्णाति त्रिस्सादयति सप्त संपद्यन्ते सप्तपदा शकरी पशव 
शकरी पशूनेवावरुन्धे । 

என்பது . 


உரை . 


மந்திரத்தின் பாதங்கள் நான்கும் , நீரை வைக்குமிடங்கள் மூன்றுஞ் 
சேர்ந்து ஏழாம் . ஆதலின் , ஏழு பாதங்களையுடையது சாக்வரி என்னுஞ் 
சந்தமாம் பசுக்கள் சாக்வரிச் சந்தங்களாகின்றன . இதனால் பசுக்களையடை 
கின்றான் என்பது . 


278 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

வச தீவரி நீரைக் 


( 


சாலாமுகீயம் உத்தரவேதி என்னும் இரண்டிடத்திலும் வைப்பதை 

விதிக்கின்றது . 

பிராமணம் -14 
अस्मै वै लोकाय गार्हपत्य आधीयतेऽमुष्मा आहवनीयो यद्गार्हपत्य उप 
सादयेदसिल्लोके पशुमान्स्याद्यदाहवनीयेऽमुष्मिन् लोके पशुमान्त्स्या 
दुभयोरुप सादयत्युभयोरेवैनं लोकयोः पशुमन्तं करोति । 

என்ப்து , 


உரை. 


இவ்வுலகின் பொருட்டு காருகபத்தியத்தில் வைக்கின்றான் . பரலோகத் 
தின் பொருட்டு ஆகவனீயத்தில் வைக்கின்றான் . இவ்வாறு இரண்டிடத்தி 
லும் வைத்தலால் இரண்டுலகங்களிலும் பசுக்களை யுடையவனாகின்றான் 
என்பது . 


. 


மூன்றிடங்களிலுஞ் சுற்றுதலை விதிக்கின்றது . 


பிராமணம் -15 


सर्वतः परिहरति रक्षसामपहत्यै । 


என்பது . 


உரை. 


இராக்கதர்களை நீக்குதற் பொருட்டு எல்லா விடங்களிலும் வச 

சதீவரி 
நீரை எடுத்துக்கொண்டு சுற்றிப் போகின்றான் என்பது . 


நான்கு மந்திரங்களும் வெளிப்படைகள் என்கின்றது . 

பிராமணம் - 16 
इन्द्राग्नियोर्भागधेयीस्स्थेत्याह यथायजुरेवैतत् । 

என்பது . 


உரை . 


இந்திராக்னியோ : என்றது முதலியது , எசுர்களிலுள்ள பொரு 
ளையே உடையது என்கின்றது . 


சோம யாகப் பிராமணம் 


279 


பிர -4 , அநு -2 ) 
கொண்டுவருதல் ) 


விதிக்கின்றது 

பிராமணம் -17 
आग्नीध्र उपवासयत्येतद्वै यज्ञस्यापराजितं यदानीभ्रं यदेव यज्ञस्यापराजितं 
तदेवैना उपवासयति । 

என்பது . 


உரை 


ஆக்னீத்ரனுடைய இடத்தில் வைக்கின்றான் . அது எக்ஞத்தின் 
தோல்வியிலாத இடமாம் . ஆதலின் அங்கு நீரை வசிக்கும்படி வைக்கின் 
றான் என்பது . 


यतः खलु 


ஓடும் நீரில் எடுத்தல் வேண்டும் என்றதையே புகழ்கின்றது . 

பிராமணம் - 18 
* यशस्य विततस्य न क्रियते तदनु यज्ञ रक्षास्यव चरन्ति 
यवहन्तीनां गृह्णाति क्रियमाणमेव तद्यज्ञस्य शये रक्षसामनन्ववचाराय । 

என்பது . 


உரை. 


விரிந்த யாகத்தின் அங்கத்தை விசாரித்துச் செய்யாவிடில் அவ்வழி 
யாய் இராக்கதர் நுழைந்து வேள்வியைக் கவர்ந்து கொள்கின்றனர் . ஓடும் 
நீரை எடுக்கில் செய்துகொண்டிருக்கும்போதே தூங்கிவிடுகின்றவரைப் 
போலாவர் . இது , இராக்கதர் திரியாமலிருத்தற் பொருட்டு என்கின்றது . 


ஆக்னீத்ரனிடத்தில் வைத்தது மூன்றாவது சவனம் வரை எடுக்காமல் 
இருத்தல்வேண்டும் என விதிக்கின்றது . 

பிராமணம் - 19 
न ह्येता ईलयन्त्या तृतीयसवनात्परि शेरे यज्ञस्य संतत्यै ॥ 

என்பது . 


உரை . 


மூன்றாம் முறையும் சோமரசம் பிழியும்வரை எக்ஞம் சந்ததமாம் 
பொருட்டு வைத்தநீரை எடுக்காமல் இருத்தல் வேண்டும் என்பது . 

இரண்டாவது அஙவாகம் 

முற்றிற்று . 


280 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 6 

( சோமத்தை இறக்குதல் 
ஆறாங்காண்டம் நான்காம் பிரபாடகம் 

மூன்றாவது அஙவாகம் 
சோமத்தை வண்டியிலிருந்து இறக்குவதைக்கூறும் பிராமணங்கள் . 
நான்கு பஞ்சாதிக்குமேல் இருபத்தைந்து பதங்களை கொண்டது . 

ब्रह्मवादिनों वदन्ति स त्वा अध्वर्युस्स्वाद्यस्सोममुपावहरन्त्स 
वाभ्यो देवताभ्य उपावहरेदिति हृदे त्वेत्याह मनुष्येभ्य एवैतेन 
करोति मनसे त्वेत्याह पितृभ्य एवैतेन करोति दिवे त्वा सूर्याय 
वेत्याह देवेभ्य एवैतेने करोत्येतावती ( देवतास्ताभ्य एवैन- 
सर्वाभ्य उपावहरति पुरा वाचः [ १२ ] प्रवदितोः प्रातरनुवाकमुपा 
करोति यावत्येव वाक्ताम रुन्धेऽपोऽग्रेऽभिव्याहरति यज्ञो वा 
आपो यज्ञमेवाभि वाचं विसृजति सर्वाणि छन्दाश्स्यन्वाह पशवो 
वै छन्दासि पशूनेवार्य रुन्धे गायत्रिया तेजस्कामस्य परिदध्या 
त्तिष्टुभैन्द्रियकामस्य जगत्या पशुकामस्यानुष्टुभा प्रतिष्ठाकामस्य 
पङ्क्तथा यज्ञकामस्य विराजाऽनकामस्य शृणोत्वग्निस्समिधा हवम् 
[ १३ ] म इत्याह सवितृप्रसूत एव देवताभ्यो निवेद्यापोऽच्छैत्यप 
इष्य होतरित्याहेषित हि कर्म क्रियते मैत्रावरुणस्य चमसाध्वर्यवा 
द्रवेत्याह मित्रावरुणौ वा अपां नेतारौ ताभ्यामेवैना अच्छति 
देवीरापो अपां नपादित्याहाऽऽहुत्यैवैना निष्क्रीय गृह्णात्यथो 
हविष्कृतानामेवाभिघृतानां गृह्णाति [ १४ ] कार्षिरसीत्याह शम 
लमेवाऽऽसामपं प्लावयति समुद्रस्य वोऽक्षित्या उन्नय इत्याह तसा 
दद्यमानाः पीयमाना आपो न क्षीयन्ते योनिर्वै यज्ञस्य चात्वालं 
यज्ञो वसतीवरी ) तृचमसंच मैत्रावरुणचमसं च सस्पश्य वसती 


- 


- 


281 


பிர -4 , அநு -3 ) சோம யாகப் பிராமணம் 
சோமத்தை இறக்குதல் ) 

वरीफ्नयति यज्ञस्य सयोनित्वायाथोखादेवैना योनेः प्रजनयत्य 
ध्वर्योऽवेरपा ३ इत्याहोतेमनन्नमुरुतेमाः पश्येति वावैतदाह यद्यग्नि 
टोमो जुहोति यद्युक्थ्यः परिधौ नि मार्टि यद्यतिरात्रो यजुर्वदन्प्र 
पंद्यते यज्ञक्रतूनां व्यावृत्यै [ १५] ॥ वाचो हवममिघृतानां गृह्णा 
त्युत पञ्चविशतिश्च ॥३॥ 


இதில் , சோமத்தை வண்டியிலிருந்து கீழே இறக்கும்முறை கூறப்படு 


கின்றது . 


ஈண்டு , “ கீழே இறக்குக " என்னும் விதியைக் குறிப்பிட்டு " இருதயம் 
என்பது முதலிய சொற்களுக்கு உரிய பொருள்களை விளக்குகின்றது . 


பிராமணம் -1 


ब्रह्मवादिनो वदन्ति सस्वा अध्वर्युस्स्याद्यस्सोममुपावहरन्त्सर्वाभ्यो देव 
ताभ्य उपावहरेदिति हृदे त्वेत्याह मनुष्येभ्य एवैतेन करोति मनसे 
त्वेत्याह पितृभ्य एवैतेन करोति दिवे त्वा सूर्याय त्वेत्याह देवेभ्य एवैतेन 
करोत्येतावती देवतास्ताभ्य एवैन सर्वाभ्य उपावहरति । 

என்பது . 


உரை . 


பிரமவாதிகள் , எல்லாத் தேவர்களின் பொருட்டும் சோமத்தை வண் 
டியிலிருந்து இறக்குகின்றவனே அத்வரியு ஆகின்றான் . ஆதலின் , ஹரு 
தேத்வா ” என்றது முதலியது , மனிதர் , பிதிர்க்கள் , சூரியன் , மற்றும் எல் 
லாத் தேவர்கள் அனைவருக்கும் இச் சோமத்தால் களிப்புண்டாக்குகின்றான் 


என்கின்றது . 


ஹோதாவின் பிரேஷையை விதிக்கின்றது . 

பிராமணம் -2 
पुरा वाचः प्रवदितोः प्रातरनुवाकमुपाकरोति यावत्येव वाक्तामवरुन्धे । 

என்பது . 
36 


282 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -6 

( சோமத்தை 


உரை . 
மனிதர் உஷாக்காலங்களிற் பேசிக்கொண்டுடிருக்கின்றனர் . பறவை 
கள் கூச்சலிடுகின்றன . அவைகளும் பேச்சுக்கள் . விடியலுக்குமுன் ஓதும் 
அநுவாகம் பிராதர நுவாகம் . ஆதலின் , பொழுது விடியுமுன் பிராதர நுவா 
கத்தை ஓதும்படி ஹோ தாவை ஏவல்வேண்டும் . இதனால் , உள்ள வாக்குக்க 
ளனைத்தையும் அடைகின்றான் என்பது . 


பிராதரங்வாகத்தின் முதலாம் இருக்கை விதிக்கின்றது . 

பிராமணம் -3 
अपोऽग्रेऽभिव्याहरति यज्ञो वा आपो यज्ञमेवाभि वाचं विसृजति । 

என்பது 


உரை . 


தண்ணீரைக்கூறும் இருக்கை முதலில் ஒதல்வேண்டும் . ஏனெனின் ? 
எக்ஞம் தண்ணீராம் ஆதலின் என்க . எக்ஞத்தைக்குறித்து வாக்கை 
கின்றான் என்பது . 


அதற்குமேல் ஓதவேண்டிய இருக்கு மந்திரங்களை விதிக்கின்றது . 

பிராமணம் -4 
सर्वाणि छन्दास्यन्वाह पशवो वै छन्दासि पशूनेवावरुन्धे । 


என்பது . 


உரை . 


ஏனைய சந்தங்களோடுகூடின இருக்கு மந்திரங்களை ஓதுக . ஓதில் , சந் 
தங்கள் பசுக்களாமாதலின் பசுக்களை யடைகின்றான் என்பது . 


பிராதஙவாக முடிவில் ஓதவேண்டிய இருக்கு மந்திரத்தை விருப்ப 
வேறுபாட்டால் விகற்பமாய் விதிக்கின்றது . 

பிராமணம் -5 
गायत्रिया तेजस्कामस्य परि दध्यात्रिष्टुभेन्द्रियकामस्य जगत्या पशुकाम 
स्यानुष्टमा प्रतिष्ठाकामस्य पकथा यज्ञकामस्य विराजाऽनकामस्य । 

என்பது . 


சோம யாகப் பிரர்மணம் 


பிர -4 , அது -3 ) 
இறக்குதல் ) 


283 


உரை , 


அழகை விரும்பியவன் காபத்திரிச்சந்த இருக்கால் முடித்தல் வேண்டும் . 
இந்திரிய விருப்புடையவன் திரிஷ்டுப் சந்த இருக்காலும் , பசுவை விரும்பி 
யவன் சகதிச் சந்த இருக்காலும் , பிரதிட்டையை விரும்பியவன் அநுஷ்டுப் 
சந்த இருக்காலும் , எக்ஞத்தை விரும்பியவன் பந்திச்சந்த இருக்காலும் , 
உணவுப்பொருளை விரும்பியவன் விராட்சந்த இருக்காலும் முடித்தல் 
வேண்டும் என்பது . 


ஏகதனமென்னும் குடநீரை எடுக்கும் மந்திரத்தில் அக்கினி முதலியவை 
கள் யான் அழைப்பதைக்கேட்க , என்பதின் பயனைக் கூறுகின்றது . 

பிராமணம் - 6 
शृणोत्वग्निस्समिधाहवम्म इत्याह सवितृप्रसूत एव देवताभ्यो निवेद्या 
पोऽच्छति । 

என்பது 


உரை . 


சுருணோது என்றது முதலியது , சவிதா வின் ஏவலால் தேவர்கட் 
குத் தெரிவித்துவிட்டு நீரெடுப்பதற்குச் செல்கின்றான் என்பது . 


பிரேஷை மந்திரத்தைத் தோற்றுவிக்கின்றது . 

பிராமணம் -7 
अप इध्य होतरित्याहेषित हि कर्म क्रियते । 


என்பது . 


உரை . 


அப இஷ்ய 


என்றது முதலியது , ஹோ தாவே ! நீ கொண்டுவரும் 
நீரைக்குறித்து , " பிர தேவத்ரா என்றது முதலிய இருக்கு மந்திரத்தை 
ஓதுவாயாக என்கின்றான் . ஏவப்பெற்ற காரியமே உலகிலும் நன்கு செய் 
யப்படுகின்றது என்பது கருத்து . 


மற்றொரு பிரேஷையைத் தோற்றுவிக்கின்றது . 

பிராமணம் --- 8 
मैत्रावरुणस्य चमसाध्वर्यवा वेत्याह मित्रावरुणौ वा अपां नेतारौ ताभ्या 
मेवैना अच्छति । 


என்பது , 


284 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( சோமத்தை 


உரை . 


சமசங்களை யெடுக்கும் அத்வர்யுக்கள் என்பவர்கள் வேட்போர்களின் 
பரிசாரகர்கள் . அவர்களுள் , மைத்திரா வருணன் என்னும் சமசாத்வர்யு 
வைக் கூப்பிட்டு நீ வருவாயாக , என்று ஏவல்வேண்டும் . இதனால் , நீரை 
யுண்டாக்கும் மித்திரன் வருணன் என்னும் இரண்டு தேவதைகளுடன். 
நீரையடையச் செல்கின்றான் என்பது , 


நீரில் செய்யப்படும் ஆகுதி , எடுத்த தண்ணீருக்கு விலையாக அவியாகஞ் 

செய்தற் பொருட்டாம் என்கின்றது . 

பிராமணம் -9 
देवीरापो अपां नपादित्याहाऽऽहुत्यैवैना निष्क्रीय गृह्णात्यथो हविकृताना 
मेवाभिघृतानां गृह्णाति । 

என்பது . 
உரை . 
தேவீராப : என்றது முதலியது , ஆகுதியால் இத்தண்ணீரை மீட்டு 
எடுத்துச்கொள்கின்றான் . ஆதலின் , அவிசெய்கின்றவைகளின் பொருட்டே 
து எடுக்கப்படுகின்றது என்கின்றது . 


நெய்யை , தண்ணீரிற் கலக்கி விடுவதை விதிக்கின்றது . 

பிராமணம் -10 
कार्षिरसीत्याह शमलमेवाऽऽसामप प्लावयति । 

என்பது . 


உரை . 


கார்ஷி : 

றது முதலியது , அதிலுள்ள மலினபாகத்தை தண் 
ணீரிற் கலக்கிவிடுகின்றான் என்பது , 


அக்ஷிதிம் (குறைவிலாமை ) என்பதை விரிக்கின்றது . 

பிராமணம் -- 11 
समुद्रस्य वाऽक्षित्या उन्नय इत्याह तस्मादद्यमानाः पीयमाना आपो न 
क्षीयन्ते । 


என்பது . 


சோம யாகப் பிராமணம் 


285 


பிர -4 , அநு -3 ) 
இறக்குதல் ) 


உரை . 


11 


சமுத்ரஸ்ய என்றது முதலியது சமசத்தால் மும்முறை நெய் 
கலக்கிய நீரை , ஏகதனம் என்னுங் குடத்திலும் , பன்னேசனீ " என்னும் 
பாத்திரத்திலும் எடுத்துக்கொள்ளல் வேண்டும் என்பது . 


அதை விதிக்கின்றது . 

பிராமணம் -.12 
योनि यज्ञस्य चात्वालं यज्ञो वसतीवरी ) तृचमसं च मैत्रावरुणचमसं च 
सस्पर्य वसतीवरीानयति यज्ञस्य सयोनित्वायाथो स्वादेवैना योनेः 
ரா 


என்பது . 


உரை . 


மண்ணெடுக்குங் குழி , உத்தரவேதிகையை உண்டாக்குவதால் எக்ஞத் 
திற்குக் காரணமாம் . எக்ஞத்திற்கு அங்கமாதலின் வசதீவரி நீர் எக்ஞமாம் . 
ஹோ தாவின் சமசத்தையும் , மைத்திராவருண சமசத்தையும் தொட்டு 
விட்டு வசதீவரி நீரை மொண்டு கொள்ளல் வேண்டும் . இது , எக்ஞத்தின் 
காரணமுடைய தாந்தன்மையின் பொருட்டாம் . மற்றும் , இக்காரணம் நீரில் 
இன்சுவையை உண்டாக்குகின்றது என்பது . 


, 


வினா விடை கூறும் மந்திரத்தைத் தோற்றுவிக்கின்றது . 

பிராமணம் - 13 
अध्वर्योऽवेरपारे इत्याहोतेमननमुरुतेमाः पश्येति वाचतदाह । 

என்பது . 


உரை. 


அத்வரியுவே ! நீ நீரை அடைந்தனையா ? என்றது , ஹோதாவே ! யான் 
அடைந்தனன் . மற்றும் , நீரும் இனிது கிடைத்தது நீயே இதை நேரில் பார்த் 
துக்கொள் என்கின்றான் என்பது . 


கிருது கரணம் என்னும் ஹோம விஷயப் பாகுபாட்டை விதிக்கின்றது . 

பிராமணம் - 14 
यद्यग्निष्टोमा जुहोति याक्थ्यः परिधो नि माधि यद्यतिरात्रो यजुर्वदम्प्र 
पद्यते यज्ञक्रतूनां व्यावृत्त्यै ॥ 


என்பது . 


. 


286 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் 6 

( சோமத்தை 


உரை. 


அநுட்டிப்பது அக்கினிட் டோமமாயிருக்கில் மந்திரத்தால் கிரது கர 
ணம் ஹோமஞ் செய்தல் வேண்டும் . உக்த்யமாயிருக்கில் , பருதியில் நெய்யைத் 
தடவல் வேண்டும் . அதி ராத்ரமாயிருக்கில் மந்திரத்தை ஓதிக்கொண்டு 
அவிர்த்தானத்தை யடைதல் வேண்டும் . இவ்வாறு அநுட்டிக்கத்தக்க அக்கி 
னிட்டோம முதலியவைகளின் வேறுபாடுகளை இப்போது உணர்ந்துகொள் 
ளல் வேண்டும் . உபநிடதத்திலும் கிருது என்னுஞ்சொல் கூறப்பட்டிருத்த 
லின் அதை நீக்குதற் பொருட்டு எக்ஞம் எனப்பட்டது . தவம் முதலியவை 
களிலும் எக்ஞம் என்னுஞ்சொல் கூறப்பட்டிருத்தலின் அதை விலக்குதற்கு 
கிருது எனப்பட்டது என்பது . 

மூன்றாவது அஙவாகம் 

முற்றிற்று . 


ஆருங்காண்டம் நான்காம் பிரபாடகம் 

நான்காவது அஙவாகம் 
சோமக்கொடியை அளத்தலை விதிக்கும் பிராமணங்கள் . 
மூன்று பஞ்சாதிக்குமேல் நாற்பத்து நான்கு பதங்களைக் கொண்டது . 

देवस्य॑ त्वा सवितुः प्रसव इति ग्रावाणमा दत्ते प्रसूत्या 
अश्विनौ हुभ्यामित्याहाश्विनौ हि देवानामध्व ! आस्ती पूष्णो 
हस्ताभ्यामित्याह यत्यै पशवो वै सोमो व्यान उपाशुसवनो 
यदुपा शुसवनममि मिमीते व्यानमेव पशुषं दधातीन्द्रीयत्वेन्द्रीय 
त्वेति मिमीत इन्द्राय हि सोम आडियते पश्च कृत्वो यजुषा 
मिमीते [ १६ ] पञ्चाक्षग पङ्क्तिः पाक्तो यज्ञो यज्ञमेवाव॑ रुन्धे 
पश्च कृत्वस्तूष्णी दश सं पद्यन्ते दशाक्षरा विराडन्न विराड् 
विराजैवान्नाद्यम रुन्धे श्वात्रास्स्थ वृत्रतुर इत्याहैष वा अपा 
सोमपीथो य एवं वेद नाप्खार्तिमाच्छति यत्ते सोम दिवि ज्योति 
रित्याहेभ्य एवैनम् [ १७ ] लोकेभ्यस्सं भरति सोमो वै राजा 


1 


287 


19 4 , 4-4 ] 

சோம யாகப் பிராமணம் 
அளத்தல் ) 

दिशोऽभ्यध्यायत्स दिशोऽनु प्राविशत्प्रागपागुदगधरागित्याह 
दिग्भ्य एवैन सं भरत्यथो दिश एवासा अर्व रुन्धेऽम्ब निष्व 
रेत्याह कामुका एन ५ स्त्रियो भवन्ति य एवं वेद यत्ते सोमा 
दाभ्यं नाम जागृवीति [ १८ ] आहेष वै सोमस्य सोमपीथो य एवं 
वेद न सौम्यामातिमार्छति नन्ति वा एतत्सोमं यदमिषुण्य 
न्त्य शूनपं गृह्णाति त्रायत एवैनं प्राणा वा अशः पशवस्सोमो 
ऽ शून्पुनरपि सृजति प्राणानेव पशुषं दधाति द्वौद्वावपि सृजति 
तसाद्वौद्वौ प्राणाः [ १ ९ ] ॥ यजुषा मिमीत एनं जागृवीति 
चतुश्चत्वारिशच्च ॥ ४ ॥ 
இதில் , சோமக்கொடிகளை அளக்கும்வகை கூறப்படுகின்றது . 


- 


- 


சோமரசம் பிழியுங்கல்லை எடுப்பதை விதிக்கின்றது . 

STDGOOTL - 1 
देवस्य त्वा सवितुः प्रसव इति ग्रावाणमा दत्ते प्रसूत्या अश्विनोर्बाहुभ्या 
मित्याहाश्विनौ हि देवानामध्व ! आस्तां पूष्णो हस्ताभ्यामित्याह यत्यै । 

नळा . 


உரை . 


சவிதா தேவதையின் ஏவலால் எடுக்கின்றான் . அசுவினிகள் , தேவர் 
களின் அத்வரியுக்களானதால் அவர்களுடைய கைகளாலும் பூஷாவின் 
கைகளாலும் என்றது , விரைவில் எடுக்க முயலுதற் பொருட்டு என்கின்றது . 


சோமத்தை அளந்தெடுப்பதை விதிக்கின்றது . 

STILAGT - 2 


पशवो वै सोमो व्यान उपाशुसवनो यदुपाशुसवनमभि मिमीते व्यानमेव 


पशुषु दधाति । 


என்பது , 


288 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -6 

( சோமத்தை 


உரை . 


சோமங்கள் பசுக்களாம் . குழவிக்கல் வியானனாம் , அதைக் குறித்து 
சோமத்தை அளந்தெடுத்தல் வேண்டும் . இதனால் , பசுக்களில் வியானனை 
நிலைக்கச் செய்கின்றான் என்பது . 


எல்லா மந்திரங்களிலும் இந்திரன் , என்னுஞ் சொல்லிருப்பதற்குக் 

கருத்தைக் கூறுகின்றது . 

பிராமணம் -3 
इन्द्राय त्वेन्द्रा त्वेति मिमीत इन्द्राय हि सोम आहियते । 

என்பது 


உரை. 
இந்திரன் பொருட்டு , இந்திரன் பொருட்டு என்று அளக்கின்றான் 
என்றது , இந்திரன் பொருட்டே சோமம் வாங்கிக் கொள்ளப்படுகின்றது 
என்பது . 


அளப்பதை விதிக்கின்றது . 

பிராமணம் - 4 
पश्च कृत्वो यजुषा मिमीते पञ्चाक्षरा पतिः पालो यशो यज्ञमेवावरुन्धे पञ्च 
कृत्वस्तूणी दश सं पद्यन्ते दशाक्षरा विराडनं विराइविराजैवान्नाद्यमव 


கர் 


என்பது . 


உரை . 


ஐந்துமுறை எசுரால் அளந்தெடுக்கின்றான் . ஐந்து எழுத்துக்களையுடை 
யது பந்திச்சந்தம் . எக்ஞம் பந்தி எனப்படும் . இதனால் , எக்ஞத்தையே யடை 
கின்றான் . ஐந்துமுறை மந்திரமின்றி அளந்தெடுத்தல்வேண்டும் . ஆக பத்தா 
கின்றது . பத்தெழுக்களைக்கொண்டது விராட்ச் சந்தம் . விராட் அன்னமாம் 
இதனால் அன்னத்தை யடைகின்றான் என்பது . 


உபகூதா: சோமஸ்யபிபத என்பதன் கருத்தைக் கூறுகின்றது . 

பிராமணம் - 5 
श्वानास्स्थ वृत्रतुर इत्याहैष वा अपासोमपीथः । 

என்பது , 


சோம யாகப் பிராமணம் 


289 


பிர -4 , அநு -4 ] 
இறக்குதல் ) 


உரை . 


“ பய்வாத்ரா : 

என்றது முதலியது , தண்ணீர் சோமத்தை அருந்து 
றது என்கின்றது . இதுவே சோமபானமாம் . 


இதை யுணர்ந்தவனைப் புகழ்கின்றது . 

பிராமணம் - 6 
य एवं वेद नाप्स्वातिमाछति । 


என்பது 


உரை. 


இவ்வாறுணர்ந்தவன் நீரில் இறக்கமாட்டான் என்பது . 


சோமத்தைப்போற்று மந்திரத்திலுள்ள " திவி " என்பது முதலியதின் 

கருத்தைக் கூறுகின்றது . 


பிராமணம் -7 


यत्ते सोम दिवि ज्योतिरित्याभ्य एवैनं लोकेभ्यस्संभरति । 


என்பது , 


உரை. 


" யத்தே என்றது முதலியது , மூன்றுலகங்களிலும் இருந்து இச்சோ 
மாம் பாதுகாக்கின்ற தென்கின்றது . 


சோமக் கொடியின்மீது குழவிக்கல்லை வைத்துச் சுற்றுவதில் , திசைகட்கு 
ஓடிவருந்தன்மை கூறியதின் கருத்தைக் கூறுகின்றது . 

பிராமணம் -8 
- TIII fis qTIST fisg fRETTTTTTTTTT 
गित्याह दिग्भ्य एवैन संभरत्यथो दिश एवारमा अवरुन्धे । 


என்பது . 


உரை . 


< சோமோவை என்றது முதலியது , இதை திக்குக்களில் நிறைக் 
கின்றான் . இதனால் திசைகளை யடைகின்றான் என்கின்றது. 


37 


290 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( சோமத்தை 
அம்ப என்பது முதலிய சொற்கள் மாதர்களின் விளையாட்டின் 
பொருட்டுச் சொல்லப்படுகின்றன . ஆதலின் , அம்ப என்பதால் இங்கு , 
தியானவிதி குறிப்பிக்கப்படுகின்றது என்னுங் கருத்தால் உரை கூறுகின்றது . 

பிராமணம் -9 
अम्ब निचरेत्याह । 


என்பது . 


உரை. 


அம்ப " என விளையாடலின் தியானிக்க வேண்டுமென்பது கருத்து 


என்பது . 


இஃதுணர்ந்தவனைப் புகழ்கின்றது . 

பிராமணம் -10 
कामुका एन स्त्रियो भवन्ति य एवं वेद । 

என்பது . 
உரை . 
இத்தன்மையை யுணர்ந்தவனிடத்தில் மாதர்கள் மோகிக்கின்றார்கள் 


என்பது . 


சோமாய ஸ்வாஹா " என்று கூறியதின் கருத்துச் சொல்லப்படுகின்றது . 

பிராமணம் -11 
यत्ते सोमादाभ्यं नाम जागृवीत्याहेष वै सोमस्य सोमपीथः । 


என்பது . 


உரை . 


" யத்தே என்றது முதலியது , அக்கினியில் ஹோமஞ் செய்வதின்றி 
நீருக்குச் சோமபானங் கூறப்பட்டதுபோல் , இம்மந்திரத்தால் சோமக் 
கொடித் துண்டுக்களைப் போடல்வேண்டும் என்கின்றது . 


சோமபானத்தை உணர்ந்தவனைப் புகழ்கின்றது . 

பிராமணம் -12 
य एवं वेद न सौम्यामातिमार्छति । 


என்பது , 


சோம யாகப் பிராமண்ம் 


291 


பிரா-4 , அநு -4 ) 
இறக்குதல் ) 


உரை . 


இவ்வாறுணர்ந்தவனுடைய சோமயாகங் கெட்டுப்போகாது என்பது . 


ஆறு சோமக்கொடித் துண்டுகளை , சோமக்கொடிக் கூட்டத்திலிருந்து 
பிரித்தல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -13 
घ्नन्ति वा एतत्सोमं यदभिषुण्वन्त्यशूनप गृह्णाति त्रायत एवैनम् । 

என்பது . 
உரை . 
சோமக்கொடிகள் இடிக்கப்படுகின்றன . அவ்வே தனையிலிருந்து சோமக் 
கொடியின் துண்டுகளைப் பாதுகாக்கின்றான் என்பது . 


மகாபிஷவத்தி ( பெரிய சோமரசம் பிழிவதி ) ல் அவற்றைச் சேர்க்க 

வேண்டுமென்று விதிக்கின்றது . 


பிராமணம் - 14 


प्राणा वा अशवः पशवस्सोमोऽशून्पुनरपि सृजति प्राणानेव पशुषु 


என்பது . 


உரை . 


சோமக்கொடித் துண்டுகள் பிராணன்கள் . சோமக்கொடிகள் பசுக்கள் . 
அத்துண்டுகளை மீண்டுஞ் சேர்த்தல் , பசுக்களிடத்தில் பிராணன்களை நிலைத் 
திருக்கும்படி செய்தல் என்பது . 


மும்முறை பிழியும் போதும் தனித்தனி சோமக்கொடித் துண்டுகளைச் 

சேர்த்தல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 


பிராமணம் --- 15 


द्वौद्वावपि सृजति तस्माद्वौद्वौ प्राणाः ।। 


என்பது . 


292 


* கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( உபாம்சுக்கிரஹப் 


2600 . 


செவி 
இரட்டை இரட்டைகளாகச் சேர்க்கின்றான் . ஆதலின் , கண்கள் , 
கள் 

, மூக்குக்கள் , பிராணன்கள் தனித்தனி இரண்டிரண்டாக இருக்கின்றன 
என்பது . 

நான்காவது அஙவாகம் 

முற்றிற்று . 


ஆருங்காண்டம் நான்காம்பிரபாடகம் 

ஐந்தாவது அஙவாகம் 
உபாம்சுக்கிரகத்தைக் கூறும் பிராமணங்கள் . 
ஏழ பஞ்சாதிக்குமேல் இரண்டு பதங்களைக் கொண்டது . 
प्राणो वा एष यदुपाशुर्यदुपार्श्वग्रा ग्रहा गृह्यन्तै प्राणमेवानु 
प्रयन्त्यरुणो हस्माऽऽहोपवेशिः प्रातस्सवन एवाहं यज्ञ स ५ 
स्थापयामि तेन ततस्स स्थितेन चरामीत्यष्टौ कृत्वोऽग्रेऽमि 
पुणोत्यष्टाक्षरा गायत्री गायत्रं प्रातस्सवनं प्रतिस्सवनमेव तेनाऽऽ 
मोत्येकादश कृत्वो द्वितीयमेकादशाक्षरात्रिष्टुप्त्रैष्टुभ माध्यंदिनं 
[ २० ] सर्वनं माध्यदिनमेव सर्वनं तेनाऽऽप्नोति द्वादश कृत्व 
स्तृतीयं द्वादशाक्षरा जगती जागतं तृतीयसवनं तृतीयसवनमेव 
तेनाऽऽप्नोत्येताह वाव स यज्ञस्य स स्थितिमुवाचास्कन्दाया 
स्कन्न हि तद्यद्यज्ञस्य सस्थितस्य स्कन्दत्यथो खल्वाहुर्गायत्री 
वाव प्रातस्सवने नातिवाद इत्यनंतिवादुक एनं भ्रातृव्यो भवति 
य एवं वेद तस्मादष्टावष्टौ [ २१ ] कृत्वोऽभिषुत्यं ब्रह्मवादिनो 
वदन्ति पवित्रवन्तोऽन्ये ग्रागृह्यन्ते किंपवित्र उपाशुरिति 
वाक्पवित्र इति ब्रूयाद्वाचस्पतये पवस्व वाजिन्नित्याह वाचन 


- 


- 


- 


1975-4 , 7-5 ] சோம யாகப் பிராமணம் 

293 
பிராமணம் ) . 

पवयति वृष्णो अशुभ्यामित्याह वृष्णो ह्येतावशू यौ सोमस्य 
गभस्तिपूत इत्याह गर्भस्तिना ह्येनं पश्यति देवो देवानां पवित्र 
मसीत्याह देवो ह्येषः [ २२ ] सन्देवानां पवित्रं येषां भागोऽसि 
तेभ्यस्त्वेत्यौह येषा ह्येष भागस्तेभ्य एनं गृह्णाति खांकृतोऽ. 
सीत्याह प्राणमेव स्वमंकृत मधुमतीन इषस्कृधीत्याह सर्वमेवारसा 
इंद स्वदयति विश्वभ्यस्त्वेन्द्रियेभ्यो दिव्येभ्यः पार्थि वेभ्य 
इत्याहोभयेष्वेव देवमनुष्येषु प्राणान्दधाति मनस्त्वा [ २३ ] अष्टि 
त्याह मन एवाश्नुत उर्वन्तरिक्षमन्विहीत्याहान्तरिक्षदेवत्यो हि 
प्राणस्वाहां त्वा सुभवस्सूर्यायेत्याह प्राणा वै खर्भवसो देवा 
स्तेष्वेव परोक्षं जुहोति देवेभ्यस्त्वा मरीचिपेभ्य इत्याहाऽऽदि 
त्यस्य वै रश्मयो देवा मरीचिपाम्तेषां तद्भागधेयं तानेव तेन 
प्रीणाति यदि कामयेत वर्षकः पर्जन्यः [ २४ ] स्यादिति नीचा 
हस्तेन नि मृज्यादृष्टिमेव नि यच्छति यदि कामयेतावर्षुकः 
स्यादित्युत्तानेन नि मृज्यावृष्टिमेवोद्यच्छति यद्यभिचरेदमुं जह्यर्थ 
त्वा होष्यामीति ब्रूयादाहुतिमेवैनं प्रेप्सन्हन्ति यदि दूरे स्यादा 
तमितोस्तिष्ठेत्प्राणमेवास्यानुगत्य हन्ति यद्यभिचरेदमुष्य [ २५ ] 
त्वा प्राणे सादयामीति सादयेदसन्नो वै प्राणः प्राणमेवास्य 
सादयति षड्भिरशुभिः पवयति षड्वा ऋतव ऋतुभिरेवैनं 
पवयति त्रिः पवयति त्रय इमे लोका एभिरेवैन लोकैः पवयति 
ब्रह्मवादिनो वदन्ति कात्सत्यात्तयः पशूना हस्तादाना इति 


7 


294 • கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம்- 6 

( உபாம்சுக்கிரஹப் 
यत्तूिरुपा शुभ हस्तेन विगृह्णाति तस्मात्त्यः पशूना हस्तादानाः 
पुरुषोहस्ती मर्कटः [ २६ ] ॥ माध्यदिनमष्टावष्टावेष मनस्त्वा 
पर्जन्योऽमुष्य पुरुषो द्वे च ॥ ५ ॥ 
இதில் , உபாம்சுக்கிரகத்தின் ஹோம முறைக் கூறப்படுகின்றது . 


- 


விதிக்கின்றது . 

பிராமணம் -1 
प्राणो वा एष यदुपाशुर्यदुपाश्वग्रा ग्रहा गृह्यन्ते प्राणमेवानु प्रयन्ति । 

என்பது . 


உரை 


உபாம்சு என்னும் சோமரசப் பாத்திரம் எக்ஞத்திற்குப் பிராணனாமாத 
லின் அதிலேயே முதலில் சோமரசம்பிடித்து எடுத்துக்கொள்ளல் வேண்டு 
மென்பது அமையும் . ஏனெனின் ? அபானன் வாக் முதலியவைகள் , அந் 
தரியாமி என்பது முதலிய சோமரசப் பாத்திரங்களாம் . அவைகள் பிராண 
னைப்பற்றியே நடக்கின்றனவாதலின் என்பது 


மூன்று முறையிலும் வேறாகிய எண்ணிக்கையுடைய சோமரசம் 

பிழிவதை விதிக்கின்றது . 

பிராமணம் - 2 
अरुणो हस्माऽऽहोपवेशिः प्रातस्सवन एवाहं यज्ञ स स्थापयामि तेन 
ततस्स स्थितेन चरामीत्यष्टौं कृत्वोऽग्रेऽभि षुणोत्यष्टाक्षरा गायत्री गायत्रं 
प्रातस्सवनं प्रातस्सवनमेव तेनाऽऽनोत्येकादश कृत्वो द्वितीयमेकादशा. 
क्षरात्रिष्टप्रैष्टभं माध्यं दिन सवनं माध्यंदिनमेव सवनं तेनाऽऽमोति 
द्वादश कृत्वस्तृतीयं द्वादशाक्षरा जगती जागतं तृतीयसवनंतृतीयसवन 
मेव तेनाऽऽप्नोत्येताह वाव स यज्ञस्य सस्थितिमुवाचास्कन्दाया 
स्कन हि तद्यद्यज्ञस्य सस्थितस्य स्कन्दति । 


என்பது : 


உரை . 


உபவேசனுடைய புத்திரனாகிய அருணன் , யான் காலையில் சோமரசம் 
பிழிந்தே எக்ஞத்தை நிறுவி அதனால் நடத்துவேன் என்று எண்ணிக் 


பிர -4 , அநு -5 ) 


சோம யாகப் பிராமணம் 


293 


பிராமணம் ) 


கொண்டு, எட்டுத்தரம் காலையில் சோமத்தை இடித்துப் பிழிந்தனன் . காயத்தி 
ரிச்சந்தம் எட்டெழுத்துக்களைக் கொண்டதாமாதலின் காலைச் சவனம் காயத் 
திரி எனப்படுகின்றது . அதனால் காலைச் சவனத்தையடைகின்றான் . உச்சிப் 
போதில் பதினொருதரம் இடித்துப் பிழிந்தனன் . திரிஷ்டுப் சந்தம் பதி 
னொரு எழுத்துக்களைக் கொண்டதாமாதலின் மாத்தியந்தின சவனம் திரிஷ் 
டுப் எனப்படுகின்றது . அதனால் மாத்தியந்தின சவனத்தை யடைகின்றான் . 
- மூன்றாவது முறை பன்னிரண்டு தரம் இடித்துப் பிழிந்தனன் . சகதிச்சந்தம் 
பன்னிரண்டு எழுத்துக்களைக்கொண்டது . ஆதலின் மூன்றாவது சவனம் 

கதிச் சந்தமெனப்படுகின்றது ; அதனால் மூன்றாவது சவனத்தையடைகின் 
றான். இவ்வளவே எக்ஞத்தின் முடிவு என்றனன் . இவ்வாறு செய்தல் 
கேடு இல்லாததின் பொருட்டாம் . ஆதலின் முடிந்த யக்ஞத்தின் பொருள் 
யாது யாது கெடுகின்றதோ , அது அது கெடாததேயாம் என்பது . 


மும்முறையிலும் எட்டுத்தரமே இடித்தல் வேண்டுமென்னும் மற்றொரு 

பக்ஷத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் - 3 
अथो खल्वाहुर्गायत्री वाव प्रातस्सवने नातिवाद इत्यनतिवादुक एनं 
भ्रातृव्यो भवति य एवं वेद तस्मादष्टावष्टौ कृत्वोऽभिषुत्यम् । 


என்பது . 


உரை . 
காலையில் சோமரசம் பிழியும்போது எட்டெழுத்துக்கொண்ட காயத் 
திரிச்சந்தமாதலின் மிகுந்த எழுத்துக்களைக் கூட்டி ஓதல் இல்லை . மற்றவை 
களிலோ , மிகுந்த எழுத்துக்களைக் கூட்டி ஓதல் இருக்கிறது . ஆதலின் மும் 
முறையும் எட்டுத்தரமே இடித்துப் பிழிதல் வேண்டுமென்பது . 


மந்திரத்தின் முதற்பாகத்திலுள்ள ‘ வாக் என்பதன் கருத்தைக் கூறுகின்றது . 

பிராமணம்- 4 
ब्रह्मवादिनो वदन्ति पवित्रवन्तोऽन्ये ग्रहागृह्यन्ते किंपवित्र उपाशुरिति 
वाक्पवित्र इति ब्रयाद्वाचस्पतये पवस्व वाजिनित्याह वाचैवैनं पवयति । 


என்பது . 


உரை. 


தசா 


ஏனைய சோமரச பாத்திரங்களில் சோமரசம் பிடிக்கும்போது 
பவித்திரம் என்னும் ஆடை நுனியாற் புநிதமாக்கப்படுகின்றன . உபாம் 


. 


296 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( உபாம் சுக்கிரஹப் 
சுக்கிரகம் எதனாற் புரிதமாக்கப்படுகின்றது ? என்று பிரமவாதிகள் ஆசங் 
கிக்கின்றனர் . அதற்கு , வாக்கினாலே அது புரிதமாக்கப்படுகின்றது என் 
பது விடையாம் . ஆதலின் , வாசஸ்பதே பவஸ்வ வாஜிந் என்கின்றது . 
அதாவது உபாம்சுக்கிரகம் மந்திரத்தினாலேயே புரிதஞ் செய்யப்படுகின்றது . 
ஏனையவைகளால் அல்ல என்பது . 


மந்திரத்தின் ஏனைய பாகங்களின் பொருள் வெளிப்படை என்கின்றது 

பிராமணம் -5 
वृष्णो अशुभ्यामित्याह वृष्णो ह्येतावशू यौ सोमस्य गभस्तिपूत इत्याह 
गभस्तिना होनं पश्यति देवो देवानां पवित्रमसीत्याह देवो ह्येष सन्दे 
वानां पवित्रं येषां भागोऽसि तेभ्यस्त्वेत्याह येषा ह्येष भागस्तेभ्य एनं 
ராரி 


என்பது . 


உரை.. 


" விருஷ்ண என்பது முதலியது , சோமக்கொடித் துண்டுகளாலும் , 
இரவியின் கிரணங்களாலும் முன்னர் புரிதமாக்கப்பட்டது . தேவதையா 
யிருந்து தேவர்கட்குப் புநிதமாயிருக்கிறது . தேவர்களின் பாகமான தால் 
தேவர்களின் பொருட்டு இச் சோமரசம் எடுக்கப்படுகின்றது என்கின்றது . 


உபாம்சுக் கிரகத்தை வாங்கிக்கொள்ளும் மந்திரத்திலுள்ள , திவ்யம் 
( வானிலுண்டாகின்றது ) பார்த்திவம் ( மண்ணிலுண்டாகின்றது ) என்னுஞ் 
சொற்களால் இரண்டு பிறப்பு என்பதை விளக்குகின்றது . 

பிராமணம் -6 
स्वांकृतोऽसीत्याह प्राणमेव स्वमकृत मधुमतीन इषस्कृधीत्याह सर्वमेवारमा 
इद स्वदयति विश्वेभ्यस्त्वेन्द्रियेभ्यो दिव्येभ्यः पार्थिवेभ्य इत्याहोभये . 
ब्वेव देवमनुष्येषु प्राणान्दधाति । 


என்பது . 


உரை . 


ஸ்வாம்கிருதம் என்றது முதலியது , பிராணனை என்னுடையதாகக் 
கொண்டனன் . எம்பொருட்டு இன்சுவை மிகுந்த உணவுப்பொருளை யுண் 
டாக்குவாயாக என்கின்றது . எல்லாருடைய இந்திரியங்களின் பொருட்டு 
உன்னை எடுக்கின்றேன் என்றது , தேவர்கள் மக்கள் என்னும் இருவகையர் 
களிடத்தும் பிராணனை நிறுவுகின்றான் என்கின்றது . 


சோம யாகப் பிராமணம் 


பிர -4 , அநு -5 ) 
பிராமணம் ) 


297 


முறையாய் மந்திரத்திற்கு உரை கூறுகின்றது . 

பிராமணம் -- 7 
मनस्त्वाऽष्ट्रित्याह मन एवाश्नुत उर्वन्तरिक्षमन्विहीत्याहान्तरिक्षदेवत्यो 
हि प्राणस्वाहा त्वा सुभवस्सूर्यायेत्याह प्राणा वै स्वभवसो देवास्तेष्वेव 
परोक्षं जुहोति देवेभ्यस्त्वा मरीचिपेभ्य इत्याहाऽऽदित्यस्य वै रश्मयो 
देवा मरीचिपास्तेषां तद्भागधेयं तानेव तेन प्रीणाति । 

என்பது . 


உரை . 


மனஸ் த்வாஷ்டு என்றது, மனமே இதை அடைகின்றது . பிராணன் 
அந்தரிட்சத்தையே தேவதையாகவுடையது . பிராண வடிவங்களான தேவர் 
களின் பொருட்டு பரோக்ஷமாக ஓமஞ்செய்கின்றேன் என்கின்றது . 

இத 
னால் சூரிய கிரணங்களின் பாகங்களைக் கொடுத்து அவைகளைக் களிப்புறும் 
படி செய்கின்றான் என்பதாம் . 


பாத்திரத்தில் ஒட்டியுள்ள துளியை , பரிதியில் தடவும்போது உள்ளங் 
கை , மேலும் , கீழுமாக இருத்தல் பயன் விருப்ப வேறுபாட்டாலாம் என்று 
விதிக்கின்றது . 

பிராமணம் - 8 
यदि कामयेत वर्षुकः पर्जन्यस्यादिति नीचा हस्तेन नि मृज्यावृष्टिमेव 
नि यच्छति यदि कामयेतावर्षकस्स्यादित्युत्तानेन निमृज्यावृष्टिमेवोद्य 


I 


என்பது . 


உரை. 


மழை 


மழை பெய்யவிரும்பில் உள்ளங்கை கீழாகத் துடைக்கில் 
பெய்யும் . மழை வேண்டாமென விரும்பில் உள்ளங்கை மேலாகத் துடைக் 
கில் மழையிராது என்பது . 


பகைவனைக் கொல்ல விரும்பியவன் ஹோமத்திற்கு முன் ஓதவேண்டிய 

மந்திரத்தைத் தோற்றுவிக்கின்றது . 

பிராமணம் -9 
यद्यभिचरेदमुं जह्यथ त्वा होण्यामीति ज्यादाहुतिमेवैनं प्रेप्सन् हन्ति । 


என்பது . 


38 


298 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( உபாம் சுக்கிரகப் 


உரை . 


பகைவனைக் கொல்லவேண்டுமெனின் , பிராணவடிவ சூரியனே ! நீ , 
இப்பகைவனை முதலில் கொல்வாயாக . பிறகு , உனக்கு ஓமஞ்செய்வேன் , 
என்று கூறல் வேண்டும் . இம்மந்திரத்தைக் கேட்டு ஹோமத்தை விரும்பும் 
போதே பகைவனைக் கொல்கின்றது என்பது . 


பகைவன் தூரதேசத்திலிருக்கில் , பகைவனைக்கொல்ல விருப்புடையோன் 
செய்யவேண்டிய அநுட்டான விசேடத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -10 
यदि दूरे स्यादातमितोस्तिष्ठेत्प्राणमेवास्यानुगत्यहन्ति । 

என்பது . 


உரை . 


பகைவன் தூரத்திலிருப்பானேல் , மூச்சு விடாமல் இருக்க முடியும் 
வரை மூச்சடக்கிக்கொண்டு இருப்பானாக . இது , பகைவனுடைய பிராண 
னைப் பற்றிக்கொண்டு கொல்கின்றது என்பது . 


பகைவனைக் கொல்கின்றவன் பாத்திரத்தை வைப்பதற்கு மற்றொரு 

மந்திரத்தைத் தோற்றுவிக்கின்றது . 

பிராமணம் -11 
यद्यभिचरेदमुष्य त्वा प्राणे सादयामीति सादयेदसन्नो वै प्राणः प्राणमेवास्य 
सादयति । 

என்பது . 


உரை. 


உபாம்சு பாத்திரமே ! பிராணவடிவமாகிய உன்னை , பகைவனுடைய 
பிராணன் மீது வைக்கின்றேன் என்று கூறில் , எசமானனுடைய உயிர்க் 
குக் கேடின்றி பகைவனுடைய உயிரையே கொல்கின்றது என்பது . 


பிழிந்த சோமரசத்தை , பிரதிப்பிரஸ்தாதாவின் கையிலுள்ள உபாம்சு 
பாத்திரத்திற் பிடிக்கும்போது ஆடையால் வடித்தல் இல்லை . மற்றோ, 
சோமக்கொடித் துண்டுகளால் புநிதம் ஆக்கல் வேண்டுமென்று விதிக்கின்றது 

பிராமணம் - 12 
षभिर शुभिः पवयति षड्वा ऋतव ऋतुभिरेवैनं पश्यति । 


என்பது , 


பிர -4 , அது -5 ) 


சோம் யாகப் பிராமணம் 


299 


பிராமணம் ) 


உரை . 


ஆறு சோமக்கொடித் துண்டுகளால் புரிதஞ் செய்கின்றான் . இது , ஆறு 
இருதுக்களாலும் புரிதஞ் செய்ததாகின்றது என்பது . 


ஆறு சோமக்கொடித் துண்டுகளாலும் ஒரே முறையிற் புநிதமாக்கலில்லை ; 

மற்றோ, மும்முறைகளில் என்று விதிக்கின்றது . 


பிராமணம் -13 


त्रिः पवयति त्रय इमे लोका एभिरेवैनं लोकैः पवयति । 


என்பது , 


உரை . 


மூன்று முறையாய்ப் புநிதமாக்கில் மூன்றுலகங்களாலும் புரிதஞ் செய் 
கின்றான் என்பது . 


மேலே கூறப்படும் கிரகங்களைப்போல் , தசாபவித்திர நாபியின் ஒழுக்கால் 
சோமரசம் பிடித்தல் இல்லை ; மற்றோ, மூன்று முறையும் அத்துவரியுவின் 
கையைக்குவித்துப் பிடித்துக்கொள்ளல் வேண்டுமென்பதை விதிக்கின்றது . 

பிராமணம் -- 14 


ब्रह्मवादनो वदन्ति कस्मात्सत्यात्त्रयः पशूना हस्तादाना इति यत्त्रिरुपा 
शुहस्तेन विगृह्णाति तस्मात्त्रयः पशूना हस्तादानाः पुरुषो हस्ती 
ஈன் : || 

என்பது . 


உரை . 


பிரமா 


மனிதன் , யானை , குரங்கு என்னும் மூன்று பசுக்கள் மாத்திரம் 
கைகளால் எடுத்து உண்கின்றன அது எதனால் ! என்று பிரமவாதிகள் ஆசங் 
கித்ததற்கு , அத்வரியு மூன்று முறை கைகுவித்து உபாம்சு பாத்திரத்தில் 
சோமரசத்தைப் பிடித்ததால் என்று விடை பகர்ந்தனர் என்பது . 
வின் பொருட்டு பிராமணனைக் கொல்க என்னும் விதியில் மனிதனும் 
பசுவானமை காண்க . 

ஐந்தாவது அஙவாகம் 

முற்றிற்று . 


. 


300 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 6 

( அந்தர்யாமிக் கிரகப் 
ஆறாங்காண்டம் நான்காம்பிரபாடகம் 


ஆறாவது அநுவாகம் 


அந்தர்யாமிக் கிரகத்தைக் கூறும் பிராமணங்கள் . 


மூன்று பஞ்சாதிக்குமேல் நாற்பத்து நான்து பதங்களைக் கொண்டது . 


देवा वै यद्यज्ञेऽकुर्वत तदसुरा अकुर्वत ते देवा उपाशौ यज्ञ 
सश्स्थाप्यमपश्यन्तमुपाशौ समस्थापयन्तेऽसुरा वज्रमुद्यत्य देवा 
नभ्यायन्त ते देवा विभ्यत इन्द्रमुपाधावन्तानिन्द्रोऽन्तर्यामेणा 
न्तरधत्त तदन्तर्यामस्यान्तर्यामत्वं यदन्तर्यामो गृह्यते भ्रातृव्यानेव 
तद्यजमानोऽन्तर्धत्तेऽन्तस्तै [ २७] दधामि द्यावापृथिवी अन्त 
सर्वन्तरिक्षमित्याहैभिरेव लोकैर्यजमानो भ्रातृव्यानन्तर्धते ते देवा 
अमन्यन्तेन्द्रो वा इदमभूद्यद्वयः स्म इति तेऽब्रुवन्मघवन्नर्नु न 
आ भजेति सजोषा देवरवरैः परैश्चेत्यब्रवीद्ये चैव देवाः परे ये 
चावरे तानुभयान् [ २८ ] अन्वाभजत्सजोषा देवैरवरैः परैश्चेत्याह 
ये चैव देवाः परे ये चावरे तानुभयाननन्वाभजत्यन्तर्यामे मंघ 
वन्मादयस्वेत्याह यज्ञादेव यजमानं नान्तरेत्युपयामगृहीतोऽ 
सीत्याहापानस्य धृत्यै यदुभावपवित्रौ गृह्येयातां प्राणमपानोऽनु 
न्युच्छेत्प्रमायुकस्स्यात्पवित्रवानन्तर्यामो गृह्यते [ २ ९ ] प्राणापान 
योर्विधृत्यै प्राणापानौ वा एतौ यदुपाश्वन्तर्यामी व्यान उपाशु 
सर्वनो यं कामयैत प्रमायुकस्स्यादित्यस स्पृष्टौ तस्य सादये 
द्वयानेनैवास्य प्राणापानौ विच्छनत्ति ताजप्रमीयते यं कामयेत 
सर्वमायुरियादिति सस्पृष्टौ तस्य सादयेव्यानेनैवास्य प्राणा 


- 


- 


பிர -4 , அங் -6 ) 


சோம யாகப் பிராமணம் 


3011 


பிராமணம் ) 


पानौ सं तनोति सर्वमायुरेति [ ३० ] ॥ त उभयान्गृह्यते चतु 

|||| 
இதில் , அந்தரியாமி என்னும் ஒரு பாத்திரத்தில் சோமரசத்தைப் 
பிடிக்கும் வகை கூறப்படுகின்றது . 


சோமரசத்தைப் பிடித்துவைப்பதை விதிக்கின்றது . 

பிராமணம் -1 
देवा वै यद्यशेऽकुर्वत तदसुरा अकुर्वत ते देवा उपाशी यज्ञ सस्थाप्य 

मपश्यन्तमुपा शौ समस्थापयन्तेऽसुरा वज्रमुद्यत्य देवानभ्यायन्त ते 
देवा बिभ्यत इन्द्रमुपाधावन्तानिन्द्रोऽन्तर्यामेणान्तरधत्त तदन्तर्यामस्या 
न्तर्यामत्वं यदन्तर्यामो गृह्यते भ्रातृव्यानेव तद्यजमानोऽन्तर्धत्ते । 

என்பது . 


உரை . 


தேவர்கள் செய்துவந்த எக்ஞங்களைப் பார்த்துக்கொண்டு செய்து 
வந்துள்ள அசுரர்களை மயக்குதற் பொருட்டு உபாம்சுக் கிரகத்திலேயே எக் 
ஞத்தை முடித்துவிடல் வேண்டுமென்று இரகசியமாய்ப் பேசிக்கொண்டு 
அவ்வாறே செய்தனர் . அவ்வழியை அறியாமல் கோபங்கொண்ட அசுரர் 

வ்வந்தர்யாமிக் கிரகத்தால் இந்திரன் அந்தரமாய்ப் போம்படி 
( மறைந்து போம்படி ) செய்ததால் இது அந்தரியாமிக் கிரகமெனப்படுகின் 
றது , ஆதலின் , பகைவரைத் தொலைக்க இதில் சோமரசத்தை கிரகித்தல் 
வேண்டுமென்பதாம் . 


களை , 


மந்திரத்திலுள்ள த்யாவா பிருதிவி ( வான்மண் ) என்னுஞ் சொற்களின் 

பயனைக் கூறுகின்றது . 

பிராமணம் -2 
अन्तस्ते दधामि द्यावापृथिवी अन्तरुवन्तरिक्षमित्याइमिरेव लोकर्यजमानो 
TITFF 

என்பது . 


உரை . 


அந்தஸ்தே என்றது முதலியது , வான் மண் என்னும் இரண்டி ன் 
வழியாகவே பகைவனை மறைந்துபோகச் செய்கின்றான் என்கின் 

றது . 


302 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( அந்தர்யாமிக்கிரகப் 


சஜோஷா என்பது முதலியவற்றின் பயனைக் கூறுகின்றது . 

பிராமணம் - 3 
ते देवा अमन्यन्तेन्द्रो वा इदमभूद्यद्वय स्म इति तेऽब्रुवन्ननु न आ 
भजेति सजोषा देवरवरैः परैश्चेत्यब्रवीद्ये चैव देवाः परे ये चावरे तानु 
भयानन्याभजत्सजोषा देवैरवरैः परैश्चेत्याह ये चैव देवाः परे ये 
चावरे तानुभयाननन्वाभजति । 


என்பது . 


உரை . 


எவ் வைசுவரியங்களை யாம் அடைய விரும்பியுள்ளோமோ , அவ்வைசு 
வரியங்களெல்லாம் இந்திரனுடையவை களாயின . அப்போது , தேவர்கள் , 
இந்திரனே ! நீ எங்களையும் அதில் பங்குடையவர்களாக்கிக் கொள் என்றனர் . 
அதைக்கேட்ட இந்திரன் , " சஜோஷா என்னுஞ் சொல்லால் அவ்வாறே 
செய்துகொண்டனன் . அவ்வநுக்ஞையால் தேவர்களனைவரும் பங்கெடுத் 
துக்கொண்டனர் . ஆதலின் , இங்கும் 

என்பது முதலியவை 
களைச் சொல்லில் எல்லாரையும் பங்குள்ளவர்களாகச் செய்கின்றான் என்பது , 


சஜோஷா 


மாதயஸ்வ " என்பதில் உள்ள பாகங்களால் தேவர்கள் களிப்படைந் 
ததுபோல் , எக்ஞத்திற்குத் தடைகளின்மையால் எசமானனுக்குங் களிப்புண் 
டென்று அறிவுறுத்துகின்றது . 

பிராமணம் - 4 
अन्तर्यामे मघवन्मादयस्वेत्याह यज्ञादेव यजमान नान्तरेति । 


| 


என்பது , 


உரை . 


" அந்தர்யாமே " என்றது முதலியது , எக்ஞத்திற்குத் தடைகளின் 
றியதால் எசமானனைக் களிப்படையச் செய்கின்றான் என்கின்றது 


மந்திரத் தொடக்கத்திலுள்ள உபயாம கிருஹிஹீத : ( எடுத்துக்கொள்ளப் 
பட்டிருக்கின்றாய் ) என்னுஞ்சொல்லின் பயனைக் கூறுகின்றது . 

பிராமணம் --5 
उपयामगृहीतोऽसीत्याहापानस्य धृत्यै । 

என்பது 


பிர -4 , அநு -6 ) 


சோம யாகப் பிராமணம் 


303 


பிராமணம் ) 


உரை . 


“ உபயாமகிருஹீதோவ ” என்பது அபானனை நிறுத்துதற்பொருட்டு 
என்கின்றது . ஈண்டு , அபான தேவதை அந்தரியாமக்கிரக அபிமானி 

தவதையான தால் அப்பாத்திரத்தைக் கிரகிக்கில் உயிர்களுடைய அபா 
னன்களும் நிறுவப்பட்டவைகளாகின்றன என்பதை யுணர்க . 


உபாம்சுக் கிரகத்தைப்போன்று கைகளாற் பிடிப்பதன்று , மற்றோ, தசா 
பவித்திரமென்னும் ஆடையின் நடுவிலிருந்து ஒழுகுவதிற் பிடித்தல் வேண்டு 
மென்னுங் கருத்துக்கொண்டு கூறுகின்றது . 

பிராமணம் -6 
यदुभावपवित्रौ गृह्येयातां प्राणमपानोऽनुन्यच्छेत्प्रमायुकस्स्यात्पवित्र 
वानन्तर्यामो गृह्यते प्राणापानयोर्विधृत्यै । 

என்பது . 


உரை . 


இயற்கையில் பிராணன் வெளியிற் செல்வதாம் . ஆதலின் , பிராணவடி 
வாகிய உபாம்சுக் கிரகத்தை ஆடையால் நியமிக்கவேண்டுவதில்லை . அதைப் 
போல் அபானவடிவாகிய அந்தரியாமிக் கிரகத்தையும் நியமிக்காவிடில் 
பிராணனைப் பின்பற்றிக்கொண்டு அபானனும் வெளியிற் செல்லும் , செல் 
லும்போது இறப்பு வரும் . ஆதலின் , ஆடையால் அந்தரியாமிக் கிரகத்தை 
நியமிக்கில் , அபானனுக்கு முன்னுள்ள பிராணன் வெளியிற் செல்லினும் 
உயிர்போகாது . ஆகையால் பிராண அபானன்களை நிறுவு தற்பொருட்டு 
தசாபவித்திரம் என்னும் ஆடையிலிருந்து ஒழுகும் சோமத்தை அந்தரியாமி 
என்னும் பாத்திரத்தில் சோமரசத்தைப் பிடித்தல் வேண்டும் என்பது . 


உபாம்சுக்கிரகம் , அந்தரியாமிக்கிரகம் என்னும் இரண்டு பாத்திரங்களை 
யும் , நடுவிலுள்ள குழவிக்கல்லில் பட்டுக்கொண்டிருக்கும்படி வைத்தல் 
வேண்டு விதிக்கின்றது 

பிராமணம் -7 
प्राणापानौ वा एतौ यदुपा श्वन्तर्यामौ व्यान उपाशुसवनो यं कामयेत 
प्रमायुकस्स्यादित्यसस्पृष्टौ तस्य सादयेद्वयाने वास्य प्राणापानौ विच्छ 
नत्ति ताजक्प्रमीयते यं कामयेत सर्वमायुरियादिति सस्पृष्टौ तस्य 
सादयेयानेनैवास्य प्राणापानौ संतनोति सर्वमायुरेति ॥ 

என்பது 


304 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( ஐந்திரவாயவ்ய 


உரை . 


உபாம்சுக்கிரகமும் , அந்தரியாமிக் கிரகமும் பிராண அபானன்களாத 
லின் , ஆயுள் குறைய விரும்பில் அவ்விரண்டு பாத்திரங்களையும் குழவிக் 
கல்லின் மீது படாமலிருக்கும்படி வைத்தல் வேண்டும் . முழு ஆயுளையும் 
அடைய விரும்பில் அவ்விரண்டு பாத்திரங்களையும் குழவிக் கல்லின் மீது 
பட்டுக்கொண்டிருக்கும்படி வைத்தல் வேண்டும் . வைக்கில் , வியானனால் இவ 
னுடைய பிராண அபானன்கள் விரிவடைந்து முழு ஆயுளையுமடைகின் 
றான் என்பது . 

ஆறாவது அநுவாகம் 

முற்றிற்று . 


ஆறாங்காண்டம் நான்காம் பிரபாடகம் 

ஏழாவது அஙவாகம் 
ஐந்திரவாயவ்யக் கிரகத்தைக் கூறும் பிராமணங்கள் . 
மூன்று பஞ்சாதிக்குமேல் இருபத்தெட்டு பதங்களை கொண்டது . 

वाग्वा एषा यदैन्द्रवायवो यदैन्द्रवायवाया ग्रहां गृह्यन्ते वाच 
मेवानु प्रयन्ति वायु देवा अब्रुवन्त्सोमय राजान हनामेति 
सोऽब्रवीद्वरं वृणै मदग्रा एव वो ग्रहां गृह्यान्ता इति तसादैन्द्र 
वायवाग्रा ग्रहां गृह्यन्ते तमन्नन्त्सोऽपूय॒त्तं देवा नोपाधृष्णुवन्ते 
वायुमब्रुवनिमं नस्स्वदय [ ३१ ] इति सोऽब्रवीद्वरं वृणै मदेवत्या 
न्येव वः पात्राण्युच्यान्ता इति तस्मान्नानादेवत्यानि सन्ति वाय 
व्यान्युच्यन्ते तमभ्यो वायुरेवास्वंदयत्तसाद्यत्पूयति तत्मवाते विष 
जन्ति वायुर्हि तस्य पवयिता स्वदयिता तस्य विग्रहणं नाविन्द 
न्साऽदितिरब्रवीद्वर वृणा अथ मया विगृह्णीध्वं मद्देवत्या एव वः 
सोमाः [ ३२ ] सन्ना असन्नित्युपयामगृहीतोऽसीत्याहादितिदेवत्या 
स्तेन यानि हिदारुमयाणि पात्राण्यस्यैतानि योनेस्संभूतानि 


பிர -4 , அநு-7 j சோம யாகப் பிராமணம் 

305 
கிரஹங்கள் ) 

यानि मृन्मयानि साक्षात्तान्यस्यै तस्मादेवाह वाग्वै पराच्यव्या 
कृताऽवदत्ते देवा इन्द्रमब्रुवन्निमां नो वाचं व्याकुर्विति सोऽब्रवी 
द्वर वृणै मह्यं चैवैष वायवे च सह गृह्याता इति तसादैन्द्रवायव 
स्सह गृह्यते तामिन्द्रो मध्यतोऽवक्रम्य व्याकरोत्तमादियं व्याकृता 
वागुद्यते तसात्सदिन्द्रीय मध्यतो गृह्यते द्विर्वायवे द्वौ हि स 
वराववृणीत [ ३३ ] स्वदय सोमास्सहाष्टावि शतिश्च ।। ७ ॥ 

இதில் , ஐந்திரவாயுக் கிரகமென்னும் சோம பாத்திரத்தில் இரசம் 
பிடிக்கும்வகை கூறப்படுகின்றது . 


இரட்டைத் தேவதைகளையுடைய சோமரசம் பிடிக்கும் பாத்திரங்களுக்குள் , 
இவ்வைந்திரவாயுக்கிரகம் முதன்மைவாய்ந்தது என்பதை விதிக்கின்றது . 

பிராமணம் -1 
वाग्वा एषा यदैन्द्रवायवो यदैन्द्रवायवाग्रा ग्रहा गृह्यन्ते वाचमेवानुप्रयन्ति । 


என்பது . 


உரை . 


ஐந்திரவாயவம் , மைத்திராவருணம் , ஆசுவினம் என்னும் சோம பாத் 
திரங்களின் அபிமானி தேவதைகள் , வாக் , கண் , செவி என்பவைகளாம் . 
ஆதலின் , இக்கிரகம் வாக்கு எனப்பட்டது . இதில் முதலில் சோம ரசத் 
தைப் பிடிக்கின்றவர்கள் வாக்கை முதன்மையாக அடைகின்றார்கள் என்பது . 


அதுவே முதன்மை என்பதை மற்றொருவகையாற் புகழ்கின்றது . 

பிராமணம் -2 
वायुं देवा अब्रुवन्त्सोम राजानः हनामेति सोऽब्रवीद्वरं वृणै मदना एव 
वो ग्रहा गृह्यान्ता इति तस्मादैन्द्रवायवाग्रा ग्रहा गृह्यन्ते तमन्नन् । 

என்பது . 


உரை . 


தேவர்கள் , சோமராசனைக் கொல்லவேண்டுமென்று கேட்டனர் . அப் 
போ 

து வாயு , “ எனக்குப் பிறகே உங்கட்குச் சோமரசங்கள் பிடித்து வைத் 
தல் வேண்டும் என்று வரத்தைக் கேட்டுப் பெற்றுக்கொண்டது . ஆதலின் முத 

39 


305 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( ஐந்திரவாயவ்யக் 


லின் ஐந்திரவாயுக் கிரகம் , அதாவது , இந்திரன் வாயுக்கட்குரிய பாத்திரத் 
திற் சோமரசம் பிடிக்கப்படுகின்றது . சோமராசனைக் கொல்லல் இடித்து 
இரசம் பிழிதலாம் . 


முற்கூறிய முதன்மையை வலிப்படுத்தற் பொருட்டு மீண்டும் வாயுவைப் 
புகழ்கின்றது . இனி , வாயுவைப் புகழ்தலால் வாயுவின் பொருட்டுச் சோமரசம் 
பிடிக்க என்றது விதியென யூகித்துணர்க என்கின்றது . 

பிராமணம் -3 
सोऽयत्तं देवा नोपाधृष्णुवन्ते वायुमब्रवनिमं नस्स्वदयेति सोब्रवीद्वरं 
वृणे मद्देवत्यान्येव वः पात्राण्युच्यान्ता इति तस्मान्नानादेवत्यानि सन्ति 
वायव्यान्युच्यन्ते तमेभ्यो वायुरेवास्वदयत्तस्माद्यत्पूयति तत्प्रवाते विष 
जन्ति वायुर्हि तस्य पवयिता खदयिता । 


} 


என்பது . 


உரை . 


சோமம் இடிக்கப்பட்டு தீ நாற்றமுடையதானது ; அதை , தேவர்கள் நறு 
மணமுடையதாகச் செய்ய மாட்டா தவர்களாய் வாயுவை நோக்கி , வாயுவே ! 
நீ , இதை நறுமணமுடையதோடு இன்சுவையுடையதாகவுஞ் செய்வாயாக 
என்று கேட்டுக்கொண்டனர் . அப்போது , பல தேவதைகளைக்கொண்ட 
பாத்திரங்களும் எனது பெயர்கொண்டே வழங்கல் வேண்டும் என்று 
வாயு வரங்கேட்டுப் பெற்றுக்கொண்டது . இதுபற்றியே , மைத்திராவரு 
ணக்கிரகம் , ஆசுவினிக்கிரகம் முதலியவைகளும் வாயவியங்கள் என்று வழங் 
கப் பெறுகின்றன . உலகிலும் நெகிழ்ச்சி மிகுந்த பொருள்களை நறுமண 
முடையவை களும் இன்சுவையுடையவைகளுமாகச் செய்வதற்கு காற்றில் 
வைக்கின்றனர் . ஆதலின் , வாயு , புரிதமாக்குவதும் . இன்சுவையை யுண் 
டாக்குவ துமாம் என்பதை யுணர்க . 


" உபயாமகிருஹீ தோஸி என்றது . எல்லாக் கிரகங்கட்கும் பொதுவானது 
என்னும் பொருளைப்பற்றி அம்மந்திரத்திற்கு உரை கூறுகின்றது . 

பிராமணம் - 4 
तस्य विग्रहणं नाविन्दनसाऽदितिरब्रवीद्वरं वृणा अथ मया विगृहीध्वं 
मद्देवत्या एव वस्सोमास्सना असन्नित्युपयामगृहीतोऽसीत्याहादिति 
देवत्यास्तेन यानि हिदारुमयाणि पात्राण्यस्यैतानि योनेस्संभूतानि यानि 
मृन्मयानि साक्षात्तान्यस्यै तस्मादेवमाह । 

என்பது , 


பிர-4 , அது -1 ) 
கிரஹங்கள் ) 


சோம யாகப் பிராமணம் 


307 


உரை . 


தேவர்கள் , எல்லாத் தேவதைகட்கும் சோமரசத்தைப் பிடித்து வைக் 
கும் ஒரு மந்திரத்தை அடைந்திலர் . அப்போது , அதிதி என்னும் பூமியைக் 
கூறும் மந்திரத்தை முடிவிற் சொல்லில் உங்களுடைய சோமரசங்கள் முழு 
தையும் பிடித்தல் கூடும் என்று பூமி தேவியார் கூறினர். அம்மந்திரம் , உப 
யாம கிருஹீதோஷி என்பதுதான் என்றுங்கூறினர் . ஆதலின் , மரத்தாற் 
செய்த பாத்திரங்களனைத்தும் மண்ணின் காரியமாகிய மரத்தாற் செய்திருத் 
தலின் மண்மயங்களாகின்றன மண்ணாற் செய்தவைகளோ , நேரே மண்மயங் 

ஆதலின் கிரகங்களனைத்தும் இதனாற் பிடித்து வைக்கப்படுகின்றன 
என்பது . 


கள் 


இந்திரனுக்கும் வாயுவிற்கும் ஒரு பாத்திரத்தில் சோமரசம் பிடித்து 

வைப்பதை விதிக்கின்றது . 


பிராமணம் -5 


वाग्वै पराच्यव्याकृताऽवदत्ते देवा इन्द्रमब्रवन्निमां नो वाचं व्याकुर्विति 

सोऽब्रवीद्वरं वृणै मह्यं चैवैष वायवे च सह गृह्याता इति तस्मादैन्द्र 
वायवस्सह गृह्यते तामिन्द्रो मध्यतोऽवक्रम्य व्याकरोत्तस्मादियं व्याकृता 
वागुद्यते । 


என்பது 


உரை . 


இம்மந்திரமாகிய வாக்கு , முன் , வாக்கியம் பதம் , சொல் , பகுதி - விகுதி 
என்னும் பாகுபாடுகளின்றி கடலொலிபோல் நீண்ட சத்தமாயிருந்தது . 
தேவர்கள் , இந்திரனைக் குறித்து இந்திர ! நீ வாக்கை , வாக்கியம் , பதம் , 
சொல் , தாது , பிரத்தியம் என்பது முதலான வேறுபாடுடைய தாசச் செய் 
வாயாக என்று கேட்டுக்கொண்டனர் . அதைக்கேட்ட இந்திரன் , எனக்கும் 
வாயுவிற்கும் ஒரு பாத்திரத்திற் சோமரசம் பிடித்தல் வேண்டும் என்னும் 
வரத்தைக் கேட்டுப் பெற்றுக்கொண்டனன் . பிறகு , வாக்கை நடுவில் வாக்கி 
யம் முதலானவைகளாகப் பிரித்து விட்டனன் . ஆதலின் , இந்திரனுக்கும் 
வாயுவிற்கும் ஒரு பாத்திரத்திற் சோமரசத்தைப் பிடித்து வைத்தல் வேண் 
டும் என்பது . 


308 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் 6 

( மைத்திராவருணக் 


ஐந்திர வாயுக்கிரகத்தை முடிக்கின்றது . 

பிராமணம் -- 6 
तस्मात्सदिन्द्राय मध्यतो गृह्यते द्विर्वायवे द्वौ हि स वराववृणीत ॥ 


என்பது . 


உரை. 
இவ்வாறு வரங்கேட்டதால் , வாயுவிற்கு முதலாவது சோமரசம் பிடித் 
தல் , மந்திரமாகிய வாக்கை நடுவில் வேறு பிரித்தலால் நடுவில் இந்திரனுக்குச் 
சோமரசம் பிடித்தலாம் . மீண்டும் , இந்திர வாயுவிற்குச் சோமரசம் பிடித் 
தல் வேண்டும் என்னும் வரமும் , எல்லாப் பாத்திரங்கட்கும் வாயவியம் என் 
னும் பெயர் இருத்தல் வேண்டுமென்னும் வரமும் இருத்தலின் இரண்டு 
முறை வாயுவிற்குச் சோமரசம் பிடித்தலாம் என்பது . 

ஏழாவது அநுவாகம் 

முற்றிற்று . 


ஆறாங்காண்டம் நான்காம்பிரபாடகம் 

எட்டாவது அநுவாகம் 
மைத்திரா வருணக்கிரகத்தைக் கூறும் பிராமணங்கள் 
மூன்று பஞ்சாதிக்குமேல் இருபத்திரண்டு பதங்களைக் கொண்டது . 

मित्रं देवा अब्रुवत्न्सोम राजानः हनामेति सोऽब्रवीनाह 
सर्वस्य वा अहं मित्रमस्मीति तम॑ब्रुवन् हनामैवेति सोऽब्रवीद्वरं वृणै 
पर्यसैव मे सोम श्रीणनिति तस्मान्मत्रावरुणं पयसा श्रीणन्ति 
तस्मात्पशवोऽपाक्रामन्मित्रस्सन्क्रूरमकरिति क्रूरमिव खलु वा एषः 
[ ३४ ] करोति यस्सोमेन यजते तस्मात्पशवोऽप कामन्ति यन्मत्रा 
वरुणं पयसा श्रीणाति पशुभिरेव तन्मित्र समर्धयति पशुभि 
यजमानं पुरा खलु वावैवं मित्रोऽवेदप मत्रं 
क्रमिष्यन्तीति तस्मादेवमवृणीत वरुणं देवा अब्रुवन्त्वयाऽशभुवा 
सोम राजान हनामेति सोब्रवीद्वरं वृणै मह्यं च [ ३५ ] एवैष 


- 


चक्रुषः पशवः 


- 


பி . 4 , அநு -8 ) சோம யாகப் பிராமணம் 

309 
கிரஹங்கள் ) 

मित्राय च सह गृह्याता इति तसन्मित्रावरुणस्सह गृह्यते तसा 
द्राज्ञा राजानम शभुवा नन्ति वैश्येन वैश्य शूद्रेण शूद्रं न वा 
इदं दिवा न नक्तमासीदव्यावृत्तं ते देवा मित्रावरुणावब्रुवन्निदं 
नो विवासयतमिति तावतां वर वृणावहा एक एवाऽऽवत्पूर्वो 
ग्रहो गृह्याता इति तस्मादैन्द्रवायवः पूर्वो मैत्रावरुणाद्ह्यते प्राणा 
पानौ ह्येतौ यदुपाश्चन्तयामा मित्रोऽहरजनयद्वरुणो रात्रि ततो 
वा इदं व्यौच्छद्यन्मैत्रावरुणो गृह्यते व्युष्टथै [ ३६ ] ॥ एष चैन्द्र 
என் fia || 2 || 


இதில் , மைத்திரா வருணக்கிரகம் என்னும் மரப்பாத்திரத்தில் சோம 
ரசத்தைப் பிடித்தல் கூறப்படுகின்றது . 


சோமரசத்தைப் பிடித்து அதில் பாலைக்கலப்பதை விதிக்கவிரும்பி 

முன்னுரை கூறுகின்றது . 

பிராமணம் -1 
मित्रं देवा अब्रुवन्सोम राजान ५ हनामेति सोऽब्रवीन्नाह सर्वस्य वा 
अहं मित्रमस्मीति तमब्रुवन् हनामैवेति सोऽब्रवीद्वरं वृणै पयसैव मे 
सोम श्रीणनिति तस्मान्मैत्रावरुणं पयसा श्रीणन्ति तस्मात्पशवोऽपाक्रा 
मन्मित्रस्सर करमकरिति । 


என்பது . 


உரை . 


தேவர்கள் , சோம ராசாவைக்கொல்ல வேண்டுமென்று மித்திரனுக்குக் 
கூறினர் . மித்திரன் , அனைவருக்கும் மித்திரனாதலின் அது முடியாதென்ற 
னன் . பிறகு , ஒரு தலையாக இடித்துப் பிழிதல் வேண்டுமென்று கூறும்போது 
எனது சோமரசத்துடன் பாலைக்கலத்தல் வேண்டுமென்று வரங்கேட்டுக் 
கொண்டனன் . ஆதலின் மைத்திரா வருணனுடைய சோமரசத்தில் பாலைக் 
கலத்தல்வேண்டும் . இதனால் மித்திரனாயிருந்தும் சோமத்தை வதைக்கின் 
றான் எனப் பசுக்கள் பயந்தோடி 

விட்டன என்பது . 


310 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் . 

மைத்திராவருணக் 
அதை விதிக்கின்றது . 

பிராமணம் - 2 
करमिव खलु वा एष करोति यस्सोमेन यजते तस्मात्पशवोऽपनामन्ति 
यन्मैत्रावरुणं पयसा श्रीणाति पशुभिरेव तन्मित्र समर्धयति पशुभि 
HTTI 


என்பது . 


உரை . 


சோமரசத்தால் எக்ஞஞ் செய்கின்றவன் சோமத்தைக் கோரமுடைய 
தாகச் செய்கின்றான் . ஆதலின் , மைத்திராவருணர்களுடைய சோ மரசத்தில் 
பாலைக் கலக்கின்றான் . அதனால் , மித்திரனுக்கும் , எசமானனுக்கும் நிறைய 
பசு சம்பத்து உண்டாகின்றது என்பது . 


எசமானனுக்குப் பசுக்களின் சம்பத்து உண்டாகுக மித்திரனுக்கு எவ் 
வாறாம் ? என்னும் ஆசங்கைக்கு , அதன் பொருட்டே அவன் வரம்வாங்கிய 
தால் என்கின்றது . 

பிராமணம் - 3 
पुरा खलु वावैवं मित्रोऽवेदप मकरं चक्रषः पशवः क्रमिष्यन्तीति तस्मा . 
देवमवृणीत । 


என்பது . 


உரை . 


சோமத்தைக்கொன்ற எனக்குப் பயந்து பசுக்கள் ஓடிவிட்டன என் 
றது , மித்திரன் சோமத்தைக் கொல்லும் முன்னரே தெரிவித்தனன் ஆத 
லின் , பசுக்களின் சம்பத்தைத் தரும் பால் கலத்தல் வரத்தால் வேண்டப் 
பெற்றது என்கின்றது . 


மித்திரன் வருணன் என்னும் இருவருக்கும் ஒருபாத்திரத்தில் சோம 
ரசத்தைப் பிடித்தல் வேண்டுமென்று விதிக்கின்றது 

பிராமணம் - 4 
वरुणं देवा अब्रवन्त्वयाऽशभुवा सोम राजान हनामेति सोब्रवीद्वरं 
वृणै मह्यं चैवैष मित्राय च सह गृह्याता इति तस्मान्मत्रावरुणस्सह 
IT THISIT TISFERTIET Ras : என் 4 

என்பது 


சோம யாகப் பிராமணம் 


பிர -4 , அநு -8 ) 
கிரஹங்கள் ) 


311 


உரை . 


தேவர்கள் , உனது தாயாதியாகிய சோமத்துடன் சேர்த்து உன்னையும் 
இடிப்போம் என்றனர் . அதைக்கேட்ட வருணன் , அற்றேல் , மித்திரனுக்கும் 
எனக்கும் ஒரு பாத்திரத்தில் சோமரசத்தைப் பிடித்தல் வேண்டுமென்று 
வரங் கேட்டுக்கொண்டனன் . ஆதலின் அவ்வாறே சோமரசம் பிடித்து 
வைத்தல்வேண்டும் . இங்கு , வருணனும் சோமராசனும் அரசர் குலத்தார்க 
ளாதலின் தாயாதிகள் , அவர்களைச் சேர்த்திடித்தல் கூடும் . இவ்வாறே வணி 
கன் , சூத்திரன் என்பவர்கட்கும் யூகித்துணர்ந்துகொள்க . இந்திரோ 
வருண : சோமோருத்ர : என்பது முதலியதால் பிருகதாரண்யமும் இதைக் 
கூறுகின்றதைக் காண்க . 


- 


. 


மைத்திராவருணக்கிரகம் , ஐந்திரவாயுக் கிரகத்திற்கு பிற்பட்ட 

தென்பதை விதிக்கின்றது . 

பிராமணம் - 5 


न वा इदं दिवा न नक्तमासीदव्यावृत्तं ते देवा मित्रावरुणावववन्निदं नो 
विवासयतमिति तावव्रतां वरं वृणावहा एक एवाऽऽवत्पूर्वो ग्रहो 
गृह्याता इति तस्मादैन्द्रवायवः पूर्वोमैत्रावरुणाद्गृह्यते । 


என்பது . 


உரை . 


பகல் இரவு முதலானவைகளாகப் பகுப்பற்ற கால வடிவத்தை , தேவர் 
கள் , பாகுபாடு செய்யும்படி மித்திரனையும் வருணனையுங் கேட்டனர் . 
அதைக்கேட்ட மித்திராவருணர்கள் , எங்கட்கு முன் , இந்திரனுக்கும் வாயு 
விற்கும் உள்ள சோமரசத்தை மாத்திரம் பிடித்து வைப்பீர்களாகில் அவ் 
வாறு செய்கின்றோம் என்று வரங்கேட்டுக்கொண்டதால் மைத்திரா வரு 
ணக் கிரகத்திற்கு முன் இந்திரவாயுக்கிரகம் கிரகிக்கப்படுகின்றது என்பது . 


அற்றேல் , உபாம் சுக்கிரகம் அந்தரியாமிக்கிரகம் என்னும் இரண் 
டையும் முன்னர் கிரகித்தல் வேண்டும் என்றாசங்கித்துக் கூறுகின்றது . 


பிராமணம் -6 


प्राणापानौ होतो यदुपा श्वन्तर्यामौ । 


என்பது , 


312 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 6 

( ஆசுவினக் 


உரை. 


உபாம்சுக்கிரகமும் , அந்தரியாமிக்கிரகமும் பிராண அபானன்களாத 
லின் அவ்வாறன்று என்பது . 


பிராண அபானன்களிருக்கில் எனைய இந்திரியங்கட்கு இருப்புண்டு . 
ஆதலின் அவ்விரண்டு கிரகங்களும் முன் என்பதில் லிவாதம் இல்லை . ஏனைய 
கிரகங்களுக்குள்ளும் மைத்திராவருணக் கிரகத்திற்கு முன் இந்திரவாயுக்கிர 
கம் என்பதோ, பகலிரவுகளைப் பிரித்ததால் வரம் பெற்றுக்கொண்டன என் 
கின்றது. 

பிராமணம் -7 
मित्रोऽहरजनयद्वरुणो रात्रि ततो वा इदं व्यौच्छद्यन्मत्रावरुणो गृह्यते 
5ggi || 


என்பது . 


உரை 


ரவி எழுந்ததிலிருந்து ஒடுங்கும்வரை உள்ள காலம் பகல் என்று 
மித்திரன் கற்பித்தனன் . அதற்குமேல் இரவி எழும்வரை உள்ள காலத்தை 
இரவு என்று வருணன் கற்பித்தனன் . பிறகு பகலிரவுகள் வேறுபாடுடை 
யவைகளாயின என்பது . 

எட்டாவது அஙவாகம் 

முற்றிற்து . 


ஆருங்காண்டம் நான்காம் பிரபாடகம் 

ஒன்பதாவது அஙவாகம் 
ஆசுவினக்கிரகத்தைக் கூறும் பிராமணங்கள் . 
நான்கு பஞ்சாதிக்குமேல் நாற்பத்தெட்டு பாதங்களைக் கொண்டது . 

यज्ञस्य शिरोऽच्छिद्यत ते देवा अश्विनावबुवन्भिषजौ वै स्थ 
इदं यज्ञस्य शिरः प्रति धत्तमिति तावतां वरं वृणावहैग्रह एव 
नावत्रापि गृह्यतामिति ताभ्यामेतमाश्विनमगृह्णन्ततो वै तौ यज्ञस्य 
शिरः प्रत्यधत्तां यदाश्विनो गृह्यते यज्ञस्य निष्कृत्यै तौ देवा 


-- 


- 


- 


- 


- 


- 


9-4, 7-9 ] சோம யாகப் பிராமணம் 

313 
கிரஹங்கள் ) 

अब्रुवन्नपूतौ वा इमौ मनुष्यचरौ [ ३५ ] मिषजाविति ताबाम 
णेन भेषजं न कार्यमपूतो ह्येषोऽमेध्यो यो भिषक्तौ बहिष्पवमा 
नेन पवयित्वा ताभ्यामेतमाश्विनमगृह्णन्तसद्धिहिष्पवमाने स्तुत 
आश्विनो गृह्यते तस्मादेवं विदुषां बहिष्पवमान उपसद्यः पवित्रं 
वै बहिष्पवमान आत्मानमेव पवयते तयोस्त्रेधा भैषज्यं विन्य 
दधुरनौ तृतीयमप्सु तृतीयं ब्राह्मणे तृतीयं तसादुदपात्रम् [ ३८ ] 
उपनिधाय ब्राह्मणं दक्षिणतो निषाद्य भेषजं कुर्याद्यावदेव भेषजं 
तेन करोति समर्धकमस्य कृतं भवति ब्रह्मवादिनो वदन्ति कसा 
त्सत्यादेकपात्रा द्विदेवत्या गृह्यन्ते द्विपात्रा हूयन्त इति यदेक 
पात्रा गृह्यन्ते तसादेकोऽन्तरतः प्राणो द्विपात्रा हूयन्ते तमा 
वौद्वौ बहिष्टात्प्राणाः प्राणा वा एते यद्विदेवत्याः पशव इडा 
यदिडां पूर्वी द्विदेवत्येभ्य उपह्वयेत [ ३ ९ ] पशुभिः प्राणानन्त 
दधीत प्रमायुकस्स्याद्विदेवत्यान्भक्षयित्वेडामुप ह्वयते प्राणा 
नेवाऽऽत्मन्धित्वा पशू नुप ह्वयते वाग्वा ऐन्द्रवायवश्चक्षुर्मैत्रावरुण 
श्रोत्रमाश्विनः पुरस्तादैन्द्रवायवं भक्षयति तात्पुरस्ताद्वाचा वदति 
पुरस्तान्मत्रावरुणं तात्पुरस्ताच्चक्षुषा पश्यति सर्वतः परिहारमा 
श्विनं तस्मात्सर्वतश्श्रोत्रेण शृणोति प्राणा वा एते यद्विदेवत्याः 
[ ४० ] अरिक्तानि पात्राणि सादयति तस्मादरिक्ता अन्तरतः प्राणा 
यतः खलु वै यज्ञस्य विततस्य नक्रियते तदनु यज्ञ रक्षास्यवं 
चरन्ति यदरिक्तानि पात्राणि सादयति क्रियमाणमेव तद्यज्ञस्य 
शये रक्षसामनन्ववचाराय दक्षिणस्य हविर्धानस्योत्तरस्यां वर्तन्या 


- 


- 


40 


314 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -6 

( ஆசுவினிக் 
सादयति वाच्येव वाचं दधात्या तृतीयसवनात्परि शेरे यज्ञस्य 
संतत्यै [ ४१ ] ॥ मनुष्यचरावुदपात्रमुपह्वयेत द्विदेवत्याषट्च 
சரி | SII 

இதில் , ஆசுவினிக் கிரகத்தின்வகை கூறப்படுகின்றது . 


அதை விதிக்கின்றது . 

பிராமணம் -- 1 
यज्ञस्य शिरोऽच्छिद्यत ते देवा अश्विनावववन्भिषजौ वै स्थ इदं यज्ञस्य 
शिरः प्रति धत्तमिति तावब्रतां वरं वृणावहै ग्रह एव नावत्रापि गृह्यता 
मिति ताभ्यामेतमाश्विनमगृहन्ततो वै तौ यज्ञस्य शिरः प्रत्यधत्तां यदा 
श्विनो गृह्यते यज्ञस्य निष्कृत्यै । 

என்பது . 


உரை. 


எக்ஞபுருடன் முன்னொருகால் தேவர்களுடைய பொருள்களைக் கவர்ந்து 
கொண்டு அவர்களுடன் போரிடுவதற்குத் தநுவை வளைத்தனன் . அத்தது 
வின் கோடி ஒன்று மண்ணில் இருந்தது . அதை , உபதீகம் ( கறையான் ) 
என்னும் ஒருபிராணி நாண்கயிற்றை அறுத்துவிட்டதால் எக்ஞபுருடன் 
தலையைக் கொண்டுபோய்விட்டது . அப்போது தேவர்கள் , அசுவினிகளை 
வைத்தியஞ் செய்யும்படி கேட்டுக்கொண்டபோது அசுவினிகள் , தமக்கும் 
சோமரசம் பிடித்துவைத்தல் 

வேண்டுமென்று வரங் கேட்டுக்கொண்டு 
எக்ஞத்தின் தலையை ஒட்டிவிட்டனர் . ஆதலின் , எக்ஞத்தினுடைய பரி 
காரத்தின் பொருட்டு ஆசுவினிக்கிரகம் என்னும் பாத்திரத்தில் சோம 
ரசத்தைப் பிடித்துவைத்தல் வேண்டும் என்பது . 


பஹிஷ்பவமானத் துதியைத் துதித்தபிறகு அவர்கட்குச் சோமரசம் 
பிடித்தல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -- 2 
तौ देवा अब्रवन्नपूतौ वा इमौ मनुष्यचरौ भिषजाविति तस्मादब्राह्मणेन 
भेषजं न कार्यमपूतो ह्येषोऽमेध्यो यो भिषक्तो बहिष्पवमानेन पयित्वा 
ताभ्यामेतमाश्विनमगृहन्तस्मादहिष्पवमाने स्तुत आश्विनो गृह्यते । 

என்பது 


சோம யாகப் பிராமணம் 


315 


பிர 4 , அது -9 ) 
கிரஹங்கள் ) 


உரை. 


அசுவினிகாள் ! நீவிர் , மனிதர்களைப்போல் வைத்தியஞ் செய்தமையால் 
அது பிராமணனுக்குக் குற்றமாம் . ஆதலின் நீவிர் அசுத்தர்களாயினீர்கள் . 
என்று கொண்டதால் , வெளியிற் புநிதமாக்குந் துதிகளால் ( பகிழ்ப்பவ 
மானத்தால் ) துதித்துப் புரிதமாக்கிய பிறகு அசுவினிகளுக்குச் சோமரசம் 
பிடித்து வைத்தல்வேண்டும் என்பது . 


அதை விதிக்கின்றது . 

பிராமணம் -- 3 


तस्मादेवं विदुषा बहिष्पवमान उपसद्यः पवित्रं वै बहिष्पवमान आत्मानमेव 


qq17 | 


என்பது . 


உரை . 


இவ்வாறு பஹிஷ்ப்பவமான மென்னுந் துதியை யுணர்ந்து அநுட்டிக் 
கும் அறிஞன் ஆன்மாவைப் புரிதஞ் செய்கின்றான் என்பது . 


இங்கு , தொடர்புபற்றி , உலகில் வைத்தியஞ் செய்யும்போது , புண்ணிய 
வுதவியை யண்டாக்கும் ஒரு அங்கத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -4 


तयोस्त्रेधा भैषज्यं विन्यदधुरग्नौ तृतीयमप्सु तृतीयं ब्राह्मणे तृतीयं तस्मा 
दुदपात्रमुपनिधाय ब्राह्मणं दक्षिणतो निषाद्य भेषजं कुर्याद्यावदेव 
भेषजं तेन करोति समधुकमस्य कृतं भवति । 

என்பது . 


உரை . 


அசுவினிகள் அவ் வைத்தியத்தை , அந்தணன் தண்ணீர் அக்கினி 
மூவகையாய்ப் பிரித்தனர் . ஆதலின் , வைத்தியஞ் செய்யும்போது , தண் 
ணீர்க் குடம்வைத்து , அந்தணனையழைத்து தட்சிணைகொடுத்து , அக்கினி 
வளர்த்துக்கொள்ளல் வேண்டும் . இதனால் , வைத்தியம் நிறையச் செய்த 
• தாகின்றது என்பது . 


316 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( ஆசுவினிக் 
இரண்டு தேவதைகளையுடைய , ஐந்திரவாயு , மைத்திராவருணம் , ஆசு 
வினம் என்னுஞ் சோமபாத்திரங்கட்கு , அதனதன் பிரதிநிக்கிராஹிய சோம 
ரசத்தை எடுக்கும்மற்றொரு பாத்திரங்களோடு ஹோமஞ்செய்யும் விதியை 
அர்த்தவாதத்தாற் குறிப்பிக்கின்றன . 


பிராமணம் -5 


ब्रह्मवादिनो वदन्ति कस्मात्सत्यादेकपात्रा द्विदेवत्या गृह्यन्ते द्विपात्रा हूयन्ते । 


. 


எனபது . 


உரை . 


சோமரசத்தை எடுக்கும்போ 

எடுக்கும்போது ஒரேபாத்திரம் ஹோமஞ் செய்யும் 
போது இரண்டு பாத்திரம் இது எவ்வாறு ? என்று பிரமவாதிகள் ஆசங்கிக் 
கின்றனர் என்பது . 


அவ் வாசங்கைக்கு உத்தரங் கூறுகின்றது . 


பிராமணம் -6 


इति यदेकपात्रा गृह्यन्ते तस्मादेकोऽन्तरतः प्रागो द्विपात्रा हूयन्ते तस्मा 
द्वौद्वौ बहिष्टात्प्राणाः । 

என்பது . 


உரை. 


இரண்டு 


ஒருபாத்திரத்தில் பிடிப்பதால் உள்ளில் 

பிராணன் ஒன்றேயாம் . 
பாத்திரங்களால் ஹோமஞ் செய்வதால் வெளியில் பிராணன் 
ரண்டாகின்றது என்பது . 

றது என்பது . இதனால் , இவ்வாறு ஒன்று இரண்டு என்னும் 
ஒப்புமையால் ஒருபாத்திரமும் இரண்டு பாத்திரங்களும் வேண்டும் என் 
பதை யுணர்க . 


சவனீய புரோடாசங்களுடைய சுவிஷ்ட கிருத்தின் ஹோமஞ் செய்து 
விட்டு, இரண்டு தேவதைகளையுடைய சோமபாத்திரத்தின் ஹோமம் விதிக் 
கப்பட்டிருக்கின்றது ஆண்டு, புரோடாசத்தைப்பற்றி இடாவின் ஆஹ்வான 
மு (அழைத்தலம் சுவிஷ்ட கிருதிற்குப் பிறகே செய்தல் வேண்டுமென்று விதி 
வாக்கியத்தால் காலங்கிடைத்தது . அக்காலத்தை விலக்கிவிட்டு , இரண்டு 


சோம யாகப் பிராமணம் 


317 


பிர -4 , அ.து -9 ) 
கிரஹங்கள் ) 


. 


தேவதைகளின் சேடங்களை அருந்தியபிறகு இடாவின் உபாஹ்வானத்தின் 
சிறப்பை விதிக்கின்றது . 


பிராமணம் -7 


प्राणा वा एते यद्विदेवत्या . पशव इडा यदिडां पूर्वी द्विदेवत्येभ्य उपह्वयेत 

पशुभिः प्राणानन्तर्दधीत प्रमायुकस्स्याद्विदेवत्यान्भक्षयित्वेडामुपह्वयते 
प्राणानेवाऽऽत्मन्धित्वा पशूनुपह्वयते । 


என்பது , 


. 


உரை , 


டா பசுக்க 


கிய 


இரண்டு தேவர்களின் பாத்திரங்கள் பிராணன்களாம் , 
ளாம் ஆதலின் இரண்டு ே 

ரண்டு தேவதைகளின் சேடங்களை யருந்து முன் பசுவ 
டாவை அழைத்தால் பிராணன் மறைபட்டதால் எசமானன் இறந்துவிடு 
வான் . அதற்குப்பிறகு இடாவை அழைக்கில் பிராணனை ஆன்மாவில் நிறுத்தி 
விட்டு அழைத்தலால் இறக்கமாட்டான் ; ஆதலின் அவ்வாறு செய்தலே 
சிறந்ததாம் என்பது . 


அருந்துவதில் விசேடத்தை விதிக்கின்றது . 


பிராமணம் -8 


वाग्वा ऐन्द्रवायवश्चक्षुमत्रावरुणश्श्रोत्रमाश्विनः पुरस्तादैन्द्रवायवं भक्षः 
यति तस्मात्पुरस्ताद्वाचा वदति पुरस्तान्मैत्रावरुणं तस्मात्पुरस्ताचक्षुषा 
पश्यति सर्वतः परिहारमाश्विनं तस्मात्सर्वतश्श्रोत्रेण शृणोति । 


என்பது . 


உரை . 


ஐந்திரவாயுக் கிரகம் வாக்காம் , மைத்திராவருணக் கிரகம் கண்ணாம் , 
ஆசுவினிக் கிரகம் செவியாம் ; ஆதலின் , ஐந்திரவாயுவை முன்பக்கமாய் 
அருந்துகின்றான் . ஆதலின் , முதலில் முன்னே வாக்காற் பேசுகின்றான் . 
அதற்குப் பிறகு மைத்திராவருணக் கிரகத்தையும் முன்பக்கமாய் அருந்து 
வதால் , முன் பக்கத்தில் கண்ணால் பார்க்கின்றான் . அதற்குப்பிறகு ஆசு 
வினிக் கிரகத்தை தலையைச் சுற்றி அருந்துவதால் எல்லா வகையானுஞ்செவி 
யால் கேட்கின்றான் என்பது . 


318 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 6 . 

( ஆச்வினிக் கிரஹம் 


பாத்திரங்களை வைக்கும்போது புரோடாசத்துண்டு முதலியவைகளையுங் 
கூடவே வைத்தல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -.9 
प्राणा वा एते यद्विदेवत्या अरिक्तानि पात्राणि सादयति तस्मादरिक्ता 
अन्तरतः प्राणा यतः खलु वै यज्ञस्य विततस्य नक्रियते तदनु यज्ञ५ 
रक्षास्यव चरन्ति यदरिक्तानि पात्राणि सादयति क्रियमाणमेव तद्यज्ञस्य 
शये रक्षसामनन्ववचाराय । 

என்பது . 


உரை . 


ஐந்திரவாயுக் கிரகத்தில் புரோடாசத்துண்டும் , மைத்திராவருணக் கிர 
கத்தில் ஆமிக்ஷையும் ஆசுவினக் கிரகத்தில் அரிசிப்பொரியும் போட்டுவைத் 
தல்வேண்டும் . வைக்கில் 

பிராணன்களான இவைகள் உள்ளீரத்துடன் 
வைத்தவைகளாகின்றன . இதுபற்றியே பிராணன்கள் உள்ளில் ஈரப்பட் 
டிருக்கின்றன . இவ்வாற்றால் பாத்திரங்கள் ஈரமாயிருத்தலின் , விரிந்த எக் 
ஞங்களுட் சிலது மறந்தொழியினும் அது செய்யப்பட்டதே யாகின்றது . 
இதனால் ராக்கதர்கள் நுழைவதற்கு துவாரம் இன்றிய தாகின்றது 


என்பது . 


அதை வைக்கவேண்டிய இடத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -10 
दक्षिणस्य हविर्धानस्योत्तरस्यां वर्तन्या सादयति वाच्येव वाचं दधाति । 

- என்பது , 


உரை. 


தெற்கிலுள்ள அவிர்த்தான வண்டியின் வடக்குச் சக்கரத்தின் வழியில் 
வைத்தல்வேண்டும் அது , வழியாகிய வாக்கில் சோமபாத்திரமாகிய வாக் 
கைவைக்கின்றான் என்பது . 


வைத்த பாத்திரங்களின் இருப்பு முறையை விதிக்கின்றது . 

பிராமணம் - 11 
आतृतीयसवनात्परि शेरे यज्ञस्य संतत्यै ।। 

என்பது . 


1974, 9-10 ] சோம யாகப் பிராமணம் 
சுக்கிரமந்திக் கிரஹங்கள் ) 


319 


2600D . 


டும் . 


மூன்றாம் முறை சோமரசம் பிழியும்வரை அங்கேயே இருத்தல்வேண் 
தனால் எக்ஞம் சந்ததமாய் நடக்கின்றது என்பது . 

ஒன்பதாவது அஙவாகம் 

முற்றிற்று . 


- 


ஆறாங்காண்டம் நான்காம் பிரபாடகம் 

பத்தாவது அஙவாகம் 
சுக்கிராமந்திக் கிரகங்களைக் கூறும் பிராமணங்கள் 
ஐந்து பஞ்சாதிக்கு மேல் முப்பத்தேழ பதங்களைக் கொண்டது . 

बृहस्पतिर्दैवानां पुरोहित आसीच्छण्डामर्कावसुराणां ब्रह्मण्वन्तो 
देवा आसन्ब्रह्मण्वन्तोऽसुरास्ते १ ऽन्योऽन्यं नाशक्नुवन्नभिभवितुं 
ते देवाश्शण्डामर्कावुपामन्त्रयन्त तावतां वरं वृणावहै ग्रहावेव 
नावत्रापि गृह्येतामिति ताभ्यामेतौ शुक्रामन्थिनावगृह्णन्ततो देवा 
अभवन्पराऽसुरा यस्यैवं विदुषश्शुक्रामन्थिनौ गृह्यते भवत्यात्मना 
परी [ ४२ ] अस्य भ्रातृव्यो भवति तौ देवा अपनुद्याऽऽत्मन 
इन्द्रायाजुहवुरपनुत्तौ शण्डामौं सहामुनेत ब्रूयाद्यं द्विष्याद्यमेव 
द्वेष्टि तेनैनौ सहापनुदते स प्रथमस्संकृतिविश्वकर्मैत्येवैनावात्मन 
इन्द्रायाजुहवुरिन्द्रो ह्येतानि रूपाणि करिक्रदचरदसौ वा आदित्यः 
शुक्रश्चन्द्रमा मन्थ्यपिगृह्य प्राञ्चौ निः [ ४३ ] कामतस्तस्मात्प्राञ्चौ 
यन्तौ न पश्यन्ति प्रत्यञ्चावावृत्य॑ जुहुतस्तस्मात्प्रत्यञ्चौ यन्ती 
पश्यन्ति चक्षुषी वा एते यज्ञस्य यच्छुक्रामन्थिनौ नासिकोत्तर 
वेदिरमितः परिक्रम्य जुहुतस्तसादभितो नासिकां चक्षुषी तसा 
नासिकया चक्षुषी विधृते सर्वतः परिक्रामतो रक्षसामपहत्यै देवा 


- 


320 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( சுக்கிரமந்திக் 


- 


वै याः प्राचीराहुतीरहिवुर्ये पुरस्तातसुरा आसन्तास्ताभिः प्र 
[ ४४ ] अनुदन्त याः प्रतीचीर्ये पश्चादसुरा आसन्तास्ताभिरपानु 
दन्त प्राचीरन्या आहुतयो हूयन्तै प्रत्यञ्चौ शुक्रामन्थिनौ 
पश्चाचैव पुरस्ताच्च यजमानो भ्रातृव्यान्प्र गुदते तसात्परांचीः 
प्रजाः प्रवीयन्ते प्रतीचीर्जायन्ते शुक्रामन्थिनौ वा अनु प्रजाः 
प्रजायन्तेऽत्रीश्चाऽऽद्याश्च सुवीराः प्रजाः प्रजनयन्परीहि शुक्रइशुक्र 
शोचिषा [ ४५ ] सुप्रजाः प्रजाः प्रजनयन्परीहि मन्थी मन्थिशो 
चिषेत्याहैता वै सुवीरा या अत्रीरेतास्सुप्रजा या आद्या य एवं 
वेदाव्यस्य प्रजा जायते नाऽऽद्या प्रजापतेरक्ष्यश्वयत्तत्परोऽपतत्त 
द्विकङ्कतं प्राविशत्तद्विकङ्कते नारंमत तद्यवं प्राविशत्तद्यवेऽरमत 
तद्यवस्य [ ४६ ] यवत्वं यद्वैकङ्कतं मन्थिपात्रं भवति सक्तुभि 
श्रीणाति प्रजापतेरेव तच्चक्षुस्सं भरति ब्रह्मवादिनो वदन्ति 
कसात्सत्यान्मन्थिपात्र सदो नाश्नुत इत्यातपात्र हीति ब्रूया 
द्यदश्नुवीतान्धोऽध्वर्युस्स्यादार्तिमार्लेत्तस्सान्नाश्नुते [ ४७ ] ॥ आ 
मना परा निष्प्र शुक्रशोचिषा यवस्य सप्तत्रिशच्च ॥ १० ॥ 

இதில் , சுக்கிர மந்திகட்குச் சோமரசத்தைப் பிடித்துவைக்கும் வகை 
கூறப்படுகின்றது . 


அக் கிரகங்களை விதிக்கின்றது . 


STALGOOTL - 1 


बृहस्पतिर्देवानां पुरोहित आसीच्छण्डामविसुराणां ब्रह्मण्वन्तो देवा 
आसन्ब्रह्मण्वन्तोऽसुरास्ते १ न्योऽन्यं नाशक्नुवन्नभिभवितुं ते देवाश्शण्डा 
मर्कावुपामन्त्रयन्त तायव्रतां वरं वृणावहै ग्रहावेव नावत्रापि गृह्येतामिति 


பிர -4 , அது -10 ) 


சோம யாகப் பிராமணம் 


321 


கிரஹங்கள் ) 


ताभ्यामेतौ शुक्रामन्थिनावगृह्णन्ततो देवा अभवन्पराऽसुरा यस्यैवं 
विदुषश्शुक्रामन्थिनौ गृह्यते भवत्यात्मना पराऽस्य भ्रातृव्यो भवति । 


என்பது , 


உரை. 


தேவர்கட்கு பிருகற்பதி புரோகிதரா யிருந்தனர் . அசுரர்கட்கோ , 
சண்டன் மர்க்கன் என்னுமிருவரும் புரோஹிதஞ் செய்யும் மந்திரவல்லுநர் 
களாயிருந்தனர் . இவர்களை வெல்லமுடியாதென்று கருதி அசுரர்களை வெல் 
லல் வேண்டுமென்று சண்டமர்க்கர்களை இரகசியத்தில் அழைத்துப் பேசி 
னர் . அவர்கள் , எங்கட்கு ஒரு எக்ஞத்திலும் அவிர்ப்பாகம் இல்லை ஆதலின் 
சோதிட்டோ மத்தில் பாகம் வேண்டும் . அதுவும் , சோமபாத்திரத்தில் வேண் 
டும் . அதிலும் ஒட்டியிருக்கின்றவைகள் வேண்டாம் என்று வரங்கேட்ட 
னர் . தேவர்கள் , அவ்வாறே பெற்றுக்கொள்வீர்களாக என்று உடன்பட்டுக் 
கொண்டனர் . ஆனால் இங்கு , சண்டமர்க்கர்கள் அவி பெற்றுக்கொள்வோம் 
என்று மாத்திரம் வேண்டினார்களேயன்றி எமக்கு ஹோமஞ் செய்தல் 
வேண்டும் என்று கேட்கவில்லை . ஆதலின் , தேவர்கள் அவர்களுக்குக் 
கொடுத்தல் மாத்திரத்தானே தமது காரியத்தை நிறைவேற்றிக் கொண்ட 
னர் . இவ்வாறு சோமரசத்தைக் கொடுத்து தேவர்கள் வென்றனர் அசுரர் 
கள் தோற்றனர் . இவ்வா றுணர்ந்து சுக்கிரா மந்திக்கிரகத்தில் சோமரசம் 
பிடிப்பவன் தனது பகைவரை வெல்கின்றான் என்பது . 


அர்த்தவாதத்தால் சுக்கிராமந்திக் கிரகங்களின் அடியில் ஒட்டியிருக்கும் 
மண்ணைத் துடைத்தல் வேண்டுமென்று விதிப்பதற்கு விதியைக் கற்பிக் 


கின்றது . 


பிராமணம் -2 
तो देवा अपनुद्याऽऽत्मन इन्द्रायाजुहरपनुत्तौ शण्डामकौं सहामुनेति 
ब्रूयाद्यं द्विष्याद्यमेव द्वेष्टि तेनैनौ सहापनुदते । 


என்பது . 


உரை . 


வை 


தேவர்கள் தமது காரியத்தை முடித்தபிறகு , சண்டன்மர்க்கன் என் 
னும் அவ்விரு அசுரர்களையும் விலக்கிவிட்டு , இந்திரன் பொருட்டு அவ் 
விரண்டு பாத்திர சோமரசங்களையும் ஹோமஞ்செய்தனர் . ஆதலின் , 
களின் அடியில் ஒட்டிக்கொண்டிருக்கும் மண்ணைத் துடைத்தல்வேண்டும் . 
அங்கு, " அபநுத்தௌ சண்டாமர்க்கௌ ஸஹாமுநா " என்னும் மந்திரத்தை 
ஓதல்வேண்டும் . இதனால் , துவேஷிப்பவன் துவேஷிக்கத்தக்கவன் என்ப 

41 


322 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( சுக்கிரமந்திக் 


வர் 

களுடைய பெயரையுஞ் சொல்லவேண்டும் . இதனால் இவர்களையும் நீக்கு 
கின்றான் என்பது . 


வேறிடத்திற் கூறியுள்ள மந்திரத்தால் சோமரசஹோமஞ் செய்தல் வேண்டு 

மென்னும் விதியை அர்த்தவாதத்தாற் கற்பிக்கின்றது . 


பிராமணம் -- 3 


स प्रथमस्संकृतिविश्वकर्मेत्येवैनावात्मन इन्द्रायाजुहवुरिन्द्रो ह्येतानि रूपा 
ரிசு கரிக 


என்பது 


உரை . 


அவ் விந்திரன் தேவர்களுக்குட் சிறந்தவனும் , விசுவகருமன் , நன்கு 
படைப்பவனும் , பிருகற்பதியும் ஆவன் . அத்தகைய இந்திரன் பொருட்டுப் 
பிழிந்த சோமரசத்தை ஹோமஞ் செய்கின்றேன் . இங்கு , இத்தகைய வடிவங் 
களைக்கொண்டு உலகைச் செலுத்துகின்றவன் இந்திரன் ஆதலின் இம் மந்தி 
ரத்தால் ஹோமஞ்செய்தல் பொருத்தமுடையதேயாம் என்பது . 


ஹோமஞ்செய்யுமுன் இரண்டு சோம்பாத்திரங்களையும் எடுத்து சிராப் 
பொடிகளால் மூடிக்கொண்டு அத்வரியுவும் பிரதிப்பிரஸ்தாதாவும் கிழக்குமுக 
மாய் வெளிப்படல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 


பிராமணம் - 4 


असो वा आदित्यश्शुक्रश्चन्द्रमा मन्थ्यपिगृह्य प्राञ्चौ निष्कामतस्तस्मा 
प्राश्चौ यन्तौ न पश्यन्ति । 


என்பது 


உரை . 


இச் சுக்கிரக்கிரகம் சூரியனாம் , மந்திக்கிரகம் சந்திரனாம் இவ்விரண்டும் 
மேற்கிலொடுங்கி பிறகு கிழக்கில் உதிப்பதை யாரும் உணரமுடியாது . ஆத 
லின் , கிழக்காய்ச்செல்லும் சுக்கிரா மந்திக்கிரகங்களை ஒருவரும் பார்க்காமல் 
மூடிக்கொள்ளல் வெண்டும் என்பது . 


சோம யாகப் பிராமணம் 


323 


பிர -4 , அநு -10 ) 
கிரஹங்கள் ) 


மேற்குமுகமாய் நின்று ஹோமஞ் செய்தல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -- 5 
प्रत्यञ्चावावृत्य जुहुतस्तस्मात्प्रत्यञ्चौ यन्तौ पश्यन्ति । 

என்பது . 


உரை . 


உதயத்திற்குப் பிறகு மேற்கே செல்லும் சூரியசந்திரர்களை யாவரும் 
பார்க்கின்றார்களாதலின் மூடியிருந்ததை நீக்கிவிட்டு மேற்கு முகமாய் நின்று 
ஹோமஞ் செய்தல்வேண்டும் என்பது . 


உத்தரவேதியை நாற்புறமுஞ் சுற்றிவரல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -6 
चक्षुषी वा एते यज्ञस्य यच्छुकामन्थिनौ नासिकोत्तरवेदिरभितः परिक्रम्य 
जुहुतस्तस्मादभितो नासिकां चक्षुषी तस्मानासिकया चक्षुषी विधृते 
सर्वतः परिकामतो रक्षसामपहत्यै । 

என்பது , 


உரை . 


சுக்கிர மந்திக்கிரகங்களிரண்டும் எக்ஞத்திற்குக் கண்கள் , உத்தரவேதிகை 
மூக்கு , ஆதலின் , அதைச் சுற்றிக்கொண்டு ஹோமஞ்செய்தல் வேண்டும் . இத 
ஜல் , கண்கள் மூக்கால் பாதுகாக்கப்படுகின்றன . நாற்புறமுஞ் சுற்றுதல் 
இராக்கதரை நீக்குதற்பொருட்டென்பது , 


இங்கு , சமசஹோமம் கிழக்குமுகமாகவும் , கிரகஹோமம் மேற்கு 
முகமாகவுஞ் செய்தல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -7 
देवा वै याः प्राचीराहुतीरजुहवुर्य पुरस्तादसुरा आसन्तास्ताभिः प्राणु 
दन्त याः प्रतीचीय पश्चादसुरा आसन्तास्ताभिरपानुदन्त प्राचीरन्या 
आहुतयो हूयन्ते प्रत्यञ्चौ शुक्रामन्थिनौ पश्चाच्चैव पुरस्ताच यजमानो 
भ्रातृव्यान्प्र णुदते तस्मात्पराचीः प्रजाः प्रवीयन्ते प्रतीचीर्जायन्ते । 

என்பது , 


உரை . 


தேவர்கள் கிழக்கில் ஓமங்களைச் செய்து அவைகளால் கிழக்கிலுள்ள 
அசுரர்களை விலக்கினர் . மேற்கில் ஓமங்களைச் செய்து அவைகளால் மேற்கி 


324 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் 6 

( சுக்கிரமந்திக் 


லுள்ள அசுரர்களை விலக்கினர் . ஏனைய ஆகுதிகளனை த்தையுங் கிழக்காகவே 
செய்தனர் . சுக்கிர மந்திக்கிரகங்களை மேற்காகச் செய்கின்றார்கள் . இதனால் , 
முன்னும் பின்னுமுள்ள பகைவரை எசமானன் விலக்குகின்றான் . இது 
பற்றியே எந்தமுகமாய்ப் புணர்கின்றானோ, அதற்கு நேர்முகமாக குழந் 
தைகள் பிறக்கின்றன என்பது . 


சூத்திரகாரர் எடுத்துக்காட்டிய சுற்றிவரும் மந்திரங்களிரண்டும் வேறிடத்திற் 
கூறியுள்ளவைகள் . அவைகட்கு இங்கு உரையைக் கூறுகின்றது . 

பிராமணம் -3 


शुक्रामन्थिनी वा अनु प्रजाः प्रजायन्तेऽत्रीश्चाऽऽद्याश्च सुवीराः प्रजाः 
प्रजनयन्परीहि शुक्रश्शुकशोचिषा सुप्रजाः प्रजाः प्रजनयन्परीहि मन्थी 
मन्थिशोचिषेत्याहैता वै सुवीरा या अत्रीरेतास्सुप्रजाया आद्याः । 


என்பது . 


உரை . 


சுக்கிர மந்திக்கிரகங்களால் முதன்மையான சிறந்த செயலையுடைய 
உத்தம புத்திரர்களும் , தாழ்ந்த செயலைச் செய்யும் புத்திரர்களும் பிறக்கின்ற 
னர் . சுக்கிரக்கிரகமே ! நீ எசமானனுக்கு நல்ல புதல்வர்களை யுண்டாக்கி 
விட்டு உத்தரவேதிக்குத் தெற்கிலிருந்துகொண்டு உனது ஒளிகளால் அங் 
குள்ள அசுரர்களை விலக்குவாயாக . மந்திக் கிரகமே ! நீ , உனது சம்பந்த 
மாகிய ஒளிகளால் அசுரர்களைப் போக்குவாயாக என்பது . 


இவ்வாறுணர்ந்தவனைப் புகழ்கின்றது . 

பிராமணம் -9 


य एवं वेदाध्यस्य प्रजा जायते नाऽऽद्या । 


என்பது 


உரை. 


இவ்வாறு சுக்கிர மந்திகள் என்னுஞ் சோமரசப் பாத்திரங்களின் தன் 
மையை யுணர்ந்தவன் உத்தமமான புத்திரப்பேற்றையே யடைகின்றான் . 
தாழ்ந்த புதல்வரைப் பெறமாட்டான் என்பது . 


சோம யாகப் பிராமணம் 


325 


பிர -4 , அநு -10 ) 
கிரஹங்கள் ) 


மந்திபாத்திரம் நரிமுருக்கை ( வைகங்கத ) மரத்தாற் செய்தல்வேண்டும் என்ப 
தையும் கோதுமைமாவைக் கலத்தல்வேண்டும் என்பதையும் விதிக்கின்றது . 


பிராமணம் -10 


प्रजापतेरक्ष्यश्वयत्तत्पराऽपतत्तद्विकङ्कतं प्राविशत्तद्विकतेनारमत तद्यवं 
प्राविशत्तद्यवेऽरमत तद्यवस्य यवत्वं यद्वैकङ्कतं मन्थिपात्रं भवति 
सक्तभिश्श्रीणाति प्रजापतेरेव तश्चक्षुस्सं भरति । 


என்பது . 


உரை . 


பிரசாபதியினுடைய கண்கள் கீழேவிழுந்து விகங்கத மரத்திற்புகுந்தது . 
பிறகு அதிலும் இராமல் வாற்கோதுமைக்குட் புகுர் தது . இதனால் ‘ யவம் 
எனப்படுகின்றது . மந்திபாத்திரத்தை வைகங்கத மரத்தாற் செய்கின்றவ 
னும் , கோதுமைமாவைக் கலக்கின்றவனும் பிரசாபதியின் கண்களை திருத்தி 
வைக்கின்றான் என்பது . 


ஆகவனீயத்தில் ஓமஞ் செய்துவிட்டு , மேற்காய்த் திரும்பிப்போய் சபை 
யையடைந்து அருந்தல்வேண்டும் என்பதால் , ஏனைய பாத்திரங்களைப்போல் 
மந்திபாத்திரமும் சபைக்குட் போதல்வேண்டும் என்று வந்ததை நீக்குவதைக் 
கடாவிடைகளாற் கற்பிக்கின்றது . 


பிராமணம் -11 


ब्रह्मवादिनो वदन्ति कस्मात्सत्यान्मथिपात्र सदो नाश्नुत इत्यातपात्र 
हीति बयाधदइनुवीतान्धोऽध्वर्युस्त्यादातिमाछेत्तस्सानाश्नुते ॥ 

என்பது . 


உரை . 


மந்தி பாத்திரம் ஏன் சபைக்குட் புகவில்லை ? என்று பிரமவாதிகள் 
ஆசங்கித்ததற்கு , அது நோயுடன்கூடிய கண் வடிவாமா தலின் சபைக்குட் 
புகின் அத்வரியுவின் கண் கெட்டுவிடும் என்று விடைகூறினர் என்பது . 

பத்தாவது அநுவாகம் 

முற்றிற்று . 


326 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( ஆக்கிராயணக் 
ஆறாங்காண்டம் நான்காம் பிரபாடகம் 


பதினோராவது அஙவாகம் 


ஆக்கிராயணத்தைக் கூறும் பிராமணங்கள் . 


நான்கு பஞ்சாதிக்குமேல் இருபது பதங்களை கொண்டது . 


- 


देवा वै यद्यज्ञेऽकुर्वत तदसुरा अकुर्वत ते देवा आंग्रयणाग्रा 
न्ग्रहानपश्यन्तानगृह्णत ततो वै तेऽयं पीयन् यस्यैवं विदुष आग्र 
यणाग्रा ग्रहां गृह्यन्तेऽग्रमेव समानानां पयति रुग्णवत्यर्चा भ्रातृ 
व्यवतो गृह्णीयाद्भातृव्यस्यैव रुक्त्वाऽग्रः समानानां पर्येति ये 
देवा दिव्येकादश स्थेत्याह [ ४८ ] एतावती , देवतास्ताभ्य 
एवैन सर्वाभ्यो गृह्णात्येष ते योनिर्विश्वेभ्यस्त्वा देवेभ्य इत्याह 
वैश्वदेवो ह्येष देवतया वाग्वै देवेभ्योऽपाक्रामद्यज्ञायातिष्ठमाना ते 
देवा वाच्यक्रान्तायां तूष्णीं ग्रहानगृह्णत सामन्यत वागन्त 
यन्ति वै मेति साऽऽग्रयणं प्रत्याऽगच्छत्ताग्रयणस्याऽऽग्रयणत्वम् 
[ ४ ९ ] तस्मादाग्रयणे वाग्वि सृज्यते यतूष्णीं पूर्वे ग्रहां गृह्यन्ते 
यात्सारीयति म आख इयति नापरात्स्यामीत्युपावसृजत्येव 
मेव तदध्वर्युराग्रयणं गृहीत्वा यज्ञमारभ्य वाचं वि सृजते त्रिहि 
करोत्युद्गातृनेव तद्बणीते प्रजापतिर्वा एष योग्रयणं गृहीत्वा हिं 
करोति प्रजापतिरेव [ ५० ] तत्प्रजा अभि जिघ्रति तस्माद्वत्सं जातं 
गौरभि जिघ्रत्यात्मा वा एष यज्ञस्य यदाग्रयणस्सर्वनेसवनेऽभि 
गृह्णात्यात्मन्नेव यज्ञः सं तनोत्युपरिष्टादा नयति रेत एव तद्दधा 
त्यधस्तादुपं गृह्णाति प्रजनयत्येव तद्ब्रह्मवादिनौ वदन्ति कस्मात्स 


- 


। 


பிர -4 , அநு -11 ) சோம யாகப் பிராமணம் 

327 
கிரஹங்கள் ) 

त्याद्वायत्री कनिष्ठा छन्दसा सती सर्वाणि सर्वनानि वह तीत्येष 
वै गायत्रियै वत्सो योग्रयणस्तमेव तदभिनिवर्त ५ सर्वाणि सर्व 
नानि वहति तस्माद्वत्समपाकृतं गौरमि नि वर्तते [ ५१ ] । 
आहाऽऽग्रयणत्वं प्रजापतिरेवेति विशतिश्च ॥ ११ ॥ 

இப் பிரபாடகத்தின் அநுவாக எண்களைக் காட்டுந் தலைப்புச் சொற் 
கள் 

यज्ञेन ता उपयड्भिर्देवा वै यज्ञमाग्नीधे ब्रह्मवादिनस्स त्वै 
देवस्य ग्रावणं प्राणो वा उपाश्वग्रा देवा वा उपाशौ वाग्वै मित्रं 
यज्ञस्य शिरो बृहस्पतिर्देवा वा आग्रयणाग्रानेकादश ॥११ ॥ 
பஞ்சாதிகளின் தொகையைக்காட்டும் தலைப்புச் சொற்கள் : 

यज्ञेन लोके पशुमान्स्यात्सर्वनं माध्यंदिनं वाग्वा अरिक्तानि 
TITANIIT II ? || 
இதில் , ஆக்ராயணம் என்னுஞ் சோமபாத்திரங் கூறப்படுகின்றது . 


: 


மந்திரங்கட்கு உரைகூறவிரும்பி ஆக்ராயணக்கிரகத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -1 
देवा वै यद्यज्ञेऽकुर्वत तदसुरा अकुर्वत ते देवा आग्रयणाग्रान्ग्रहानपश्य 
न्तानगृह्णत ततो वै तेऽयं पर्यायन् यस्यैवं विदुष आग्रयणाग्रा ग्रहा गृह्य 
न्तेऽग्रमेव समानानां पयति । 

என்பது , 
உரை . 
தேவர்கள் எக்ஞத்திற் செய்பவைகளனைத்தையும் அசுரர்களுஞ் செய்து 
கொண்டுவந்தனர் . அதைக்கண்ட தேவர்கள் , ஆக்ராயணத்தை முதலாகக் 
கொண்டு கிரகங்களைக் கண்டுபிடித்துச் செய்தனர் . அதனால் தேவர்கள் மேம் 
பாடடைந்தனர் . இவ்வா றுணர்ந்து ஆக்ராயணத்தை முதலாகக்கொண்ட 
கிரகங்களைக் கிரகிப்பவன் தன்னுடன் ஒத்தார்களுட் சிறந்தவனாகின்றான் 
என்பது . 


328 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( ஆக்கிராயனக் 
" திரிம்சத்திரயம் என்னும் மந்திரத்தின் விஷயத்தை விளக்குகின்றது . 

பிராமணம் - 2 
रुग्णवत्यर्चा भ्रातृव्यवतो गृह्णीयाद्भातृव्यस्यैव रुक्त्वाऽग्र समानानां 


af 


என்பது . 


உரை . 


ருக் என்னும் பகுதியையுடைய மந்திரத்தால் பகையை யுடையவன் 
கிரகித்தல் ( சோமரசத்தைப் பிடித்தல் ) வேண்டும் . இதனால் , பகைவனுக்கு 
கோயையுண்டாக்கிவிட்டு தன்னுடன் ஒத்தார்களுக்குட் சிறந்தவனாகின் 
றான் என்பது . 


அவ்விரண்டு மந்திரங்களிலும் தேவதைகளை எண்ணிக் கூறியது அத் தேவர் 
களனைவரையுங் குறித்துச் சோமரசத்தைப் பிடித்தற்பொருட்டு என்கின்றது . 

பிராமணம் -3 
ये देवा दिव्येकादश स्थेत्याहैतावती देवतास्ताभ्य एवैन सर्वाभ्यो 
ரகா 


என்பது . 


உரை. 


ஏதே வா என்றது முதலியது . இவ்வளவே தேவர்கள் அவர்க 
ளனைவரையுங் குறித்து இச் சோமரசத்தை எடுக்கின்றான் என்கின்றது . 


பாத்திரத்தை வைக்கும் மந்திரத்தில் விர்வேப்யம் என்றது 

பொருந்தும் என்கின்றது . 

பிராமணம் - 4 
एष ते योनिर्विश्वेभ्यस्त्वा देवेभ्य इत्याह वैश्वदेवो ह्येष देवतया । 

என்பது . 


உரை . 


ஏஷதே என்றது முதலியது , வைசுவ தேவதேவதையின் 
பொருட்டு வைக்கப்படுகின்றது என்கின்றது . 


சோம யாகப் பிராமணம் 


+91-4 , அநு -11 ) 
கிரஹங்கள் ) 


323 


வாக்கு நியமத்தை விடல் வேண்டுமென்று விதிக்கின்றது 

பிராமணம் -5 
वाग्वै देवेभ्योऽपाकामद्यज्ञायातिष्ठमाना ते देवा वाच्यपक्रान्तायां तूष्णीं 
ग्रहानगृहत साऽमन्यत वागन्तयन्ति वै मेति साऽऽग्रयणं प्रत्याऽगच्छ 
त्तदाग्रयणस्याऽऽग्रयणत्वं तस्मादाग्रयणे वाग्वि सृज्यते यत्तष्णों पूर्वे 
ரரர 


என்பது . 


உரை . 


வாக்தேவதை கோபித்துக்கொண்டு தேவர்கள் செய்யும் எக்ஞத்தில் 
தனது வடிவை மறைத்துக்கொண்டது . தேவர்கள் , வாக்குப் போனபோது 
மந்திரமோ தாமலே சோமரசத்தைப் பாத்திரங்களிற் பிடித்தனர் . அப்போது 
வாக்கு , என்னைத் தள்ளிவிட்டனர் என்றெண்ணிக்கொண்டு ஆக்ராயணத்தி 
னிடத்தில் வந்தது . இதுவே ஆக்ராயண மெனப்படும் . ஆதலின் , முதலில் 
பேசாமல் சோமரசங்கிரகிக்கப்பட்டு இப்போது வாக்தேவதை வந்துவிட்ட 
தால் இங்கு வாக் நியமத்தை விடல்வேண்டும் . முதலிற் பேசாமல் கிரகிக்கப் 
பட்டன என்பதற்கு மெதுவாய் மந்திரத்தை ஓதல் எனப்பொருள் கொள்ளல் 
வேண்டும் . இதனால் , வாக் நியமம் வாக் நியமத்தை விடல் என்பதால் மெது 
வாகவும் ஒரக்கவுங் கூறுதல் என்று கொள்ளகிடந்தமை காண்க என்பது . 


இருவகைச் சத்தங்களையும் உலகியல் உவமையால் விரிக்கின்றது . 

பிராமணம் - 6 
यथा त्सारीयति म आख इयति नापरात्स्यामीत्युपावसृजत्येवमेव तदध्व 
युराग्रयणं गृहीत्वा यज्ञमारभ्य वाचं वि सृजते 


என்பது . 


உரை . 


வேடனானவன் , பன்றி முதலானவைகளைக் கொல்லுதல் , அவை தனக் 
குப் பயந்துகொண்டு ஓடுதல் , தான் விட்ட அம்பு பழுது படல் என்னுங் குற் 
றங்கள் நமக்கில்லை எனவும் , மற்றும் , பன்றி முதலியவைகள் வீழ்தற்பொரு 
ட்டு வழியில் பறித்து வைத்திருக்கும் படுகுழி இவ்வளவு தூரத்தில் இருக் 
கின்றது என்று உறுதி பண்ணிக்கொண்டு வந்து அங்கிருந்துகொண்டு சம 
யம் வந்தபோது பாணத்தை விடுகின்றான் . அதைப்போல் , அத்வரியு 
மெல்ல மெல்ல ஓதி சில சோமபாத்திரங்ளிற் சோமரசத்தைப் பிடிக்கின் 

42 


330 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( ஆக்கிராயணக் 
றான் . பிறகு எக்ஞம் வலுவடைந்த துகண்டு வாக் நியமத்தை விட்டுவிடுகின் 
றான் எனல் பொருந்தும் என்பது . 


அதை விதிக்கின்றது . 


பிராமணம் -7 


त्रिहिं करोत्युगातृनेत्र तदृणीते । 


என்பது . 


உரை . 


மும்முறை ஹிம்ஹிம் என்றது , சாமமறைப்பாடகனை 

றைப்பாடகனை அழைத்தது 
போலாகின்றது . ஈண்டு , சாமவேதத்தில் ஹிம் என்றது வெளிப்படையா 
மாதலின் அச்சொல்லால் அழைத்தல் பொருந்துமாறுணர்க என்பது . 


ஹிம் என்பதற்குக் காலத்தை விதிக்கின்றது . 


பிராமணம்- 8 


प्रजापतिर्वा एष यदाग्रयणो यदाग्रयणं गृहीत्वा हिं करोति प्रजापतिरेव 
तत्प्रजा अभि जिघ्रति तस्माद्वत्सं जातं गौरभि जिघ्रति । 

என்பது , 


உரை . 


ஆக்ராயணக் கிரகம் பிரசாபதியாமாதலின் அதைக் கிரகித்துக் 
கொண்டு ஹிம் என்னல்வேண்டும் . அது, பிரசாபதி பிரசையை முகந்து 
பார்த்தலாம் . ஆதலின் , பசுக்களும் கன்றை முகந்து பார்க்கின்றன என்பது , 


மூன்று சவனங்களிலும் ஆக்ராயணத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -9 
आत्मा वा एष यज्ञस्य यदाग्रयणस्सवनेसवनेऽभि गृह्णात्यात्मन्नेव यश सं 
I 

என்பது . 


19. - 4 , அ .T - 11 ) 
கிரஹங்கள் ) 


சோம யாகப் பிராமணம் 


331 


உரை . 


ஆக்ராயணக் கிரகம் எக்ஞத்திற்கு ஆன்மாவாம் . ஆதலின் , ஒவ்வொரு 
முறை சோமரசம் பிழியும்போதுங் கிரகித்தல்வேண்டும் . இதனால் ஆன்மா 
வினிடத்தில் எக்ஞத்தை நன்கு விரிக்கின்றான் என்பது , 


தசாபவித்திரத்தி ( வடிக்கும் ஆடையி ) ல் சோமரசத்தை வார்ப்பதை 

விதிக்கின்றது . 


பிராமணம் -10 


उपरिष्टादा नयति रेत एव तदधाति । 


என்பது 


உரை. 


ஆடையின் மேல் வார்த்தலால் இரேதசை நிலைக்க வைக்கின்றான் என்பது 


தசாபவித்திரமென்னும் ஆடையின் கீழ் ஒழுகுவதைப் பிடித்தல் வேண்டும் 

என்று விதிக்கின்றது . 


பிராமணம் -- 11 


अधस्तादुप गृह्णाति प्रजनयत्येव तत् । 


என்பது 


உரை . 


கீழாகச் சோமரசத்தைப் பிடிக்கின்றது பிரசையை உண்டாக்குகின்ற 
தாம் என்பது . 


மூன்று சவனங்களிலும் உள்ள ஆக்ராயணக் கிரகத்தைப் புகழ்கின்றது . 

பிராமணம் -12 
ब्रह्मवादिनो वदन्ति कस्मात्सत्यागायत्री कनिष्ठा छन्दसा सती सर्वाणि 
सवनानि वहतीत्येष वै गायत्रिय वत्सो यदाग्रयणस्तमेव तदभिनिवर्त ५. 
सर्वाणि सवनानि वहति तस्माद्वत्समपाकृतं गौरभि निवर्तते ॥ 

என்பது , 


332 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் --6 

( ஆக்கிராயணக் கிரஹம் 


உரை . 


பிரம் 


சந்தங்களுள் காயத்திரிச் சந்தம் குறைந்த எழுத்துக்களையுயை தா 
மாயினும் அது எல்லாச் சவனங்களையும் வகித்தல் எதனால் ? என்று 

திகள் ஆசங்கிக்கின்றனர் . காயத்திரிக்கு ஆக்ராயணம் கன்றாமாதலின் 
மீண்டும் மீண்டும் அதைப் பிரியப்படுத்துகின்றது . இதுபற்றியே கன்றைப் 
பிரித்துவிட்ட பசுவும் மீண்டும் கன்றினிடமே வந்துவிடுகின்றது என்பது . 

பதினோராம் அநுவாகம் 

முற்றிற்று . 


- 


நான்காம் பிரபாடகம் 

முடிந்தது . 


பிர -5 , அநு -1 ) 
உகத்யக்கிரஹம் ) 


சோம யாகப் பிராமணம் 


333 


ஐந்தாம் பிரபாடக விடயச் சுருக்கம் 
उक्थ्यग्रहः पञ्चमाये द्वितीये ध्रुव ईरितः । 
ऋतुग्रहास्तृतीये स्युरैन्द्रामस्तु चतुर्थके ॥ १ ॥ 
मरुत्वतीया माहेन्द्रश्चेत्येते पञ्चमे श्रुताः । 
स्यादादित्यग्रहष्षष्ठे सावित्रस्तप्तमे तथा ॥ २ ॥ 
वैश्वदेवोऽथाष्टमे हि श्रुतः पानीवतो ग्रहः । 
हारियोजनसंज्ञस्तु नवमे ग्रह ईरितः ॥ ३ ॥ 
क्षये त्वाग्रयणादीनां दशमे स्यात्पुनर्ग्रहः । 

सोमपात्रस्तुतिस्त्वन्त्ये पञ्चमोऽयं प्रपाठकः ॥ ४ ॥ 
இவ்வைந்தாம் பிரபாடகத்திலும் பதினொரு அநுவாகங்களுள்ளன. 
அவற்றுள் , முதலாவதில் உக்த்யக்கிரகமும் , இரண்டாவ 

ரண்டாவதிற் துருவஸ்தாலி 
யும் , மூன்றாவதில் இருதுக்கிரகங்களும் , நான்காவதில் ஐந்திராக்னக்கிரகமும் , 
ஐந்தாவதில் மருத்வதீயம் மாஹேந்திரம் என்னும் இரண்டுக்கிரகங்களும் , 
ஆறாவதில் ஆதித்யக்கிரகமும் , ஏழாவதில் சாவித்திரக்கிரகமும் , எட்டாவதில் 
வைசுவதேவக்கிரக முதலியதும் , ஒன்பதாவதில் ஹாரியோஜனகிரகமும் , 
பத்தாவதில் ஆக்கிரயணம் முதலியவைகளில் சோமம் ஆய்விடில் மறுபடியுங் 
கிரகிப்பதும் , பதினொன்றாவதில் சோமபாத்திரங்களின் துதியும் சவனீய 
புரோடாசவிதியுஞ் சொல்லப்படுகின்றன என்பது . 


ஆறாங்காண்டம் ஐந்தாம் பிரபாடகம் 

முதலாங்வாகம் 
உக்தியக்கிரகத்தைக் கூறும் பிராமணங்கள் . 
நான்கு பஞ்சாதிக்குமேல் முப்பத்துழன்று பதங்களைக் கொண்டது . 

इन्द्रो वृत्राय वज्रमुदयच्छत्स वृत्रो वजादुद्यतादबिभेत्सौन 
वीन्मा मे प्रहारस्ति वा इदं मयि वीर्य तत्ते प्रदास्यामीति तसा 
उक्थ्यं प्रायच्छत्तस्मै द्वितीयमुदयच्छत्सोऽब्रवीन्मा मे प्रहारस्ति 
वा इदं मयि वीर्य तत्ते प्रदास्यामीति [ १ ] तस्मा उक्थ्यमेव 
प्रायच्छत्तस्मै तृतीयमुदयच्छत्तं विष्णुरन्वतिष्ठत जहीति सोऽत्र 


- 


334 


- 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

(உக்த்யக் 
वीन्मा मे प्रहारस्ति वा इदं मयि वीर्य तत्ते प्रदास्यामीति तस्मा 
उक्थ्यमेव प्रायच्छत्तं निर्मीयं भूतमहन् यज्ञो हि तस्य मायाऽऽसी 
द्यदुक्थ्यौ गृह्यत इन्द्रियमेव [ २ ] तद्वीय यजमानो भ्रानृव्यस्य 
वृक्त इन्द्राय त्वा बृहद्वते वयखत इत्याहेन्द्राय हि स तं प्राय 
रछत्तस्मै त्वा विष्णवे त्वेत्याह यदेव विष्णुरन्वतिष्ठत जहीति 
तस्माद्विष्णुमन्वाभजति त्रिनिगेहाति त्रिर्हि स तं तस्मै प्रायच्छ 
देष ते योनिः पुनर्ह विरसीत्यौह पुनः पुनः [ ३ ] ह्यसान्निर्गृह्णाति 
चक्षुर्वा एतद्यज्ञस्य यदुक्थ्यस्तस्मादुक्थ्य हुत ५ सोमा अन्वायन्ति 
तस्मादात्मा चक्षुरन्वेति तस्मादेकं यन्तं बहवोऽनु यन्ति तस्सा 
देको बहूनां भद्रो भवति तस्मादेको बहीर्जाया विन्दते यदि 
कामयैताध्वर्युग़त्मानं यज्ञयशसेनाप्येयमित्यन्तराऽऽहवनीयं च 
हविर्धानं च तिष्ठन्नव नयेत् [ ४ ] आत्मानमेव यज्ञयशसेनार्पयति 
यदि कामयेत यजमानं यज्ञयशसेनाप्येयमित्यन्तरा सदोहविर्धाने 
तिष्ठन्नव नयेद्यजमानमेव यज्ञयशसेनापयति यदि कामयेत सद . 
स्थान् यज्ञयशसेनार्षयेयमिति सद आलभ्यावं नयेत्सदस्यांनेव यज्ञ 
यशसेनापयति [ ५ ] ॥ इतीन्द्रियमेव पुनःपुनर्नयेत्रयस्त्रिशच्च 
॥१ ॥ 

இதில் , உக்த்யக் கிரகத்தின் வகை கூறப்படுகின்றது . 


மந்திரத்திற்கு உரை கூறவதன் பொருட்டு, முதலில் உக்த்யக்கிரகத்தை 

விதிக்கின்றது . 

STITLDOCTL - 1 
इन्द्रो वृत्राय वज्रमुदयच्छत्स वृत्रो वज्रादुद्यतादबिभेत्सोऽब्रवीन्मा मे प्रहा 
रस्ति वा इदं मयि वीर्य तत्ते प्रदास्यामीति तस्मा उक्थ्यं प्रायच्छत्तस्मै 


பி7-5 , அநு -1 ) சோய யாகப் பிராமணம் 

335 
கிரஹம் ) 

द्वितीयमुदयच्छत्सोऽब्रवीमा मे प्रहारस्ति वा इदं मयि बीर्य तत्ते 
प्रदास्यामीति तस्मा उक्थ्यमेव प्रायच्छत्तस्मै तृतीयमुदयच्छत्तं विष्णु 
रन्वतिष्ठत जहीति सोऽब्रवीन्मा मे प्रहारस्ति वा इदं मयि वीर्य तत्ते 
प्रदास्यामीति तस्मा उक्थ्यमेव प्रायच्छत्तं निर्माय भूतमहन् यज्ञो हि तस्य 
मायाऽऽसीद्यदुक्थ्यो गृह्यत इन्द्रियमेव तद्वीर्य यजमानो भ्रातृव्यस्य 
TS 

என்பது 


உரை . 


இந்திரன் , விருத்திரன் மீது வச்சிராயுதத்தை ஏவினன் அதற்கு அவன் 
பயந்து கொண்டு என்னைக்கொல்லாதே உனக்கு வீரியத்தைக் கொடுக்கின் 
றேன் என்று உக்த்யக் கிரகத்தை யளித்தனன் . இரண்டாமுறையும் விருத்தி 
ரன்மீது வச்சுரத்தை விடுத்தனன் . அப்போதும் , என்னைக் கொல்லாதே 
என்று வீரியமளித்தற்கு உக்த்யக் கிரகத்தைக் கொடுத்தனன் . மூன்றாமுறை 
யும் விருத்திரன் மீது வச்சிராயுதத்தை விடுத்தனன் . அப்போதும் விஷ்ணு 
உதவியாகவந்து நின்றனர் . அப்போது , என்னைக் கொல்லாதே வீரியத்தைக் 
கொடுக்கின்றேன் என்று உக்த்யக் கிரகத்தை யளித்தனன் . உக்த்யமாகிய 
எக்ஞம் விருத்திரனுடைய மாயையாம் . ஆதலின் , உக்த்யத்தில் மோகம் 
வைத்த இந்திரன் விருத்திரனைக் கொல்லமாட்டாதவனாயினன் . மூன்று சவ 
னங்களிலும் உக்த்யத்தை யளித்தபோது மோகஞ் செய்விக்க 

முடியாமை 
யின் இந்திரன் விருத்திரனைக் கொன்றனன் . ஆதலின் , இந்திரனைப்போல் 
பகைவனுடைய இந்திரிய வன்மையை ஒழிப்பதற்கு உக்தயத்தைக் கிரகித் 
தல் வேண்டுமென்பது . 


விருத்திரன் , இந்திரனுக்குக் கொடுத்ததால் மந்திரத்திலும் இந்திரன் 

பொருட்டு " என்றது பொருந்தும் என்கின்றது . 


பிராமணம் -2 


इन्द्राय वा बृहद्वते वयस्वत इत्याहेन्द्राय हि स तं प्रायच्छत् । 


என்பது , 


உரை . 
“ இந்திராய 

என்றது முதலியது , இந்திரனுக்கு அவன் அதைக் 
கொடுத்தனன் என்கின்றது . 


336 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( உகத்யக் 


விஷ்ணுவும் உதவியாயிருந்ததால் அவரும் பங்குடையவர் ஆகையால் 
அவருடைய மந்திரமும் பொருந்தும் என்கின்றது . 

பிராமணம் -3 
तस्मै त्वा विष्णवे त्वेत्याह यदेव विष्णुरन्वतिष्ठत जहीति तस्माद्विष्णुमन्वा 
भजति 


என்பது . 


உரை . 





தஸ்மை என்றது முதலியது , விஷ்ணு உதவியாகவந்து நின்றதால் 
அவரும் பாகத்தை யநுபவிக்கின்றவராவர் என்கின்றது . 


மட்கலசத்தில் எடுத்துவைத்த சோமரசத்தை ஹோமஞ் செய்யும் போது 
மீண்டும் மரப்பாத்திரத்தில் மும்முறை எடுத்துக்கொள்ளல் வேண்டுமென்று 
விதிக்கின்றது . 

பிராமணம் - 4 
त्रिनिहाति त्रिहि स तं तस्मै प्रायच्छत् । 


என்பது 


உரை . 


அவ் விருத்திரன் , இந்திரனுக்கு மும்முறை கொடுத்ததால் கலசத்தி 
லுள்ள சோமத்தை மும்முறை எடுத்துக் கொள்ளல் வேண்டும் என்பது . 


மரப்பாத்திரத்திலெடுத்ததை வைக்கும் மந்திரத்திற்கும் , கலசத்தைத் 
தொடும் மந்திரத்திற்கும் கற்பனை செய்து உரை கூறுகின்றது . 

பிராமணம் - 5 
एष ते योनिः पुनर्ह विरसीत्याह पुनः पुनीस्मानिहाति । 

என்பது 


உரை . 


23 


‘ எஷ்தே 

என்றது முதலியது , மேடையில் வைத்து விட்டு மீண்டும் 
மீண்டும் உன்னை எடுத்துக்கொள்கின்றேன் என்கின்றது . இங்கு மூன்று 
முறையும் எடுத்தலும் அவிக்குரியதாகின்றது என்றது கருத்து . 


சோம யாகப் பிராமணம் 


பிர -5 , அது -1 ) 
கிரஹம் ) 


337 


உக்த்யஹோம சமசஹோமங்களை விதிக்கின்றது . 


பிராமணம் -6 


चक्षुर्वा एतद्यज्ञस्य यदुक्थ्यस्तस्मादुक्थ्य हुत सोमा अन्यायन्ति तस्मा 
दात्मा चक्षुरन्वेति तस्मादेकं यन्तं बहवोऽनु यन्ति तस्मादेको बहूनां भद्रो 
भवति तस्मादेको बह्वीर्जाया विन्दते । 

என்பது . 


உரை . 


உக்த்யக்கிரகம் எக்ஞத்தின் கண்ணாம் , ஆதலின் அதை ஹோமஞ் 
செய்யில் கண்ணைப்பற்றிக்கொண்டு ஏனைய சமங்களின் சமுதாய ஆன்மா 
வும் பின் செல்லுகின்றது . எவைகளைப் போலெனின் ? தலைவன் ஒருவனைப் 
பின்பற்றி பல ஏவலாளர்கள் பின்செல்கின்றனர் . ஒரு ஆசிரியன் பல்லோர்க 
ளுக்குட் போற்றப்பெறுகின்றான் . ஒரு சுவதந்திரன் , பரதந்திரர் பல்லோர்க 
ளால் வழிபாடு செய்யப்படுகின்றான் இவைகளைப்போ லென்பதாம் . 


முக்கியமாகிய சமசத்தில் , ஹோமஞ்செய்து மீந்த சோமரசத்தை 

வார்த்துவிடல் வேண்டுமென்று விதிக்கின்றது 


பிராமணம் -7 


यदिकामयेताध्वर्युरात्मानं यज्ञयशसेनार्पयेयमित्यन्तराऽऽहयनीयं च हवि 

र्धानं च तिष्ठन्नव नयेदात्मानमेव यज्ञयशसेनापयति यदि कामयेत 
यजमानं यज्ञयशसेनापयेयमित्यन्तरा सदोहविर्धाने तिष्ठन्नव नयेद्यज 
मानमेव यज्ञयशसेनापयति यदि कामयेत सदस्यान् यज्ञयशसेनार्पये . 
यमिति सद आलभ्याव नयेत्सदस्यानेव यज्ञयशसेनापयति ॥ 


என்பது . 


உரை . 


அத்வரியு , தன தான்மாவிற்குப் பெருமை வேண்டுமென்று விரும்பில் 
ரும்போது ஆகவனீயம் அவிர்த்தான மண்டபத்திற்கும் நடுவில் நின்று 
கொண்டு மீதியை வார்த்தல்வேண்டும் . அதனால் ஆன்மா எக்ஞத்தின் பயனை 
யடைகின்றது . அப்பெருமையை எசமானன் யடையவிரும்பில் , சபை 
அவிர்த்தானங்கட்டு நடுவில்நின்று மீதியை வார்த்தல்வேண்டும் . இதனால் 
எசமானன் எக்ஞத்தின் பயனை யடைகின்றான் . சபையிலுள்ளவர்கள் 


43 


338 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( துருவஸ்தாலி 


எக்ஞபயனையடைய வேண்டுமென்று விரும்பில் , சபைக்குட்புகுந்து மீதியை 
வார்த்தல்வேண்டும் . இதனால் சபையிலுள்ளார்கள் எக்ஞத்தின் பயனை 
யடைகின்றனர் என்பது . 


முதலாம் அநுவாகம் 

முற்றிற்று . 


ஆறாங்காண்டம் ஐந்தாம் பிரபாடகம் 

இரண்டாவது அஙவாகம் 
துருவஸ் தாலியைக் கூறும் பிராமணங்கள் . 
இரண்டு பஞ்சாதிக்குமேல் முப்பத்தொன்பது பதங்களைக் கொண்டது . 

आयुर्वा एतद्यज्ञस्य यद्धृव उत्तमो ग्रहाणां गृह्यते तस्मादायुः 
प्राणानामुत्तमं मूर्धानं दिवो अरतिं पृथिव्या इत्याह मूर्धानमेवैन 
समानानां करोति वैश्वानरमृताय जातमग्निमित्याह वैश्वानर हि 
देवतयाऽऽयुरुभयतोवैश्वानरो गृह्यते तसादुभयतः प्राणा अधस्ता 
चोपरिष्टाचार्धिनोऽन्ये ग्रहां गृह्यन्तेऽर्धी ध्रुवस्तस्मात् [ ६ ] अय 
वाप्राणोऽन्येषां प्राणानामुपोऽन्ये ग्रहास्साद्यन्तेऽनुपोप्ते ध्रुवस्त 
स्मादस्थ्नाऽन्याः प्रजाः प्रतितिष्ठन्ति मा सेनान्या असुरा वा 
उत्तरतः पृथिवीं पर्याचिकीर्षन्तां देवा ध्रुवेणा हन्तद्धृवस्य 
ध्रुवत्वं यद्धृव उत्तरतस्साद्यते धृत्या आयुर्वा एतद्यज्ञस्य यद्धृव 
आत्मा होता यौतृचमसे ध्रुवमवनयंत्यात्मन्नेव यज्ञस्य [ ७ ] 
आयुर्दधाति पुरस्तादुक्थस्यविनीय इत्याहः पुरस्ताद्ध्यायुषो 
भुङ्क्ते मध्यतोऽवनीय इत्याहुर्मध्यमेन ह्यायुषो भुङ्क्त उत्त 
राधेऽवनीय इत्याहुरुत्तमेन ह्यायुषो भुङ्क्ते वैश्वदेव्यामृचि शस्य 


- 


பிர -5 , அநு -2 ) சோம யாகப் பிராமணம் 

339 
துருவஸ்தாலி ) 

मानायामव नयति वैश्वदेव्यो वै प्रजाः प्रजास्वेवाऽऽयुर्दधाति 
[ 4 ] || ait Ke கரி || 3 || 

இதில் துருவம் என்னுஞ் சோமபாத்திரத்தில் சோமரசம் பிடிக்கும் 
வகை கூறப்படுகின்றது . 


- 


துருவஸ்தாலியை விதிக்கின்றது . 


பிராமணம் -1 


आयुर्वा एतद्यज्ञस्य यद्धव उत्तमो ग्रहाणां गृह्यते तस्मादायुः प्राणाना 
TTREI 


என்பது . 


உரை . 


இத் துருவக்கிரகமானது எக்ஞத்தின் ஆயுளாம் ஆதலின் இது ஐந்தி.ர 
வாயு முதலிய தாராக்கிரகங்களின் முடிவாகச் சோமரசம் பிடிக்கப் பெறு 
கின்றது . பிராணன் முதலிய வடிவங்களான கிரகங்களுக்குள் ஆயுளாகிய 
இத் துருவக்கிரசும் சிறந்து விளங்குகின்றது ; இதனால் , பிராணன்களுக்குள் 
ஆயுளுஞ் சிறந்து விளங்குகின்றது . இதுவும் , பிழைத்திருக்கில் பிராணன் 
கள் அழகுடையவைகளாகின்றதா லென்க என்பது . 


மந்திரத்தில் , மூர்த்தானம் என்றது முதலிய சொற்களைக் கூறியிருத்த 
லின் சுற்றத்தார்களுக்குள் எசமானனைச் சிறந்தவனாக்குகின்றான் என்கின்றது . 


பிராமணம் . - 2 


मूर्धानं दिवो अरतिं पृथिव्या इत्याह मुर्धानमेवैन समानानां करोति । 


என்பது . 


உரை . 


" மூர்த்தானம் என்றது முதலியது , இவனை ஒத்தவர்களுக்குட் 
சிறந்தவனாக்குகின்றது என்கின்றது . 


340 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் . 

( துருவஸ்தாலி 
ஆயுளானது வைகவாநர அபிமானி தேவதையை யுடையதாமாதலின் , 
ஆயுளாகிற துருவக் கிரகத்தைக் கிரகிப்பதில் வைசுவானரன் என்னுஞ் 
சொல்பொருந்தும் என்கின்றது . 

பிராமணம் -3 
वैश्वानरमृताय जातमग्निमित्याह वैश्वानर हि देवतयाऽऽयुः । 

என்பது . 


உரை. 


வைசுவாநரம் 

என்றது முதலிய து , வைசுவானரனே ஆயுளின் 
தேவதை என்கின்றது . 


இந்த இருக்கிலும் , மேல்வரும் எசுரிலும் வைசுவானரன் என்று கூறல் , 
நாபிக்கு மேலுங்கீழுமுள்ள பிராணன்களுக்கு ஒப்பாகின்றது என்கின்றது . 

பிரரமணம் -4 


उभयतोवैश्वानरो गृह्यते तस्मादुभयतः प्राणा अधस्ताच्चोपरिष्टाञ्च । 

என்பது . 


உரை . 


இருபக்கமும் வைசுவாநரன் என்பதைக் கொள்ளுதலால் மேலும் 
கீழும் பிராணன்களிருக்கின்றன என்பது . 


உடம்பின்மேலே பாதியிலுள்ள வாக் முதலியவைகள் ஊமை செவிடு 
பழுதுகளின்றி உடம்பின் பாதிச் செயலைக்கொண்டுசெலுத்துகின்றன . அங்ங 
னமே , உடம்பின் கீழ்ப்பாதியிலுள்ள பிராணன் மல அடைப்பு நீரடைப்பு 
முதலியவைகளைத் தடுத்து உடம்பின் கீழ்ப்பாதியின் செயல்களைக்கொண்டு 
செலுத்துகின்றது . அதுபோல் , ஏனைய கிருகங்கள் எக்ஞத்தின் பாதிச் செய 
லைக்கொண்டு செலுத்துகின்றன . திருவக் கிரகம் பாதிச் செயலைக்கொண்டு 
செலுத்துகின்றது என்று புகழ்கின்றது . 

பிராமணம் -5 
अधिनोऽन्ये ग्रहा गृह्यन्तेऽर्धी भ्रवस्तस्माद_वाङ्माणोऽन्येषां प्राणा 


AI 


என்பது 


பிர -5 , அது -2 ) 


சோம யாகப் பிராமணம் 


341 


துருவஸ்தாலி ) 


உரை. 


பாதியை ஏனைய கிருகங்கள் கொண்டு செலுத்துகின்றன . பாதியைத் 
துருவக்கிரகங் கொண்டு செலுத்துகின்றது . இதுபற்றியே பாதிச் செயலை 
வாக் முதலியவைகள் நடத்துகின்றன . பாதியை பிராணன்கள் நடாத்து 
கின்றன என்பது . 


துருவக்கிரகம் வைக்குமிடம் ஏனைய கிரகங்களுடைய இடங்க 

ளின்றும் மாறுபட்டதென்கின்றது . 

பிராமணம் -- 6 
उपोप्तेऽन्ये ग्रहास्साद्यन्तेऽनुपोप्ते ध्वस्तस्मादस्नाऽन्याः प्रजाः प्रति 
तिष्ठन्ति मासेनान्याः । 


என்பது 


உரை . 


மண்ணாற்செய்த மேடையின்மேல் ஏனையக் கிரகங்களை வைத்தலாம் . 
கேவலம் பூமியில் துருவக் கிரகத்தை வைத்தலாம் . இதனால் , பசுமாடு முதலி 
யவைகள் காலிலுள்ள கொளும்புகளைப் பூமியில் வைக்கின்றன .. மக்கள் முத 
லிய ஏனைய பசுக்களோ , காலிலுள்ள மாமிசத்தைப் பூமியில் வைக்கின்றன 
என்பது . 


பூமியில் வைக்கும் துருவக்கிரகத்திற்கு , வடக்கு அவிர்த்தான வண்டிக்கும் 

அருகில் இடம் என விதிக்கின்றது . 

பிராமணம் -7 
असुरा वा उत्तरतः पृथिवीं पर्याचिकीर्षन्तां देवा ध्रुवेणा हन्तद्धृवस्य 
ध्रुवत्वं यद्धृव उत्तरतस्साद्यते धृत्यै । 


என்பது . 


உரை . 


அசுரர்கள் வடக்காகவந்து பூமியைப் பிடித்துக்கொள்ள விரும்பினர் . 
தேவர்கள் , துருவம் என்னுஞ் சோமபாத்திரத்தை வடக்கில்வைத்து பூமியை 
நிலைப்படுத்தினர் . துருவம் என்றது நிலையாம் ; இதனால் துருவக்கிரகம் எனப் 
பட்டது . ஆதலின் , இதை , பூமி நிலையின் பொருட்டு வடக்கில் வைக்கின் 
றான் என்பது . 


342 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( துருவஸ்தாலி 
துருவஸ்தாலியிலுள்ள சோமரசத்தை , ஹோதாவின் சமசத்தில் வார்த்து 

விடல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -8 
आयुर्या एतद्यक्षस्य यद्धृव आत्मा होता यद्धोतृचमसे ध्रुवमवनयत्यात्मन्नेव 
यज्ञस्याऽऽयुर्दधाति । 


என்பது , 


உரை . 


துருவம் எக்ஞத்தின் ஆயுளாம் . ஹோ தாவினுடைய சமசம் ஆன்மா 
வாம் ; ஆதலின் அதில் சோமரசத்தை விடுதல் , ஆன்மாவினிடத்தில் எக்ஞத் 
தினுடைய ஆயுளை வைத்தல்போலாகின்றது என்பது . 


வார்க்கவேண்டிய காலத்தை விதிக்க விரும்பி வேறு 

மதங்களைக் கூறுகின்றது . 

பிராமணம் - 9 
पुरस्तादुक्थस्यावनीय इत्याहुः पुरस्ताद्ध्यायुषो भुङ्क्ते मध्यतोऽवनीय 
इत्याहुमध्यमेन ह्यायुषो भुत उत्तरार्धेऽवनीय इत्याहुरुत्तमेन ह्यायुषो 
ர 

என்பது 


உரை . 


சஸ்திரம் என்னும் துதியை ஓதும்போது முதல்பாகத்தில் வார்த்தல் 
வேண்டும் . இதனால் , பூர்வ ஆயுளி ( பாலப் பருவத்தி ) ல் மிகுதியாய் அநுப 
விக்கின்றான் . நடுவில் ஓதும்போது வார்த்தல்வேண்டும் . இதனால் , நடுப் 
பருவமாகிய காளைப்பருவத்தில் மிகுதியாகிய உணவை மருந்துகின்றான் . 
மூன்றாம்பாதியிற் பாடும்போது வார்த்தல்வேண்டும் . இதனால் கிழப்பருவத் 
தில் வன்மை குறைந்தும் மிகுதியா யருந்துவதற்கு விரும்புகின்றனன் 
என்று சிலர்கள் கூறுகின்றனர் என்பது . 


இப்போது தனது பக்ஷத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -10 
वैश्वदेव्यामृचि शस्यमानायामव नयति वैश्वदेव्यो वै प्रजाः प्रजाखेवाऽऽयु 
II 

என்பது . 


சோம யாகப் பிராமணம் 


343 


95-4, 7-9 ] 
இருதுக் கிரஹங்கள் ) 


உரை 


வைசுவதேவம் என்னும் இருக்குமந்திரத்தையும் உதநோ ஹிர்புத்நிய : 
என்னும் இருக்குமந்திரத்தையும் பாடும்போது வார்த்துவிடல்வேண்டும் . 
இதனால் , பிரசைகள் வைசுவதேவ சம்பந்திகளாதலின் பிரசைகளிடத்தில் 
ஆயுளை வைத்ததாகும் என்பது . 

இரண்டாவது அநுவாகம் 

முற்றிற்து . 


ஆருங்காண்டம் ஐந்தாம் பிரபாடகம் 

மூன்றாவது அஙவாகம் 


இருதுக் கிரகங்களைக் கூறும் பிராமணங்கள் . 


மூன்று பஞ்சாதிக்குமேல் முப்பத்து நான்கு பதங்களைக் கொண்டது . 

यज्ञेन वै देवास्सुवर्ग लोकायन्तेऽमन्यन्त मनुष्या नोऽन्वा 
भविष्यन्तीति ते संवत्सरेण योपयित्वा सुवर्ग लोकायन्तमृषय 
ऋतुग्रहैरेवानु प्राजानन् यदृतुग्रहा गृह्यन्तै सुवर्गस्य लोकस्य प्रज्ञात्यै 
द्वादश गृह्यन्ते द्वादश मासास्संवत्सरस्संवत्सरस्य प्रज्ञात्यै सह 
प्रथमौ गृह्यते सहोत्तमौ तसावौद्वावृतू उभयतोमुखमृतुपात्रं 
भवति कः [ ९ ] हि तद्वेद यत ऋतूनां मुखमृतुना प्रेष्येति 
पकृत्व आह षड्वा ऋतर्व ऋतूनेव प्रीणात्य॒तुमिरिति चतुश्चतु 
प्पद एव पशून्त्रीणाति द्विः पुनर्ऋतुनाऽऽह द्विपद एव प्रीणात्यू. 
तुना प्रेष्येति षट्कृत्व आहर्तुभिरिति चतुस्तस्साचतुष्पादः पशव 
ऋतूनुप जीवन्ति द्विः [ १० ] पुनर्ऋतुनाऽऽह तस्माद्विपादश्च 
तुष्पदः पर्नुपं जीवन्त्य॒तुना प्रेष्येति षट्कृत्व आहर्तुभिरिति 
चतुर्द्विः पुनर्ऋतुनाऽऽहाक्रमणमेव तत्सेतुं यजमानः कुरुते 


314 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( இருதுக் கிரஹங்கள் 
सुवर्गस्य लोकस्य समष्टय नान्योऽन्यमनु प्रपद्येत यदन्योऽन्यमनु 
प्रपद्येतर्तुर्ऋतुमनु प्रपद्येतर्तवो भोहु कास्स्युः [ ११ ] प्रसिद्धमेवा 
ध्वर्युर्दक्षिणेन प्रपद्यते प्रसिद्ध प्रतिप्रस्थातोत्तरेण तस्मादादित्यः 
पण्मासो दक्षिणेनैति षडुत्तरेणोपयामगृहीतोऽसि स सोऽस्यह 
स्पत्याय त्वेत्याहास्ति त्रयोदशो मास इत्याहुस्तमेव तत्पीणाति 
[ ?? ] || Affa faregatf7 * 77 || 2 || 

இதில் , இருது என்னும் பாத்திரத்தில் சோமரசத்தைப் பிடிக்கும்வகை 
கூறப்படுகின்றது . 


இருதுக்கிரகங்களைக் கூறுகின்றது . 

பிராமணம் -1 
यशेन वै देवास्सुवर्ग लोकमायन्तेऽमन्यन्त मनुष्या नोऽन्वाभविष्यन्तीति 
ते संवत्सरेण योपयित्वा सुवर्ग लोकमायन्तमृषय ऋतुग्रहरेवानु 
प्राजानन् यहतुग्रहा गृह्यन्ते सुवर्गस्य लोकस्य प्रज्ञात्यै । 


என்பது . 


உரை . 


தேவர்கள் எக்ஞத்தால் சுவர்க்கத்திற்குப் போகின்றபோது தம் 
மைப் பின்பற்றிக்கொண்டு மக்கள் வரா திருத்தற்பொருட்டு வருடத்தால் , 
அதாவது காலதாமதத்தால் மோகிக்கச் செய்துவிட்டு சுவர்க்கஞ் செல்கின் 
றனர் . பிறகு , மக்களுட்சிறந்த இருடிகள் இருது என்னும் சோமரசப் பாத் 
திரத்தைக்கண்டு பிடித்து சோமரசத்தைப் பிடித்து அதனால் சுவர்க்கலோ 
கஞ் செல்கின்றனர் . ஆதலின் சுவர்க்கலோக உணர்ச்சியின் பொருட்டு இரு 
துக் கிரகங்கள் கிரகிக்கப்படுகின்றன என்பது , 


சோமரசம் பிடிக்கும் எண் விதிக்கப்படுகின்றது . 

பிராமணம் - 2 
द्वादश गृह्यन्ते द्वादश मासास्संवत्सरस्संवत्सरस्य प्रज्ञात्यै । 


என்பது . 


சோம யாகப் பிராமணம் 


345 


பிர -5 , அநு -3 ) 
இருதுக் கிரஹங்கள் ) 


: 


உரை . 


படுகின்றது , 


மாதங்கள் பன்னிரண்டாதலின் பன்னிருமுறை சோமரசம் பிடிக்கப் 

இது வருடத்தின் உணர்ச்சியின் பொருட்டாம் என்பது . 
ஈண்டு , பன்னிரண்டு என்றது , பதின்மூன்று பதினான்கிற்கும் உப 
லக்ஷணமாம் என்பதையுணர்க . 


முதலிலும் முடிவிலும் இரண்டையுஞ்சேர்த்துப் பிடித்தல் வேண்டுமென்று 

விதிக்கின்றது . 


பிராமணம் -3 


सह प्रथमौ गृह्येते सहोत्तमौ तस्मादवौद्वावृत् । 


என்பது . 


உரை . 


முதலில் மதுச்ச மா தவர்ச என்னும் இரண்டையும் ஒருமித்து 
பிடித்தல் வேண்டும் . முடிவில் , " தபச்ச தபஸ்யம்ச என இரண்டையும் 
ஒருமித்துப் பிடித்தல்வேண்டும் . இதனால் , இருதுக்களின் அவயவங்கள் 
இரட்டை இரட்டை மாதங்களாய் வருகின்றன என்பது . 

. 


பாத்திரத்திலுள்ள சோமரசத்தை அக்கினியில் ஒழுக விடுவதற்கு பாத்தி 
ரத் துவாரத்தின் பக்கத்தில் இரண்டு முகங்கள் செய்தல் வேண்டுமென்று 
விதிக்கின்றது . 


பிராமணம் -4 


उभयतांमुखमृतुपात्रं भवति को हि तद्वेद यत ऋतूनां मुखम् । 


என்பதி .. 


உரை.. 


இருதுக்கிரகங் தொடங்கியகாலம் இதிலிருந்து என்பது அறிதல் 
கூடாமையின் இருதுபாத்திரத்திற்கு இரண்டு முகங்கள் செய்தல் வேண்டும் 
என்பது . 


44 


346 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( இருதுக் கிரஹங்கள் 


அத்வரியு , பிரதிப்பிரஸ்தாதா என்னும் இருவருடைய பிரேஷை ( ஏவல் ) 

மந்திரங்களைக் கற்பிக்கின்றது . 

பிராமணம் -5 
ऋतुना प्रेभ्येति षत्व आह षड्वा ऋतव ऋतूनेव प्रीणात्य॒तुभिरिति 
चतुश्चतुष्पद एव पशून्प्रीणाति द्विः पुनर्कतुनाऽऽह द्विपद एव 
प्रीणाति । 


என்பது . 


உரை . 


வது 


இருதுநா ப்ரேஷ்ய என்பது முதலியது , மைத்திராவருண ! நீ , 
இருது நிமித்தமாய் ஹோ தாவை ஏவுவாயாக என்னும் மந்திரத்தை , முத 
லாவது மூன்றாவது ஐந்தாவதில் அத்வரியு கூறல்வேண்டும் . இரண்டா 

நான்காவது ஆறாவதில் பிரதிப்பிரஸ்தாதா கூறல்வேண்டும் . இவ் 
வாறு ஆறு முறை கூறுவதால் இருதுக்களைப் பிரியப்படுத்துகின்றான் . இரு 
துக்கள் நிமித்தமாக ஏவுவாயாக என்பதை ஏழாவது ஒன்பதாவதில் அத்வ 
ரியு கூறல்வேண்டும் . எட்டாவது , பத்தாவதில் பிரதிப்பிரஸ்தாதா கூறல் 
வேண்டும் . அவ்வாறு நான்குமுறை கூறுவதால் பசுக்களைப் பிரியப்படுத்து 
கின்றான் , இருதுநாப்ரேஷ்ய என்பதை , பதினோராவதில் அத்வரியு கூறல் 
வேண்டும் . பன்னிரண்டவதில் பிரதிப்பிரஸ்தாதா கூறல்வேண்டும் . இவ் 
வாறு இரண்டு முறை கூறுவதால் மக்களையும் பறவைகளையும் பிரியப்படுத்து 
கின்றான் என்பது . 


முற்கூறிய ஆறு , நான்கு , இரண்டு என்பவைகளையே , காரண 

காரியங்களாகப் புகழ்கின்றது . 

பிராமணம் - 6 
ऋतुना प्रेष्येति षट्कृत्व आहर्तुभिरिति चतुस्तस्माच्चतुष्पादः पशव ऋतूनुप 
जीवन्ति द्विः पुनर्ऋतुनाऽऽह तस्माद्विपादश्चतुष्पदः पशूनुप जीवनंत । 

என்பது . 


உரை . 


நான்குகாற் பிராணிகளான பசு முதலியவைகள் இருது தர்மங்களைக் 
கொண்டு பிழைக்கின்றன . இருகாற் பிராணியாகிய மக்கள் பசுவின்பால் 
முதலானவைகளாற் பிழைக்கின்றனர் என்பது , 


• பிர- , 5 அநு -3 ) 


சோம யாகப் பிராமணம் 


347 


இருதுக் கிரஹங்கள் ) 


மீண்டும் , சுவர்க்கத்திற்கு ஏறும்படிகளாகப் புகழ்கின்றது 

பிராமணம் -7 
ऋतुना प्रेष्येति षट्कृत्व आहर्तुभिरिति चतुद्धिः पुनर्ऋतुनाऽऽहाक्रमणमेव 
तत्सेतुं यजमानः कुरुते सुवर्गस्य लोकस्य समष्टयै । 

என்பது , 


உரை , 


இருதுநாப்ரேஷ்ய ” என்பது முதலியது , பாலம் கீழே பெருத்தும் 
மேலே சிறுத்தும் இருப்பதுபோல் , ஆறு , நான்கு , இரண்டு என பாலப்படி 
போன்றிருத்தலின் எசமானனைச் சுவர்க்கத்திலேற்றி வைக்கும் படிகளைச் 
செய்கின்றான் என்பது . 


அத்வரியுவும் , பிரதிப்பிரஸ்தாதாவும் ஒன்றாய்ப் போதல் கூடாதென்கின்றது . 

பிராமணம் - 8 
नान्योऽन्यमनु प्रपद्येत यदन्योऽन्यमनुप्रपद्येतर्तु + तुमनु प्रपद्येतर्तवो मोहु 
WEET : | 


எனபது . 


உரை. 


அத்வரியுவும் , பிரதிப்பிரஸ்தாதாவும்: முதலாவது இரண்டாவது கிர 
கங்களை ஒன்றாகவே கிரகித்தல் வேண்டும் . பிறகு , அவிர்த்தானத்திலிருந்து 
கிளம்பி , ஆசுவனீயத்தில் ஹோமஞ் செய்துவிட்டு , மீண்டுத் திரும்பிவந்து 
அவிர்த்தான மண்டபத்தில் மற்றொரு கிரகத்தைக் கிரகித்தல்வேண்டும் . 
ங்கு , இருவரும் முன்னும் பின்னுமாக ஒன்று சேர்ந்து போதல்கூடாது . 
முதன் முறை ஒருவன் இரண்டாமுறை ஒருவன் என முறையாகப் போதல் 
வேண்டும் . ஒன்றாய்ப்போய்க் கிரகிக்கில் ஒரு இருதுவில் மற்றொரு இருது 
புகும் இதனாற் கலப்புண்டாய் இருதுக்கள் மோகத்திற்கே காரணங்களாபாகும் 


என்பது . 


காலம் வேறுபட்டதுபோல் வழியும் வேறுபடல் வேண்டுமென்று 

விதிக்கின்றது . 

பிராமணம் -9 
प्रसिद्धमेवाध्वर्युदक्षिणेन प्रपद्यते प्रसिद्ध प्रतिप्रस्थातोत्तरेण तस्मादादित्यः 
षण्मासो दक्षिणेनैति षडुत्तरेण । 


என்பது . 


348 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் --- 

( ஐந்திராக்கின கீ 


உரை . 


முதலிலிருந்து அத்வரியு தெற்காகவும் , பிரதிப்பிரஸ்தாதா வடக்காக 
வுஞ் செல்தலின் , சூரியனும் ஆறு மாதம் வடக்காகவும் ஆறுமாதங்கள் 
தெற்காகவுஞ் செல்கின்றான் . இவையே உத்தராயண தெட்சிணாயனங்கள் 
எனப்படுகின்றன . 

ஈண்டு , பிரதிப்பிரஸ்தாதா அவிர்த்தானமண்டபத்திலிருந்து புறப்படும் 
போது , அத்வரியு அவிர்த்தான மண்ட பத்திற்குட் புகுதல் வேண்டும் . இவ் 
வாறு மாறிச்செல்வதால் இருவகை வழிகள் என்பது . 


" மதுச்ச " என்பது முதலிய மந்திரங்களால் பன்னிரண்டு மாதங்களும் 
பிரியப்படும்போது , சம்சர்ப்ப என்பது முதலிய மந்திரம் பொருளற்றதென்று 
ஆசங்கித்துரைக்கின்றது . 

பிராமணம் - 10 
उपयामगृहीतोऽसि ससोऽस्य रहस्पत्याय स्वेत्याहास्ति त्रयोदशी मास 
इत्याहुस्तमेव तत्प्रीणाति । 

என்பது , 


. 


உரை . 


" உபயாமக்ருஹீதோஷி என்றது முதலியது , பதின்மூன்றாவது 
மாதமும் உண்டு என்று கூறுகின்றனர் . ஆதலின் அதைப் பிரியப்படுத்து 
கின்றான் என்கின்றது . 

மூன்றாவது அஙவாகம் 

முற்றிற்று . 


ஆறாங்காண்டம் ஐந்தாம்பிரபாடகம் 

நான்காவது அங்வாகம் 
ஐந்திராக்கினக் கிரகத்தைக் கூறும் பிராமணங்கள் . 
ஒரு பஞ்சாதிக்குமேல் முப்பது பதங்களைக் கொண்டது . 
सुवर्गाय वा एते लोकाय गृह्यन्ते यदृतुग्रहा ज्योतिरिन्द्राग्नी 
यदैन्द्राग्नमृतुपात्रेणं गृह्णाति ज्योतिरेवास्मा उपरिष्टाद्दधाति 
सुवर्गस्य लोकस्यानुख्यात्या ओजोभृतौ वा एतौ देवानां यदि 


பிர -5 , ந -4 ) 


சோம யாகப் பிராமணம் 


349 


கிரஹங்கள் ) 


न्द्राग्नी यदैन्द्रानो गृह्यत ओज एवाव॑ रुन्धे वैश्वदेव शुक्रपात्रेण 
गृह्णाति वैश्वदेव्या वै प्रजा असावादित्यश्शुक्रो यद्वैश्वदेव 
शुक्रपात्रेण गृह्णाति तस्मादसावादित्यः [ १३ ] सर्वाः प्रजाः 
प्रत्यङ्देति तसासर्व एव मन्यते मां प्रत्युदंगादिति वैश्वदेव 
शुक्रपात्रेण गृह्णाति वैश्वदेव्या वै प्रजास्तेजश्शुक्रो यद्वैश्वदेव 
शुक्रपात्रेण गृह्णाति प्रजास्वेव तेजो दधाति [ १४ ] ॥ तसाद 
Trriff7 * 3= || 8 || 
இதில் , ஐந்திராக்கினக் கிரகத்தில் சோமரசம் பிடிக்கும்வகை கூறப் 


- 


படுகின்றது . 


விதிக்கின்றது . 

பிராமணம் -- 1 
सुवर्गाय वा एते लोकाय गृह्यन्ते यहतुग्रहा ज्योतिरिन्द्राग्नी यदैन्द्राग्नमृतु. 
पात्रेण गृह्णाति ज्योतिरेवामा उपरिष्टाहधाति सुवर्गस्य लोकस्यानु . 


ரன் 


என்பது , 


உரை. 


சுவர்க்கலோகத்தின் பொருட்டு இவைகள் கிரகிக்கப்படுகின்றன , அத் 
துவரியுவின் கையில் அருந்தத்தக்க சோமரசத்துடன் இருக்கும் இருது 
பாத்திரத்தில் ஐந்திராக்கினிகட்கும் சோமரசத்தைப் பிடித்தல்வேண்டும் . 
இதனால் , இருதுக்கிரகத்தால் கிடைத்த சுவர்க்கலோகம் இந்திராக்கினி 
களின் ஒளியால் விளக்கப்பெற்றதாகின்றது என்பது , 


வன்மையைக் கொடுக்குந் தன்மைபற்றி , ஐந்திராக்கினக் கிரகத்தைப் 

புகழ்கின்றது . 

பிராமணம் -2 
ओजोभृतौ वा रतौ देवानां यदिन्द्राग्नी यदैन्द्रानो गृह्यत ओज एवाव 


க | 


என்பது 


350 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( ஐந்திராக்கினக் கிரஹங்கள் 


உரை. 


இந்திரனும் அக்கினியும் தேவர்கட்கு வன்மையை நிலைநாட்டுகின்ற 

ளாதலின் , ஐந்திராக்கினக் கிரகத்தைக் கிரகிப்பவன் வன்மையை 
அடைகின்றான் என்பது . 


வர்க 


மற்றொரு கிரகத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -3 


वैश्वदेव शुक्रपात्रेण गृह्णाति वैश्वदेव्यो वै प्रजा असावादित्यश्शुक्रो 
यद्वैश्वदेव शुक्रपात्रेण गृह्णाति तस्मादसावादित्यस्सर्वाः प्रजाः प्रत्यङङ 
देति तस्मात्सर्व एव मन्यते मां प्रत्युदगादिति । 


என்பது . 


உரை . 


வைசுவதேவம் சுக்கிரக்கிரகத்தில் கிரகித்தல்வேண்டும் . வைசுவதேவம் 
பிரசையாம் . சுக்கிரக்கிரகம் ஆதித்யனாம் , வைசுவதேவத்தைச் சுக்கிரபாத்தி 
ரத்தில் கிரகித்தலால் இவ்வாதித்தன் எல்லாச் சனங்கட்குந் தனித்தனி 
நேரே உதயமாகின்றான் . இதுபற்றியே ஒவ்வொருவரும் எனக்கு நேர் 
இரவி யெழுகின்றது எனக்கு நேர் இரவி யெழுகின்றது என்கின்றனர் 
என்பது . 


ஒளியைக் கொடுத்தலால் வைசுதேவக் கிரகத்தைப் புகழ்கின்றது . 

பிராமணம் - 4 
वैश्वदेव शुक्रपात्रेण गृह्णाति वैश्वदेव्यो वै प्रजास्तेजश्शुको यद्वैश्वदेव * 
शुक्रपात्रेण गृहाति प्रजाखेव तेजो दधाति ॥ 


என்பது . 


உரை. 


வைசுவதேவத்தைச் சுக்கிரபாத்திரத்திற் கிரகித்தலால் பிரசைகளிடத் 
தில் ஒளியை நிறுவுகின்றான் என்பது . 

நான்காவது அநுவாகம் . 

முற்றிற்று . 


351 


19-5 , मका-5 ]] சோம யாகப் பிராமணம் 
மருத்வதீய மாகேந்திரக் கிரஹங்கள் ) 


ஆறாங்காண்டம் ஐந்தாம் பிரபாடகம் 

ஐந்தாவது அஙவாகம் 
மருத்வதீயமாகேந்திரக் கிரகங்களில் சோமம் பிடிப்பதைக் கூறும் பிரா 
மணங்கள் . 


- 


மூன்று பஞ்சாதிக்குமேல் இருபத்தெட்டு பதங்களை கொண்டது . 

इन्द्रो मरुद्भिस्सांविद्येन माध्यंदिने सर्वने वृत्रमहन् यन्माध्य 
दिने सर्वने मरुत्वतीया गृह्यन्ते वाना एव ते यजमानस्य 
गृह्यन्ते तस्य वृत्रं जघ्नुष ऋतवोऽमुह्यन्त्स ऋतुपात्रेण मरुत्वती 
यानगृह्णात्ततो वै स ऋतून्प्राजानाधतुपात्रेण मरुत्वतीया गृह्यन्त 
ऋतूनां प्रज्ञात्यै वज्रं वा एतं यजमानो भ्रातृव्याय प्रहरति 
यन्मरुत्वतीया उदेव प्रथमेन [ १५] यच्छति प्रहरति द्वितीयेन 
स्तृणुते तृतीयेनाऽऽयुधं वा एतद्यजमानस्सर स्कुरुते यन्मरुत्व 
तीया धनुरेव प्रथमो ज्या द्वितीय इपुंस्तृतीयः प्रत्येव प्रथमेन 
धत्ते वि सृजति द्वितीयेन विध्यति तृतीयेनेन्द्रो वृत्र ५ हत्वा परी 
परावर्तमगच्छदपाराधमिति मन्यमानस्स हरितोऽभक्त्स एतान्म 
रुत्वतीयानात्मस्परणानपश्यत्तानगृह्णीत [ १६ ] प्राणमेव प्रथमे 
नास्पृणुतापानं दितीयेनाऽऽत्मानं तृतीयेनाऽऽत्मस्परणा वा एते 
यजमानस्य गृह्यन्ते यन्मरुत्वतीयाः प्राणमेव प्रथमेन स्पृणुतेऽपानं 
द्वितीयेनाऽऽत्मानं तृतीयेनेन्द्रो वृत्रमहन्तं देवा अब्रुवन्महान् वा 
अयमभूयो वृत्रमबंधीदिति तन्महेन्द्रस्य महेन्द्रत्वः स एतं माहे 
न्द्रमुद्धारमुर्दहरत वृत्र हत्वाऽन्यासु देवतास्वधि यन्माहेन्द्रो 
गृह्यत उद्धारमेव तं यजमान उद्धरतेऽन्यासु प्रजावधि शुक्रपात्रेण 


- 


352 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் - 6 

( மருத்வதீயக் கிரஹ 
गृह्णाति यजमानदेवत्यौ वै माहेन्द्रस्तेजश्शुक्रो यन्माहेन्द्र शुक्र 
पात्रेण गृह्णाति यजमान एव तेजो दधाति [ १७ ] ॥ प्रथमेना 
गृह्णीत देवताखष्टावि शतिश्च ॥५ ॥ 


இதில் , மருத்வதீயம் மாகேந்திரமென்னுஞ் சோம பாத்திரங்களில் 
சோமரசத்தைப் பிடித்துவைத்தல் கூறப்படுகின்றது . 


மூன்று மருத்வதீயக் கிரகங்களை விதிக்கின்றது . 


பிராமணம் - ] 


इन्द्रो मरुद्भिस्सांविधन माध्यंदिने सवने वृत्रमहन् यन्माध्यंदिने सवने मरु 
स्वतीया गृहन्ते वार्चना एव ते यजमानस्य गृह्यन्ते । 


என்பது 


உரை . 


இந்திரன் , மருத்துக்களுடன் மனவொருமைப்பட்டு மத்தியானம் 
சோமம் பிழியும்போது விருத்திரனைக் கொன்றனன் . ஆதலின் , மத்தியான 

த்தில் எசமானனுடைய பகைவன் தொலைதற்பொருட்டு மருத்வதீயக் 
கிரகங்களைக் கிரகிக்கின்றான் என்பது . 


அக் கிரகங்கட்குப் பாத்திரங்களை விதிக்கின்றது . 


பிராமணம் - 2 


तस्य वृत्रं जनुष ऋतवोऽमुह्यन्त्स ऋतुपात्रेण मरुत्वतीयानगृहात्ततो वै 
स ऋतून्प्राजानाधतुपात्रेण मरुत्वतीया गृह्यन्त ऋतूनां प्रज्ञात्यै । 


என்பது 


உரை. 


விருத்திரனைக் கொல்வதற்கு இருதுக்கள் மோகஞ்செய்தன . ஆதலின் , 
இருதுபாத்திரங்களில் மருத்வதீயக் கிரகங்களைக் கிரகித்தல் வேண்டும் இது , 
இருதுக்களின் விளக்கத்தின் பொருட்டாம் 


353 


An 5 , அநு -5 ) 

சோம யாகப் பிராமணம் 
மாகேந்திரக் கிரஹங்கள் ) 


மூன்று கிரகங்களையம் வச்சிரவடிவமாய்ப் புகழ்கின்றது . 


பிராமணம் -3 


वज्र वा एतं यजमानो भ्रातृव्याय प्रहरति यन्महत्वतीया उदेव प्रथमेन 
यच्छति प्रहरति द्वितीयेन स्तृणुते तृतीयेन । 

என்பது . 


உரை . 


எசமானன் பகைவன்பொருட்டு , முதலாவது மருத்துவ தீயக் கிரகத் 
தால் வச்சிரத்தை விடுகின்றான் இரண்டாவது கிரகத்தால் அடிக்கின்றான் . 
மூன்றாவ தால் பகைவனைக் கொல்கின்றான் என்பது . 


வில்லைத்தேடும் வடிவால் மீண்டும் புகழ்கின்றது . 


பிராமணம் -4 


आयुधं वा एतद्यजमानस्स स्कुरुते यन्मरुत्वतीया धनुरेव प्रथमो ज्या 
द्वितीय इषुस्तृतीयः । 

என்பது . 


உரை . 
இம் மருத்வ தீயக் கிரகங்களை கிரகித்தல் , எசமானன் முதலாவதால் 
வில்லையும் , இரண்டாவதால் நாண்கயிற்றையும் , மூன்றாவதால் அம்பையும் 
தேடுகின்றான் . அதாவது ஏற்பாடு செய்கின்றான் என்பது . 


தேடிய தநுவை விடும்வடிவாய் மீண்டும் புகழ்கின்றது . 


பிராமணம் -5 


प्रत्येव प्रथमेन धत्ते वि सृजति द्वितीयेन विध्यति तृतीयेन । 


என்பது . 


உரை . 


முதலாவதால் , அம்பைப் பூட்டுகின்றான் , இரண்டாவதால் அம்பை 
விடுகின்றான் . மூன்றாவதால் பகைவனைக் கொல்கின்றான் என்பது . 


45 


354 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( மருத்வதீயக் கிரஹ 


பிராணன் முதலியவைகளைப் பிரியப்படுத்தும் வடிவாய் மீண்டும் 
புகழ்வதற்கு விருத்தாந்தத்தைக் கூறுகின்றது . 

பிராமணம் -- 6 
इन्द्रो वृत्र हत्वा परां परावतमगच्छदपाराधमिति मन्यमानस्स हरितोऽ . 
भवत्स एतान्मरुत्वतीयानात्मस्परणानपश्यत्तानगृहीत प्राणमेव प्रथमे 
नास्पृणुतापानं द्वितीयेनाऽऽत्मानं तृतीयेन । 


என்பது . 


உரை . 


இர் திரன் விருத்திரனைக் கொன்றதும் , அவன் , நான் பெரிய விரோதி 
குலத்துடன் பெரும் பகையைச் செய்துவிட்டேன் என்று எண்ணிக்கொண்டு 
பயந்து மிகத்தூரத்தில் போய் வேறு நிறமாகி விழுந்தனன் . அப்போது , 
இம் மருத்வ தீயக் கிரகங்களை 

எண்ணிக் கண்டுபிடித்து சோமரசத்தைக் 
கிரகித்தனன் . இவைகளுள் முதலாவதால் பிராணனையும் , இரண்டாவதால் 
அபானனையும் , மூன்றாவ தால் ஆன்மாவையும் பிரியப்படுத்தினன் . இதனால் 
அவ்வாறு எண்ணியதால் வந்த பயம் நீங்கி பிரியப்படுத்திய பிராணன் 

முத 
வானவைகளை யடைந்தனன் என்பது . 


இப்போது அவைகளைப் புகழ்கின்றது . 

பிராமணம் -7 
आत्मस्परणा वा एते यजमानस्य गृह्यन्ते यन्मरुत्वतीयाः प्राणमेव प्रथमेन 
स्पृणुतेऽपानं द्वितीयेनाऽऽत्मानं तृतीयेन । 


என்பது 


உரை . 


எசமானன் ஆன்ம நினைவின் பொருட்டே இம் மருத்வ தீயக் கிரகங்க 
ளைக் கிரகிக்கின்றான் . இதனால் , முதலாவதால் , பிராணனையும் , இரண்டாவ 
தால் அபானனையும் , மூன்றாவதால் ஆன்மாவையுங் களிப்படையச் செய் 
கின்றான் என்பது . 


இனி , மாகேந்திரக் கிரகத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -8 
इन्द्रो वृत्रमहन्तं देवा अब्रवन्महान् वा अयमभूद्यो वृत्रमवधीदिति तन्महे 

न्द्रस्य महेन्द्रत्व स एतं माहेन्द्रमुद्धारमुदहरत वृत्र हत्वाऽन्यासु देव 


47.5 , அது -6 ) சோம யாகப் பிராமணம் 

355 
மாகேந்திரக் கிரஹங்கள் ) 

तास्वधि यन्माहेन्द्रो गृह्यत उद्धारमेव तं यजमान उद्धरतेऽन्यासु प्रजा . 
af | 


என்பது , 


உரை . 


என 


இந்திரன் விருத்திரனைக் கொன்றபோது தேவர்கள் அவனை மகான் 
என்றனர் . விருத்திரனைக் கொன்றது காரணமாக மாஹேந்திரன் 
வழங்கப்பெற்றனன் . ஆதலின் மாகேந்திரக் கிரகத்தைக் கிரகித்து ஏனைய 
தேவர்களுக்குள் பெரியோனாதலின் எசமானனும் இம்மாகேந்திரக் கிரகத் 
தைக் கிரகித்தலால் ஏனைய சனங்களுக்குட் பெரியவனாகின்றான் என்பது . 


மாகேந்திரக் கிரகத்திற்குப் பாத்திரத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -9 
शुक्रपात्रेण गृह्णाति यजमानदेवत्यो वै माहेन्द्रस्तेजश्शुक्रो यन्माहेन्द्र शुक्र 
पात्रेण गृह्णाति यजमान एव तेजो दधाति ॥ 

என்பது 


உரை . 


சுக்கிரபாத்திரத்தில் மாகேந்திரக் கிரகத்தைக் கிரகிக்கின்றான் . மாகேந் 
திரக்கிரகம் எசமானனைத் தேவதையாகவுடையது சுக்கிரக்கிரகம் ஒளியாம் . 
சுக்கிர பாத்திரத்தில் மாகேந்திரக் கிரகத்தைக் கிரகிப்பவன் எசமானனிடத் 
தில் ஒளியை நிறுவுகின்றான் என்பது . 

ஐந்தாவது அநுவாகம் 

முற்றிற்று . 


ஆறாங்காண்டம் ஐந்தாம் பிரபாடகம் 

ஆறாவது அநுவாகம் 
ஆதித்தியக் கிரகத்தை விதிக்கும் பிராமணங்கள் . 
ஐந்து பஞ்சாதிக்குமேல் இருபத்தேழ பதங்களைக் கொண்டது . 

अदितिः पुत्रकामा साध्येभ्यो देवेभ्यो ब्रह्मौदनमपचत्तस्या 
उच्छेषणमददुस्तत्प्राश्नात्सा रेतोऽधत्त तस्यै चत्वार आदित्या 
अंजायन्त सा द्वितीयमपचत्साऽमन्यतोच्छेषणान्म इमेऽज्ञत यदने 


356 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 6 

( ஆதித்யக் 
प्राशिष्यामीतो मे वसीयासो जनिष्यन्त इति साग्रे प्राश्नात्सा 
रेतोऽधत्त तस्यै व्यद्धमाण्डमजायत साऽऽदित्येभ्य एव [ १८ ] 
तृतीयमपचद्भोगाय म इद ५ श्रान्तमस्त्विति तेब्रुवन्वरं वृणामहै 
योऽतो जायांता अस्माक स एकोऽसद्योऽस्य प्रजायामृध्याता 
अस्माकं भोगाय भवादिति ततो विवस्वानादित्योऽजायत तस्य वा 
इयं प्रजा यन्मनुष्यास्तास्वेक एव | यो यज॑ते स देवानां भोगाय 
भवति देवा वै यज्ञात् [ १ ९ ] रुद्रमन्तरायन्स आदित्यानन्याक 
मत ते द्विदेवत्यांन्प्रापद्यन्त तान्न प्रति प्रायच्छन्तस्मादपि वध्यं 
प्रपन्नं न प्रति प्रयच्छन्ति तस्माद्विदेवत्येभ्य आदित्यो निगृह्यते 
यदुच्छेषणादायन्त तस्मादुच्छेषणाद्गह्यते तिसृभिर्ऋग्भिगृह्णाति 
माता पिता पुत्रस्तदेव तन्मिथुनमुल्वं गी जरायु तदेव तत् 
[ २० ] मिथुनं पशवो वा एते यदादित्य ऊर्दधि दुना मध्यत 
श्रीणात्यूर्जमेव पशूनां मध्यतो दधाति भृतातङ्कथेन मेध्यत्वाय 
तसादामा पकं दुहे पशवो वा एते यदादित्यः परिश्रित्य गृह्णाति 
प्रतिरुध्यैवास्मै पशून्गृह्णाति पशवो वा एते यदादित्य एष रुद्रो 
यदग्निः परिश्रित्य गृह्णाति रुद्रादेव पशूनन्तर्दधाति [ २१ ] एष वै 
विवखानादित्यो यदुपाशुसवनस्स एतमेव सौमपीथं परि शय 
आ तृतीयसवनाद्विवस्ख आदित्यैष ते सोमपीथ इत्याह विवख 
न्तमेवाऽदित्य ५ सौमपीथेन समर्धयति या दिव्या . वृष्टिस्तयां 
त्वा श्रीणामीति वृष्टिकामस्य श्रीणीयादृष्टिमेवाव॑ रुन्धे यदि 
ताजक्प्रस्कन्देद्वषुकः पर्जन्यस्याद्यदि चिरमवर्षको न सादयत्य 


19 :-), அநு -5 ) சோம யாகப் பிராமணம் 

357 
கிரஹம் ) 

सन्नाद्धि प्रजाः प्रजायन्ते नानु वषट्करोति यदनुवषट्कुर्याद्रुद्रं 
प्रजा अन्ववसृजेन हुत्वाऽन्वीक्षेत यदन्वीक्षेत चक्षुरस्य प्रमायुक 
स्यात्तस्मान्नान्वीक्ष्यः [ २२ ] ।। एव यज्ञाजरायु तदेव तदन्तर्दधाति 
எகானார் || II 

இதில் ஆதித்யக்கிரகங் கூறப்படுகின்றது . 


-- 


ஆதித்தியக் கிரகத்தை விதித்தற் பொருட்டு விருத்தாந்தத்தைக் கூறுகின்றது . 

பிராமணம் - 1 
अदितिः पुत्रकामा साध्येभ्यो देवेभ्यो ब्रह्मौदनमपचत्तस्या उच्छेषणमददु 
स्तत्प्राश्नाला रेतोऽधत्त तस्यै चत्वार आदित्या अजायन्त । 


என்பது . 


உரை . 


புத்திரனை விரும்பிய அதிதி , சாத்தியர்கள் , தேவர்கள் என்பவர்களின் 
பொருட்டு பிரமெளதனஞ் சமைத்தனள் . அவ் வன்னத்தை ஹோமம் 
செய்துவிட்டு எஞ்சியதை தான் அருந்தியதால் கருப்பந்தரித்து நான்கு 
ஆதித்தர்களைப் பெற்றனள் என்பது . 


நான்கு புத்திரர்களைப் பெற்றும் இச்சை நீங்காதவளாய் மீண்டும் 
பிரயோகஞ் செய்தனள் என்கின்றது . 

பிராமணம் -- 2 
सा द्वितीयमपचत्साऽमन्यतोच्छेषणान्म इमेऽशत यदने प्राशिण्यामीतो मे 
वसीया सो जनिष्यन्त इति साऽग्रे प्रामात्सा रेतोऽधत्त तस्यै 

- 
TUSHI 

என்பது , 
உரை . 
அவள் மீண்டும் பிரமௌ தனஞ் சமைத்தனள் . ஆனால் , முன்னர் 
சேடம் அருந்தியதால் நான்கு பிள்ளைகள் பிறந்திருக்கின்றன . இப்போது 
ஆகுதி செய்வதற்கு முன்னமே அருந்தில் மிகுந்த தனமுடைய ஒரு புத்தி 
ரன் உதிப்பன் என்று எண்ணி முன்னர் அருந்தி விட்டனள் , அதனால் , 
கருத்தரிந்தும் அது கருப்பமின்றி வெறும் அண்டமாயிருந்தது என்பது , 


358 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 6 

( ஆதித்யக் 
கருப்பம் அழிந்ததை நீக்குவதற்கு மீண்டும் பிரயோகஞ் செய்தனள் 

என்கின்றது . 

பிராமணம் -3 
साऽऽदित्येभ्य एव तृतीयमपचद्भोगाय म इद श्रान्तमस्त्विति तेब्रव 
न्वरं वृणामहै योऽतो जायाता अस्माक स एकोऽसद्योऽस्य प्रजायाम 
ध्याता अस्माकं भोगाय भवादिति ततो विवस्वानादित्योऽजायत तस्य 
वा इयं प्रजा यन्मनुष्यास्ताखेक एव ? यो यजते स देवानां भोगाय 


afI 


என்பது . 


உரை . 


அதிதி மூன்று முறையும் பிரமௌ தனஞ் சமைத்தனள் இவ்வண்டம் 
கருப்பமின்றி வீணாய்விட்டது . இப்போது நான் கருப்பந் தரிப்பதால் அதிதி 
யின் போகத்தின் பொருட்டு ஆகும் என்று பிரமௌ தனத்தை ஆதித்தர் 
கட்கு ஹோமஞ் செய்தனள் . இதனால் , அண்டத்திலிருந்து உதிப்பவன் 
எங்களுக்குள் நடுவில் ஒரு ஆதித்தனாய் இருப்பானாக . இவ்வாதித்துனுடைய 
பிரசைகளின் சம்பத்து எமது போகத்தின் பொருட்டு ஆகுக என்று வரங் 
கேட்டுக்கொண்டனள் . பிறகு அவ்வாறே , அவ்வண்டத்திலிருந்து 
வான் என்னும் ஆதித்யன் பிறந்தனன் . அவ்வாதித்தனுடைய பிரம் 

பிரசைகளே 
இம் மனிதர்களாயினர் . அப் பிரசைகளுள் எவன் யாகஞ்செய்கின்றானோ 
அவன் மிகுந்த சம்பத்துடையனாவன் ஆதலின் தேவர்களுடைய போகத் 
தின் பொருட்டு அவனுடைய சம்பத்து உதவுகின்றது என்பது . 


விவசு 


23 


இவ்வாறு , விருத்தாந்தத்தால் கிரகத்தின் தேவதையைக் கூறிவிட்டு, 
சோமரசம் பிடித்துவைப்பதைக் கூறுவதற்கு மற்றொரு விருத்தாந்தத்தைக் 
கூறுகின்றது . 

பிராமணம் - 4 
देवा वै यहादुद्रमन्तरायन्स आदित्यानन्याक्रमत ते द्विदेवत्याप्रापद्यन्त 
तान्न प्रति प्रायच्छन्तस्मादपि वध्यं प्रपन्नं न प्रति प्रयच्छन्ति । 


என்பது . 


உரை . 


தேவர்கள் எக்ஞஞ் செய்தனர் அதில் உருத்திரனை மறந்துவிட்டனர் . 
அவ் வுருத்திரன் ஆதித்தர்களை யடைந்து பீடித்தனன் . பீடிக்கப்பட்ட 
ஆதித்தர்கள் ஐந்திரவாயு முதலிய த்விதேவத்தியக் கிரகங்களைச் சரணடைந் 


சோம யாகப் பிராமணம் 


359 


பிர - 5 , அநு -6 ) 
கிரஹம் ) 


தனர் . அக் கிரகதேவர்கள் , ஆதித்தர்களை உருத்திரனிடங் காட்டிக்கொடுத் 
திலர் . இதனால் , பிறரால் துன்புறுத்தப்பெறும் கள்வர் முதலானோர்களும் 
சரணமடைவரேல் , பிறரிடம் அவர்களைக் காட்டிக்கொடுப்பதில்லை என் 


கின்றது . 


ஆதித்யக் கிரகத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் - 5 
तस्माद्विदेवत्येभ्य आदित्यो निर्गृह्यते । 


. 


என்பது 


உரை . 


ஆதித்தர்கள் இரட்டைத் தேவதைக் கிரகங்களைச் சரண மடைந்ததால் , 
இரட்டைத் தேவதைச் கிரகங்களின் சேடத்தில் ஆதித்யக் கிரகத்தைக் கிர 
கித்தல் வேண்டும் என்பது . 


பிரம ஓதனத்தின் ஹோம சேடத்தால் ஆதித்தர்கள் தோன்றினர்களாத 
லின் , இரட்டைத் தேவதைக் கிரகசேடத்தில் சோமரசம் பிடித்தல் பொருந் 
தும் என்கின்றது . 

பிராமணம் - 6 
यदुच्छेषणादजायन्त तस्मादुच्छेषणाद्गृह्यते । 


என்பது 


உரை. 


சேடத்தால் தோன்றினவர்களாதலின் அதன் சேடத்தில் பிடித்தல் , 


என்பது . 


பிடிப்பதற்கு , " கதாசன என்றது முதலிய மந்திரத்தை விநியோகிக்கின்றது .. 

பிராமணம் -7 
तिसृभिक्रम्भिहाति माता पिता पुत्रस्तदेव तन्मिथुनमुल्वं गर्भो जरायु 
तदेव तन्मिथुनम् । 


ன்பது . 


உரை . 


மூன்று இருக்கு மந்திரங்களால் சோமரசத்தைப் பிடிக்கின்றான் . ஏனெ 
னின் ? அன்னைபிதாக்கள் அவர்களின் புணர்ச்சி குழந்தை என்பன மூன் 


360 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( ஆதித்யக் 
றாம் என்க மற்றும் , கருப்பம் , அதில் பூரித்திருக்கும் நீர் அந்நீரின்பை என 
கருப்பமும் முவகைத்தாமாதலின் என்பது . 


இக் கிரகத்தில் தயிரைக் கலத்தல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 


பிராமணம் -8 


1 


पशवो वा पते यदादित्य ऊर्दधि दन्ना मध्यतश्श्रीणात्यूर्जमेव पशूनां 
मध्यतो दधाति । 

என்பது . 


உரை . 


ஆதித்தக் கிரகங்கள் மழையால் பசுக்கட்கு உபகாரஞ் செய்தலின் 
பசுக்களாம் . தயிர் அருந்தப்படுவதால் இரசமாம் . ஆதலின் , நடுவில் சோமத் 
தில் தயிரைக் கலத்தல்வேண்டும் . அதாவது , முதல் மந்திரத்தால் ஒருமுறை 
சோமரசத்தைப் பிடித்துக்கொண்டு மூன்றாவது மந்திரத்தால் மீண்டும் 
பிடிக்கின்றவன் நடு மந்திரத்தால் தயிரைக் கலத்தல் வேண்டு மென்பதாம் . 


தயிர்க்கு ஒரு குணத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -9 


शृतातङ्कयेन मेध्यत्वाय तस्मादामा पक्कं दुहे । 


என்பது 


உரை . 


இங்கு , தயிர்ப்பாத்திரத்தில் பால் குளிர்ந்தபிறகு உறை வார்த்தல் 
வேண்டும் . மற்றைய தயிர்க்கு கறந்து சூடாயுள்ள பாலில் உறை வார்த்துத் 
தோய்வித்தல் வேண்டும் என்பது . இது புநிதஞ் செய்தற்பொருட்டாம் . இது 
பற்றியே பசுக்கள் சூடாகவே பாலைத் தருகின்றன என்பது . 


கிரகத்தை மூடிக்கொள்ள வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -10 
पशवो वा एते यदादित्यः परिश्रित्य गृह्णाति प्रतिरुध्यैवास्मै पशून्गृह्णाति । 


எனபது . 


சோம யாகப் பிராமணம் 


பிர -5 , அநு -6 ) 
கிரஹம் ) 


361 


உரை. 


ஆதித்யக் கிரகம் பசுவாமாதலின் , அதை , கையால் அல்லது தருப்பை 
யால் மறைத்துக்கொண்டு கிரகிக்கின்றான் . இதனால் இவ்வெசமானனுக்கு 
பசுக்களை மடக்கிக் கவர்ந்து கொள்கின்றவனாகின்றான் என்பது . 


ஆதித்தியக் கிரகத்தை மூடிக்கொள்வதை எடுத்துக்கொண்டு புகழ்கின்றது . 

பிராமணம் - 11 
पशवो वा एते यदादित्य एष रुद्रो यदग्निः परिश्रित्य गृह्णाति रुद्रादेव पशू 
नन्तर्दधाति । 


என்பது . 


உரை . 


ஆதித்தியக் கிரகங்கள் பசுக்களாம் . உருத்திரன் அக்கினியாம் ; அதை 
மறைத்துக்கொண்டு கவர்கின்ற இதனால் உருத்திரனால் பசுக்கள் மறைக் 
கப்படுகின்றன என்பது . 


ஆதித்தனை மேற்கொண்ட மந்திரம் , கலக்கிவிடுங் குழவிக்கல்லாகிய 
பொருளை மேற்கொண்டதாக உரை கூறுகின்றது . 

பிராமணம் -12 
एष वै विवस्वानादित्यो यदुपाशुसवनस्स एतमेव सोमपीथं परिशय 
आ तृतीयसवनाद्विवस्व आदित्यैष ते सोमपीथ इत्याह विवस्वन्तमेवा 
ऽऽदित्य सोमपीथेन समर्धयति । 

என்பது . 


உரை . 


தயிரையுஞ் சோமரசத்தையுங் கலக்குங் குழவிக்கல்லின் அபிமானி 
தேவதை விவசுவான் என்னும் ஆதித்யனாம் குழவிக்கல்லே ஆதித்தனாம் 
ஆதலின் இவ்வாதித்தக் கிரகத்திலுள்ள சோமம் மூன்றாவது சவனம் 
வரை இருக்கின்றது . ஆதலின் , மூன்றாவது சவனம் வரை இருக்கும் ஆதித் 
தன் இக்குழவிக்கல் என்றதாம் . ஆதலின் விவசுவானையுடைய ஆதித்திய 
னையே குழவிக்கல்லால் சோமம் பருகினவனாக்குகின்றான் என்றது பொருந் 
தும் என்பதாம் , 


46 


362 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( ஆதித்யக் கிரஹம் 


விருப்பால் தயிரை மந்திரத்துடன் கலத்தல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 


பிராமணம் -13 


या द्विव्या वृष्टिस्तया त्वा श्रीणामीति वृष्टिकामस्य श्रीणीयादृष्टिमेवाव रुन्धे 
यदिताजप्रस्कन्देद्वषुकः पर्जन्यस्स्याद्यदि चिरमवर्षकः । 

என்பது . - 


9 


உரை . 


யாதிவ்யா என்றது முதலியது , மழையை விரும்பியவன் இம் மந்தி 
ரத்தால் தயிரைக் கலக்கிவிடில் மழையை அடைகின்றான் என்பது . 


ஏனைய கிரகங்களைப்போல் இதையும் வைத்தல் வேண்டுமென்று வந்தபோது 

அதை விலக்குகின்றது . 


பிராமணம் -.14 


न सादयत्यसन्नाद्धि प्रजाः प्रजायन्ते नानु वषट्करोति यदनुवषट्कुर्या 
द्रुद्रं प्रजा अन्ववसजेन्न हुत्वाऽन्वीक्षेत यदन्वीक्षेत चक्षुरस्य प्रमायुक 
स्यात्तस्मान्नान्वीक्ष्यः ॥ 


என்பது , 


உரை . 


இக் கிரகத்தை வைப்பதற்கு மந்திரமின்மையின் வைத்தல் இல்லை . கிர 
கித்தவுடனே ஹோமஞ் செய்தல்வேண்டும் . கருப்பாசயத்திற்கு வேறாகிய 
இடத்தில் இது விழா தத்தால் பிரசைகளுண்டா கின்றன . அநுவஷட்காரம் 
இல்லை . அநுவஷட்காரஞ் செய்யில் பிரசைக்களைக் குறித்து உருத்திரனுக் 
குக் கோரத்தையுண்டாக்கியதாகும் . ஆதலின் , ஒருமுறையே ஹோமமாம் . 
ஹோ மத்தை அத்வரியு பார்க்கில் சண்கெடும் ஆதலின் பார்த்தல்கூடாது 
என்பது . 


ஆறாவது அஙவாகம் 

முற்றிற்று 


சோம யர்கப் பிராமணம் 


363 


9.5 , 15-7 ] 
சாவித்திரக் கிரஹம் ) 


ஆறாங்காண்டம் ஐந்தாம் பிரபாடகம் 


ஏழாவது அஙவாகம் 


சாவித்திர கிரகத்தைக் கூறும் பிராமணங்கள் . 


மூன்று பஞ்சாதிக்குமேல் பத்தொன்பது பதங்களைக் கொண்டது . 


- 


अन्तर्यामपात्रेण सावित्रमाग्रयणाद्गृह्णाति प्रजापतिर्वा एष 
यदाग्रयणः प्रजानां प्रजननाय न सादयत्यसन्नाद्धि प्रजाः प्रजा 
यन्ते नानु वषट्करोति यदनुवषट्कुर्याद्रं प्रजा अन्वव॑सृजेदेष वै 
गायत्रो देवानां यत्सवितैष गायत्रियै लोके गृह्यते यदांग्रयणो 
यदन्तर्यामपात्रेण सावित्रमाग्रयणागलाति खादेवैनं योनेनिगलाति 
विश्वे [ २३ ] देवास्तृतीय सवनं नोदयच्छन्ते सवितार प्रात . 
स्सवनागर सन्तं तृतीयसवनमभि पर्यणयन्ततो वै ते तृतीय 
सनमुदयत्छन् यत्तृतीयसवने सावित्रो गृह्यते तृतीयस्य॒ सव॑नस्यो 
यत्यै सवितृपात्रेण वैश्वदेवं कलशाद्लाति वैश्वदेव्यो वै प्रजा 
वैश्वदेवः कलशस्सविता प्रसवानामीशे यत्सवितृपात्रेण वैश्वदेवं 
कलशाद्गृह्णाति सवितृसत एवास्मै प्रजाः प्र [ २४ ] जनयति 
सोमे सोमममि गृह्णाति रेत एव तद्दधाति सुशर्माऽसि सुप्रतिष्ठान 
इत्याह सोमे हि सोममभिगृह्णाति प्रतिष्ठित्या एतस्मिन् वा अपि 
ग्रहे मनुष्येभ्यो देवेभ्यः पितृभ्यः क्रियते सुशर्माऽसि सुप्रतिष्ठान 
इत्याह मनुष्येभ्य एवैतेन करोति बृहदित्याह देवेभ्य एवैतेन 
करोति नम इत्याह पितृभ्य एवैतेनं करोत्येतावती देवतास्ताभ्य 
एवैन सीभ्यो गृह्णात्येष ते योनिर्विश्वेभ्यस्त्वा देवेभ्य इत्याह 


- 


- 


न 


364 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் - 

( சாவித்திரக் 
aataty: [ R4 ] || Ra r freq ன்னல் 
என் || 


இதில் , சாவித்திர வைசுவதேவக் கிரகங்களில் சோமரசத்தைப் பிடித்து 
வைக்கும்முறை கூறப்படுகின்றது . 


சவிதா தேவதையின் கிரகத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -1 
अन्तर्यामपात्रेण सावित्रमाग्रयणागृह्णाति प्रजापतिर्वा एष यदाग्रयणः 
प्रजानां प्रजननाय । 

என்பது , 


உரை . 


ஆக்ராயணக் கிரகத்திலிருக்குஞ் சோமரசத்தை சவிதா தேவதையின் 
பொருட்டு அந்தர்யாமக் கிரக பாத்திரத்தில் எடுத்துக்கொள்கின்றான் . ஆக் 
ராயணம் பிரசாபதியாமாதலின் இது பிரசைகளை உண்டாக்குதற்பொருட் 
டாம் என்பது . 


முன் கிரகத்தைப்போல் இதற்கும் வைத்தன் முதலானவைகளை 

மறுக்கின்றது . 

பிராமணம் -2 
न सादयत्यसन्नाद्धि प्रजाः प्रजायन्ते नानु वषट्करोति यदनुवषट्कुर्याद्रुद्रं 
THTTET 

என்பது . 


உரை . 


சுக்கிலம் கருட் பாசயத்தைத் தவிர்த்து ஏனைய விடத்தில் விழா தத்தால் 
இக்கிரகமும் வேறிடத்தில் வைக்கப்படுவதில்லை . இதற்கும் அநுவழட்காரமும் 
இல்லை அநுவழட்காரஞ் செய்யில் , பிரசைகளை முன்னிட்டு உருத்திரனுக்குக் 
கோரத்தை யுண்டாக்கியதாகும் என்பது . 


விதித்த சாவித்திரக் கிரகத்தைப் புகழ்கின்றது . 

பிராமணம் -- 3 
एष वै गायत्री देवानां यत्सवितैष गायत्रियै लोके गृह्यते यदाग्रयणो यद 
तर्यामपात्रेण सावित्रमाप्रयणागृहाति स्वादेवैनं योनेनिहाति । 


என்பது 


சோம யாகப் பிராமணம் 


365 


பிர -5 , அது -7 ) 
கிரஹம் ) 


உரை . 


45 


இச் சவிதா , தேவர்களுட் காயத்திரிச் சம்பந்தமுடையது . இதை , 
தத்சவிது : என்றது முதலிய காயத்திரி மந்திரத்திற்காண்க . ஆக்ரய 
ணம் காலைச் சவனத்தில் காயத்திரியினுடைய இடத்திற் கிரகிக்கப்படுகின் 
றது . ஆதலின் , அந்தர்யாமத்திலிருந்து ஆக்ரயணத்தில் சாவித்திர தேவ 
தையின் பொருட்டுச் சோமரசத்தைக் கிரகிப்பவன் சவிதாவின் கிரகமாகிய 
காரணத்திலிருந்தே கிரகித்தவனாகின்றான் என்பது . 


சாவித்திரத்திற்கு மூன்றாவது சவனத்தின் சம்பந்தத்தை விதிக்கின்றது . 

பிரரமணம் -4 
विश्वे देवास्तृतीय सवनं नोदयच्छन्ते सवितारं प्रातस्सवनभाग ५ सन्तं 
तृतीयसवनमभि पर्यणयन्ततो वै ते तृतीय सवनमुदयच्छन् यत्तृतीय 
सवने सावित्रो गृह्यते तृतीयस्य सवनस्योद्यत्यै । 

என்பது . 


உரை . 
விசுவே தேவர்கள் மூன்றாவது சவனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டா 
தவர்களாயினர் . ஆதலின் , காலைச் சவனத்தின் அவிர்ப்பாகனாகிய சவிதாவை 
உதவியாகக்கொண்டு மூன்றாவது சவனத்தை ஏற்றுக்கொண்டனர் .. ஆத 
லின் மூன்றாவது சவனத்தில் சவிதா தேவதைக்குக் கிரகிக்கப்படுகின்றது 
என்பது . 


வைசுவதேவக் கிரகத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -5 
सवितृपात्रेण वैश्वदेवं कलशाद्गृह्णाति वैश्वदेव्यो वै प्रजा वैश्वदेवः कलश 
स्सविता प्रसवानामीशे यत्सवितृपात्रेण वैश्वदेवं कलशागृह्णाति सवि 
तृप्रसूत एवास्मै प्रजाः प्र जनयति । 


என்பது . 


உரை . 


முதலில் அந்தர்யாம பாத்திரமா 

ரமாயிருந்தபோதிலும் இட்போது அது 
சவித்ரு பாத்திரமாயிற்று , அதில் கலசத்திலுள்ள சோமரசத்தில் வைசுவ 
தேவக் கிரகத்தில் எடுத்துக்கொள்ளல் வேண்டும் . பிரசைகளும் விசுவ 
தேவர்களாற் பாதுகாக்கப்படுதலின் வை சுவதேவமாம் . கலசமும் எல்லாத் 


366 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( சாவித்திரக் 


தேவதைகளின் சோமரசங்களையும் பொதுவாகத் தாங்குவ தால் வைசுவ 
தேவமாம் . சவிதா பிறக்கின்றவைகட்கு ஈசனாவன் ; ஆதலின் , சவித்ருபாத்தி 
ரத்தில் வைசுவ தேவதைக்குச் சோமரசத்தை எடுக்கின்றவன் சவிதாவின் 
ஏவலாலே இவனுக்குப் பிரசையை யுண்டாக்குகின்றான் என்பது . 


சவிதாவின் சேமமாகிய சோமரசத்துடன் வைசுவதேவம் என்னுஞ் 
சோமரசத்தையும் பிடித்துக்கொள்ளல் வேண்டுமென்று விதிக்கின்றது .. 

பிராமணம் - 6 
सोमे सोममभि गृह्णाति रेत एव तद्दधाति । 


என்பது . 


உரை. 


சோமரசத்தில் மற்றொரு சோமரத்தை வார்த்துக்கொள்கின்றான் . இத 
னால் இரேதசை நிலைக்கச் செய்கின்றான் என்பதாம் . 


மேற்கூறிய வகையால் , மந்திரத்தில் சுப்ரதிஷ்ட்டான : என்றது 

பொருந்துகின்றது என்கின்றது . 

பிராமணம் -7 
सुशर्माऽसि सुप्रतिष्ठान इत्याह सोमे हि सोममभिगृह्णाति प्रतिष्ठित्यै । 

என்பது 


உரை . 


சுசர்மாஸி என்றது முதலியது , சோமரசத்தில் மற்றொரு சோம 
ரசத்தை எடுத்துவைக்கின்றான் என்கின்றது . து நிலைத்தற் பொருட்டாம் 
என்பது . 


மந்திரத்திலுள்ள பதங்களுக்கு ஒரு விசேடவிஷய மாந்தன்மையைக் 

காட்டுகின்றது . 

பிராமணம் - 8 
एतस्मिन् वा अपि ग्रहे मनुष्येभ्यो देवेभ्यः पितृभ्यः क्रियते सुशर्माऽसि 

सुप्रतिष्ठान इत्याह मनुष्येभ्य एवैतेन करोति वृहदित्याह देवेभ्य एवैतेन 
करोति नम इत्याह पितृभ्य एवैतेन करोत्यतावती 4 देवतास्ताभ्य एवैन 
सर्वाभ्यो गृह्णाति । 

என்பது 


சோம யாகப் பிராமணம் 


367 


பிர -5 , அது -8 ) 
கிரஹம் ) 


உரை . 


இவ் வைசுவதேவக் கிரகத்தில் , மனிதர்களின் பொருட்டும் , தேவர்க 
ளின் பொருட்டும் , பிதிர்க்களின் பொருட்டும் சோமரசத்தை எடுத்துக் 
கொள்ளுகின்றான் . என்னை ? சுசர்மாஸி என்றது முதலியதில் , சுசர்ம 
என்பதால் நற்சுகத்தை விரும்பும் மனிதர்களையும் , பிருகத் என்றதால் 
பெரும் மகிமைகளையுடைய தேவர்களையும் , நம : என்றதால் பிதிர்க்களையுங் 
குறிப்பிட்டிருப்பதால் என்க இவர்களே வைசுவ தேவர்களாவர் இவர் 
களின் பொருட்டுச் சோமரசத்தை எடுக்கின்றான் என்பது . 


வைத்தற்குரிய மந்திரத்தில் விசுவேப்யம் என்னுமிது , எல்லோர்களின் 
பொருட்டாமாதலின் பொருந்தும் என்கின்றது . 

பிராமணம் -9 
एष ते योनिर्विश्वेभ्यस्त्वा देवेभ्य इत्याह वैश्वदेवोह्येषः ॥ 

என்பது . 


உரை . 


ஏஷதேயோனி: விசுவேப்யஸ்த்வா என்றது , எல்லாத் தேவர்களின் 
பொருட்டும் இங்குவைக்கின்றேன் என்பதாமாதலின் , இது வைசுவதேவக் 
கிரகமாம் என்பது . 

ஏழாம் அஙவாகம் 
முற்றிற்று . 


ஆழங்காண்டம் ஐந்தாம் பிரபாடகம் 


எட்டாவது அஙவாகம் 


பாத்தினீவதக் கிரகத்தைக் கூறும் பிராமணங்கள் 
ஆறு பஞ்சாதிக்கு மேல் எட்டுப் பதங்களைக் கொண்டது . 
प्राणो वा एष यदुपाशुर्यदुपाशुपात्रेण प्रथमश्चोत्तमश्च ग्रहौ 
गृह्येते प्राणमेवानु प्रयन्ति प्राणमनूयन्ति प्रजापतिर्वा एष यदा 
ग्रयणः प्राण उपाशुः पत्नीः प्रजाः प्रजनयन्ति यदुपाशुपात्रेण 
पानीवतमाग्रयणाद्गृह्णाति प्रजानां प्रजननाय तात्प्राणं प्रजा 


- 


368 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம்-6 

( பாத்னீவதகி 
अनु प्रजायन्ते देवा वा इतइतः पत्नीस्सुवर्गम् [ २६ ] लोकमजि 
गासन्ते सुवर्ग लोकं न प्राजान न्त एतं पानीवतमपश्यन्तम 
गृह्णन्त ततो वैसुवर्ग लोकं प्राजानन् यत्यानीवतो गृह्यते सुवर्गस्य 
लोकस्य प्रज्ञात्यै स सोमो नातिष्ठत स्त्रीभ्यो गृह्यमाणस्तं घृतं 
वज्र कृत्वाऽनन्तं निरिन्द्रियं भूतभगृह्णन्तस्मात्स्त्रियो निरिन्द्रिया 
अदायादीरपि पापात्पुश्स उपस्तितरम् [ २७ ] वदन्ति यद्धृतेन 
पानीवत श्रीणाति वज्रेणैवैनं वशे कृत्वा गृह्णात्युपयामगृही 
तोऽसीत्याहेयं वा उपयामस्तस्मादिमां प्रजा अनु प्रजायन्ते 
बृहस्यतिसुतस्य त इत्याह ब्रह्म वै देवानां बृहस्पतिब्रह्मणैवास्मै 
प्रजाः प्रजनयतीन्दो इत्याह रेतो वा इन्दु रेत एव तदधातीन्द्रि 
याव इति [ २८ ] आह प्रजा वा इन्द्रियं प्रजा एवास्मै प्रजनय 
त्यग्ना ३ इत्याहाग्निई रेतोधाः पत्नीव इत्याह मिथुनत्वार्य सजू 
देवेन त्वष्ट्रा सोमं पिबेत्याह त्वष्टा वै पशूनां मिथुनानारूप 
कृद्रूपमेव पशुपुं दधाति देवा वै त्वष्टारमजिघासन्त्स पत्नीः 
प्रापद्यत तं न प्रति प्रायच्छन्तस्मादपि [ २ ९ ] वध्यं प्रपन्नं न 
प्रति प्रयच्छन्ति तस्मात्पानीवते त्वष्ट्रेऽपि गृह्यते न सादयत्यस 
नाद्धि प्रजाः प्रजायन्ते नानु वर्षट्करोति यदनुवषट्कुर्याद्रुद्रं प्रजा 
अन्ववसृजेद्यन्नानुवषट्कुर्यादान्तमग्नीत्सोमं भक्षयेदुपाश्वनु वर्ष 
ट्करोति न रुद्रं प्रजा अन्ववसृजति शान्तमग्नीत्सोमं भक्षयत्यग्नी 
नेष्टुरुपस्थमा सीद [ ३० ] नेष्टः पत्नीमुदानयेत्याहानीदेव नेष्टरि 
रेतो दधाति नेष्टा पत्नियामुद्गात्रा सं ख्यापयति प्रजापतिर्वा एष 


சோம யாகப் பிராமணம் 


பிர -5 , அநு -8 ) 
கிரஹம் ) 


369 


यदुद्गाता प्रजानां प्रजननायाप उप प्रवर्तयति रेत 
एव 
त्यूरुणोप प्रवर्तयत्यूरुणा हि रेतस्सिच्यते न कृत्योरुमुप प्रवर्त 
यति यदा हि नग्न ऊरुभवत्यर्थ मिथुनी भवतोऽथ रेतस्सिच्यतेऽर्थ 
प्रजाः प्रजायन्ते [ ३१ ] ॥ पत्नीस्सुवर्गमुपस्तितरमिन्द्रियाव 
इत्यपि सीद मिथुन्यष्टौ च ॥ ८ ॥ 

இதில் , பாத்னீவதம் என்னுஞ் சோமரசபாத்திரத்தில் சோமரசததை 
எடுத்துவைப்பது கூறப்படுகின்றது . 


பாத்னீவதம் என்னுஞ் சோமரசம் பிடிப்பதற்கு , பாத்திரம் இதுவென்று 

விதிக்கின்றது . 

பிராமணம் -- 1 
प्राणो वा एष यदुपाशुर्यदुपाशुपात्रेण प्रथमश्चोत्तमश्च ग्रहो गृह्येते 
प्राणमेवानु प्रयन्ति प्राणमनूद्यन्ति । 


என்பது . 


உரை . 
உபாம்சுக்கிரகம் பிராணன் என்றது முன்னர்க் கூறப்பெற்றது . அதில் , 
முதற்கிரகமும் முடிவுக் கிரகமும் எடுத்துக்கொள்ளப்படவேண்டும் . ஈண்டு , 
நித்தியமாகிய சோமரசத்தைப் பிடிப்பதில் , உபாம் சுக்கிரகமே முதலாவதாம் . 
அக்கினிட்டோமத்தை நோக்க பாத்னீவதக் கிரகமே முடி விற் கிரகிப்பதாம் . 
இவ்வாறு தொடக்கத்திய உபாம் சுக்கிரகத்தையும் முடிந்த பாத்னீவதக் 
கிரகத்தையும் ஒன்றில் எடுக்கில் பிராணனைப் பற்றியே தொடக்கமும் முடிவு 
மாகின்றது என்பது . 


பாத்னீவதக் கிரகத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -2 


प्रजापतिर्वा एष यदाग्रयणः प्राण उपाशुः पत्नीः प्रजाः प्रजनयन्ति यदु 
पाशुपात्रेण पानीवतमाग्रयणाद्गृह्णाति प्रजानां प्रजननाय तस्मात्प्राणं 
प्रजा अनु प्रजायन्ते । 


என்பது . 


47 


370 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( பாத்னீவதக்கிரஹம் 


உரை. 


பிரசாபதி , ஆக்ரயணஸ்தாலியாகும் உபாம் சுக்கிரகம் பிராணன் ஆத 
லின் ஆக்ரயணத்திலிருந்து உபாம்சுபாத்திரத்தில் பாத்னீவதக் கிரகத் 
தைக் கிரகித்தவன் பிராணனுடைய பிரசைகளை உண்டாக்குகின்றான் . ஆத 
லின் பிரசைகள் உண்டாகின்றன என்பது . 


விதித்த கிரகத்தைப் புகழ்கின்றது . 

பிராமணம் -3 
देवा वा इतइतः पत्नीस्सुवर्ग लोकमजिगा * सन्ते सुवर्ग लोकं न प्राजा 
नन्त एतं पानीवतमपश्यन्तमगृह्णत ततो वै सुवर्ग लोकं प्राजानन्यत्पा 
त्नीवतो गृह्यते सुवर्गस्य लोकस्य प्रज्ञात्यै । 


என்பது . 


உரை . 
தேவர்கள் , பாத்னீவதக் கிரகத்தைத் தவிர்த்து ஏனையகிரகங்களால் 
சுவர்க்கத்தை யடைய முயன்றும் அடைய முடி.யவில்லை. பிறகு , பாத்னீ 
வதம் என்னுங் கிரகத்தைக்கண்டு பிடித்து கிரகித்து சுவர்க்கத்தை யடைந் 
தனர் . ஆதலின் , இக் கிரகம் சுவர்க்கலோகத்தை உணர்ந்தடைதற் பொருட் 
டுக் கிரகிக்கப்படுகின்றது என்பது . 


இக் கிரகத்தில் நெய்யைக் கலத்தல் வேண்டுமென்பதை விதிக்கின்றது . 

பிராமணம் -4 
स सोमो नातिष्ठत स्त्रीभ्यो गृह्यमाणस्तं घृतं वज्रं कृत्वाऽनन्तं निरिन्द्रिय 
भूतमगृह्णन्तस्मास्त्रियो निरिन्द्रिया अदायादीरपि पापात्पुस उपस्ति 
तरं वदन्ति यद्धृतेन पानीवत श्रीगाति वज्रेणैवैनं वशे कृत्वा 
ரசா 

என்பது . 


உரை . 


மாதரைத் தேவதையாகக் கொள்வதைப் பொறுக்கமுடியாத சோமம் 
தன துவடிவை மறைத்துக்கொண்டது . அதை , நெய்யை வச்சிரமாக்கி அடித் 
தனர் . ஆதலின் , அச் சோமம் வீரியமற்றதாக்கியே கிரகிக்கப்பட்டது . இது 
பற்றியே , பெண்களும் வலுவற்றவர்களாய் தாயாதி பாகங்களை யடைய 
மாட்டாதவர்களாயினர் . பாவத்தில் விழுந்தவனிலும் மாதர் வலுவிலாத 


சோம யாகப் பிராமணம் 


371 


பிர -5 , அந -8 ) 
பாத்னீவதக்கிரஹம் ) 


வரென்று உலகில் வழங்குகின்றனர் . இவ்வாற்றால் , பாத்னீவதக் கிரகத்தில் 
நெய்யைக் கலக்கின்றவன் வச்சிரத்தால் அதைத் தன்வசப்படுத்திக் கிரகின் 
றான் என்பது . 


“ பிருகஸ்பதி ஸுதஸ் ” என்றது முதலிய மந்திரத்தில் எஞ்சியதை 

நிறையச்செய்து உரைக்கின்றது . 

பிராமணம் - 5 
उपयामगृहीतोऽसीत्याहेयं वा उपयामस्तस्मादिमां प्रजा अनु प्रजायन्ते । 

என்பது 


உரை . 


உபயாம க்ருஹீதோ என்றது , பிறத்தல் முதலியவற்றைத் 
தாங்கும் பூமியின் பாகத்தைப்பற்றியே பிரசைகள் உண்டாகின்றன என் 


கின்றது . 


" பிருகஸ்பதி என்ற தற்குக் கருத்தைக் கூறுகின்றது . 

பிராமணம் - 6 
बृहस्पतिसुतस्य त इत्याह ब्रह्म वै देवानां बृहस्पतिर्ब्रह्मणैवास्मै प्रजाः प्रज 
नयतीन्दो इत्याह रेतो वा इन्दू रेत एव तद्दधाति । 

என்பது , 


உரை . 


‘ பிருகற்பதி என்றது முதலியது , தேவர்களுக்கு பிருகஸ்பதி பிரம 
மாம் பிரமத்தால் இவனுக்குப் பிரசைகளைப் பிறப்பிக்கின்றான் என்கின்றது . 


" இந்து என்றது நிகழ்ச்சி ஒப்புமையால் இரேதசை உபலக்கண 

மாய்க் காட்டுகின்றது என்கின்றது . 

பிராமணம் -7 
इन्द्रियाव इत्याह प्रजा वा इन्द्रियं प्रजा पचास्मै प्रजनयति । 


என்பது , 


உரை. 


இந்திரியாவ : என்றது , இந்திரியம் பிரசையாம் இவனுக்குப் பிர 
சையை உண்டாக்குகின்றான் என்கின்றது . 


372 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம்-6 

( பாத்னீவதக்கிரஹம் 


அக்கினி பாத்னீவதம் என்னுஞ் சொற்களின் கருத்தைக் கூறுகின்றது . 

பிராமணம் - 8 
अग्ना ३ इत्याहाग्नि रेतोधाः पत्नीव इत्याह मिथुनत्वाय । 


எனபது . 


உரை . 


அக்கினி என்றது முதலியது , அக்கினி இரேதசைத் தரிக்கின்றது . 
து புணர்ச்சியின் பொருட்டு என்கின்றது . 


" துவஷ்டா என்பதன் பயனைக் கூறுகின்றது . 

பிராமணம் -9 
सजूदेवेन त्वष्टा सोमं पिबेत्याह त्वष्टा वै पशूनां मिथुनानारूपकृद्रूपमेव 


पशुषु दधाति । 


என்பது . 


உரை . 


சசூர்தேவேன ” 

வன என்றது முதலியது , துவஷ்டா பசுக்களின் புணர்ச்சி 
வடிவை உண்டாக்குகின்றவனாதலின் , பசுக்களுள் உருவத்தையே நிறுத்து 
கின்றான் என்கின்றது . 


பாத்னீவதக் கிரகத்தில் , துஷ்டாவைக் கருதல் பொருந்தாதென்னும் 

ஆசங்கையை நீக்குகின்றது . 

பிராமணம் -10 
देवा वै त्वष्टारमजिघासन्स पत्नीः प्रापद्यत तं न प्रति प्रायच्छन्तस्मादपि 
वध्यं प्रपन्नं न प्रति प्रयच्छन्ति तस्मात्पानीवते त्वष्टेऽपि गृह्यते । 

என்பது , 


உரை . 


ே 


தேவர்கள் துவஷ்டாவைத் துன்புறுத்தினர் . அவன் , பத்னீ என்னுந் 
தேவதையைச் சரணடைந்தனன் . அவனை , பத்னீதேவதை அவர்களிடங் 
காட்டிக் கொடுக்கவில்லை . உலகிலும் வருந்திவந்தடைந்தவனைக் காட்டிக் 
கொடுப்பதில்லை . ஆதலின் , பத்தினீவதக் கிரகத்தில் துஷ்டாவிற்குஞ் சோம 
ரசங் கிரகிக்கப்படுகின்றது என்பது . 


பிர -5 , அநு -8 ) 


சோம யாகப் பிராமணம் 


373 


பாத்னீவதக்கிரஹம் ) 


வைத்தல் வேண்டுமென்று வந்தபோது அதை விலக்குகின்றது . 

பிராமணம் -1 ] 
न सादयत्यसन्नाद्धि प्रजाः प्रजायन्ते । 

என்பது . 


உரை 


இக் கிரகத்தை வைத்தல் இல்லை . இரேதசு கருப்பாசயத்தைத் தவிர்த்து 
ஏனைய விடத்தில் விழா ததால் பிரசைகளுண்டாகின்றன என்றது , 

என்றது , இங்கு , 
வைக்காமல் உடனே ஹோமஞ் செய்வது கருப்பா தானஞ் செய்வது போன் 
றது என்பது கருத்து . 


இரண்டாம் வஷட்காரஞ் சொல்லும்போது மெதுவாகச் சொல்வதில் 

குணமுண்டென்கின்றது . 

பிராமணம் -12 
नानु वषट्रकरोति यदनुवषट्कुर्याद्रुद्र प्रजा अन्ववसृजेद्यन्नानुवषट्रकुर्या 
दशान्तमग्नीत्सोमं भक्षयेदुपा श्वनु वषटूकरोति न रुद्रं प्रजा अन्ववसः 
जति शान्तमग्नीत्सोमं भक्षयति । 

என்பது . 


உரை. 


அநுவஷட்காரம் இல்லை . அதைச் செய்யிலோ , உருத்திரனை யடைந்து 
படைப்பை நீக்கும் . செய்யாதொழியிலோ , ஆக்னீத்ரன் வெறுப்புடன் 
சோமத்தை யருந்துவான் . ஆதலின் , மெதுவாக அநுவஷட்காரஞ் செய் 
யில் இவ்விரண்டு குற்றங்களுமில்லை என்பதாம் . 


ஆக்னித்ரனையும் நேஷ்டாவையும் , அத்வரியு ஏவவேண்டிய பிரேஷை 

மந்திரங்களைத் தோற்றுவிக்கின்றது . 

பிராமணம் -13 
अग्नीनेष्टुरुपस्थमा सीद नेष्टः पत्नीमुदानयेत्याहाग्नीदेव नेष्टरि रेतो दधाति 
नेष्टा पत्नियाम् । 

என்பது , 


உரை . 


ஆகனீத்ர ! நீ , நேஷ்டாவிற்கு அருகில்வந்து உட்காருவாயாக , நேஷ் 
டாவே ! நீ , பத்தினியை எழுப்பி இங்கு அழைத்து வருவாயாக , என்னும் 


374 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( பாத்னீவதக்கிரஹம் 
இவ்விரண்டு ஏவல்களாலும் , இரே தசை , பிரசையா யுண்டாகும் வன்மை 
யுடையதாக்குகின்றான் என்பது . 


நேஷ்டா செய்விப்பதும் உத்காதா செய்வதுமாகிய பத்தினியின் 

தரிசனத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -14 
उद्गात्रा सं ख्यापयति प्रजापतिर्वा एष यदुद्गाता प्रजानां प्रजननाय । 

என்பது . 


உரை. 


நேஷ்டா உக்காதாவை பத்தினியை பார்க்கும் படி செய்விக்கின்றான் . 
உத்காதா பிரசாபதியாமா தலின் அவனை பிரசைகளை யுண்டாக்கும்படி செய் 
விக்கின்றான் என்பது . 


பன்னேசனம் என்னும் பத்தினியின் பாத்திரத்திலுள்ள நீரின் 

செய்கையை விதிக்கின்றது 

பிராமணம் -- 15 
अप उप प्रवर्तयति रेत एव तत्सिञ्चति । 

என்பது 


உரை.. 


அந் நீரை ஊத்தல்வேண்டும் . அது , இரேதசை விடுதலாகும் என்பது 


பிரவிர்த்தியின் பொருட்டு , அந்நீரை வார்க்கவேண்டிய இடத்தை 

விதிக்கின்றது . 

பிராமணம் -16 
ऊरुणोप प्रवर्तयत्यूरुणा हि रेतस्सिच्यते । 


என்பது . 


உரை 


தொடையில் அந்நீரை விடல்வேண்டும் அந்நீர் ஒழுகி யோனிவரை 
வரல்வேண்டும் . உலகிலும் தொடையுடன்கூடிய யோனியில் ஆண்குறியால் 
சுக்கிலம் விடப்படுகின்றது . ஆதலின் , து சுக்கிலத்தை யோனியில் விட்ட 
தாகும் என்பது . 


19-5 , 7-9 ] 


சோம யாகப் பிராமணம் 


375 


ஹாரியோசனக்கிரஹம் ) 


தொடையிலுள்ள சேலையை நீக்கல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

STITLEGIOTL - 17 
नग्नंकृत्योरुमुप प्रवर्तयति यदा हि नग्न ऊर्भवत्यथ मिथुनी भवतोऽथ 
रेतस्सिच्यतेऽथ प्रजाः प्रजायन्ते ॥ 

என்பது . 


உரை . 


சேலையை யகற்றிவிட்டு நீரை வார்த்தல்வேண்டும் . தொடையிலுள்ள 
சேலை நீங்கும் போது புணர்ச்சி யுண்டாகின்றது . புணர்ச்சியில் சுக்கிலத்தை 
விடுகின்றான் . சுக்கிலத்தால் பிரசைகள் உண்டாகின்றன என்பது . 

எட்டாவது அநுவாகம் 

முற்றிற்று . 


ஆறாங்காண்டம் ஐந்தாம் பிரபாடகம் 

ஒன்பதாவது அஙவாகம் 
ஹாரியோஜனக் கிரகத்தை விதிக்கும் பிராமணங்கள் . 

நான்கு பஞ்சாதியைக் கொண்டது . 
इन्द्रो वृत्रमहन्तस्य शीर्षकपालमुदौब्जत्स द्रोणकलशोऽभवत्त 
सात्सोमस्समस्रवत्स हारियोजनोऽभवत्तं व्यचिकित्सजुहवानी ३ 
मा हौषा ३ मिति सोऽमन्यत यद्धोष्याम्याम होष्यामि यन्न 
होष्यामि यज्ञवेशसं करिष्यामीति तमध्रियत होतु५ सोऽग्निरत्र 
वीन्न मय्याम होष्यसीति तं धानाभिरश्रीणात् [ ३२ ] त शृतं 
भूतमजुहोद्यद्धानाभिर्हारियोजन ५ श्रीणाति भृतत्वाय शृतमेवैन 
भूतं जुहोति बह्वीभिश्श्रीणात्येताव॑तीरेवास्थामुष्मिल्लोके कामदुर्गा 
भवन्त्यथो खल्वाहुरेता वा इन्द्रस्य पृश्न॑यः कामदुधा यारियो 
जनीरिति तस्माद्बह्वीभिश्श्रीणीयादृक्सामे वा इन्द्रस्य हरी सोम 
पानौ तयोः परिधय आधानं यदर्पहृत्य परिधी हुयादन्तराधा 


376 


/ 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( ஹாரியோசனக்கிரஹம் 
नाभ्याम् [ ३३ ] घासं प्रयच्छेत्प्रहत्य परिधी होति निराधा 
नाभ्यामेव घासं प्रयच्छत्युन्नेता जुहोति यातयामेव ह्येतध्वियु 
स्वगाकृतो यदध्वर्युर्जुहुयाद्यथा विमुक्तं पुनर्युनक्ति तागेव 
तच्छीर्षन्नधिनिधाय जुहोति शीर्षतो हि स समभवद्विक्रम्य जुहोति 
विक्रम्य हीन्द्रो वृत्रमहन्त्समृद्धयै पशवो वै हारियोजनीयसंभि 
न्धादल्पाः [ ३४ ] एनं पशवो भुञ्जन्त उप तिष्ठेरन्यन्न संभिन्द्या 
दहवं एनं पशवोऽभुञ्जन्त उप तिष्ठेरन्मनसा सं बाधत उभयं 
करोति बहव एवैनं पशवो भुञ्जन्त उपतिष्ठन्त उन्नतयुपहवमि 
च्छन्ते य एव तत्र सोमपीथस्तमेवाव॑ रुन्धत उत्तरवेद्यां नि पति 
पशवो वा उत्तरवेदिः पशवो हारियोजनीः पशुष्वेव पशून्प्रति 
ष्ठापयन्ति [ ३५ ] ॥ अश्रीणादन्तराधानाभ्यामल्पास्स्थापयन्ति 


||| 
இதில் , ஹாரியோசனம் என்னும் பாத்திரத்தில் சோமரசத்தைப் 
பிடித்தல் கூறப்படுகின்றது . 


ஹாரி யோசனம் என்னுங் கிரகவிதியை அர்த்தவாதத்தால் குறிப்பிடுகின்றது . 

பிராமணம் - 1 
इन्द्रो वृत्रमहन्तस्य शीर्षकपालमुदोब्जत्स द्रोणकलशोऽभवत्तस्मात्सोम 
स्समस्रवत्स हारियोजनोऽभवत् । 


என்பது 


உரை . 


இந்திர 

ரன் விருத்திரனைக் கொன்றபோது விருத்திரனுடைய தலையோடு 
மேலே எழும்பி துரோணகலசமாய்விட்டது . ஆகையால் அதிலிருந்து 
ஒழுகும் சோமரசம் ஹாரியோசனம் எனப்பட்டது . இவ்வாற்றால் , துரோண 

சத்திலிருந்து ஹாரியோசனக் கிரகத்திற் சோமரசத்தை எடுத்துக் 
கொள்ளல் வேண்டும் என்பது . 


பி . , 5 , அநு -9 ) சோம யாகப் பிராமணம் 
ஹாரியோசனக் கிரஹம் ) 


377 


அரிசிப்பொரியைக் கலத்தல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 


பிராமணம் -2 


तं व्यचिकित्सज्जुहवानी ३ मा हौषा ३ मिति सोऽमन्यत यद्धोष्याम्याम 
होष्यामि यन्न होष्यामि यज्ञवेशसं करिष्यामीति तमध्रियत होतु 
सोऽग्निरब्रवीन्न मय्याम होष्यसीति तं धानाभिरश्रीणात्त ५ शृतं 
भूतमजुहोद्यद्धानाभिर्हारियोजन ५ श्रोणाति शृतत्वाय शृतमेवैनं भूतं 
fa | 


என்பது 


உரை . 


இந்திரன் , ஹாரியோசனக் கிரகத்தை ஹோமஞ் செய்யலாமா ? கூடாதா ? 
என்று ஐயுற்று , செய்தால் பக்குவமாகா ததை ஹோமஞ் செய்ததாகிறது , 
செய்யாவிட்டிலோ , எக்ஞத்தைக் கெடுத்ததாகும் என்று ஆராய்ந்து 
ஹோமஞ் செய்தல்வேண்டு மென்றே துணிந்தனன் . அப்போது , அக்கினி 
எனக்கு பக்குவமிலா ததை ஹோமஞ் செய்வையேல் அரிசிப்பொரியைக் 
கலந் 

து ஹோமஞ் செய்வாயாக . அவ்வாறு செய்யில் அதுபக்குவமாயிற்று 
என்றது . அவ்வாறே செய்தனன் . ஆதலின் ஹாரியோசனக் கிரகத்தில் அரி 
சிப்பொரியைக் கலக்கின்றவன் பக்குவத்தின் பொருட்டுச் செய்கின்றான் . 
இதனால் பக்குவமானதையே ஹோமஞ் செய்கின்றான் என்பது . 


அரிசிப்பொரி மிகுதியாயிருத்தல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 


பிராமணம் -3 


बह्वीभिश्श्रीणात्येतावतीरेवास्यामुष्मिल्लोके काम दुघा भवन्त्यथो खल्वाहु 
रेता वा इन्द्रस्य पृश्नयः कामदुधा यद्धारियोजनीरिति तस्मादीभि 
श्श्रीणीयात् । 


என்பது 


உரை . 


எவ்வளவுபொரிகள் இருக்கின்றனவோ , அவ்வளவும் பரலோகத்தில் 
காமதேநுக்களாகின்றன மற்றும் , இவைகள் இந்திரனுடைய சிறியவுடம் 
புள்ள காமதேநுக்களாகின்றன . ஆதலின் , ஹாரியோசனக் கிரகத்தில் மிகுதி 
யாக அரிசிப் பொரிகளைக் கலத்தல் வேண்டும் என்பது . 


48 


378 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -- 6 


( ஹாரியோசனக் 


சவனீய பசுசம்பந்தி பரிதி ( விறகு ) களை எரித்தபிறகே ஹாரியோசனக் 

கிரக ஹோமகாலம் என்பதை விதிக்கின்றது . 


பிராமணம் -4 


ऋक्सामे वा इन्द्रस्य हरी सोमपानौ तयोः परिधय आधानं यदप्रहृत्य 
परिधीजुहुयादन्तराधानाभ्यां घासं प्रयच्छेत्प्रहत्य परिधीजुहोति 
RTISTTTATHI 

என்பது . 


உரை . 


ந்திரனுடைய குதிரைகளிரண்டும் இருக்குவேத சாம வேதவடிவங்க 
ளாம் . அவைகளும் இங்குச் சோமரச மருந்துவன . சவனீய பசுவிற்கு அங்க 
மாக தீயின் பக்கங்களில் வைக்கும் விறகுகள் அக்குதிரைகட்குக் கடிவாளம் 
போன்றன . அப்பரிதிகளை எரித்துவிட்ட பிறகு ஹோமஞ் செய்யில் கடிவா 
ளம் இல்லாததால் குதிரை நன்கு புல் தின்னும் ஆதலின் பரிதிகளை எரித்து 
விட்டு ஹாரியோசனம் என்னுஞ் சோமரசக் கிரகத்தை ஹோமஞ் செய்தல் 
வேண்டும் என்பது . 


இவ் வோமத்தை அத்வரியு செய்யான் , மற்றோ உன்னேதா செய்தல் 

வேண்டுமென்று விதிக்கின்றது . 


பிராமணம் -5 


उन्नेता जुहोति यातयामेव ह्येतद्यध्वर्युस्खगाकृतो यध्वर्युर्जुहुयाद्यथा 
विमुक्तं पुनर्युनक्ति ताटगेव तत् । 


என்பது . 


உரை. 


ஹாரியோசனக் கிரகத்தை உன்னேதா ஹோமஞ் செய்கின்றான் . 
அத்வரியு ஹோமஞ் செய்யில் , முக்கிய கிரகங்களின் ஹோமம் முடிந்து 
விட்டதால் ஓய்வை அடக்கிக்கொண்டு செய்தல்வேண்டும் . ஆதலின் , அவன் 
சாம மற்றனாகிவிட்டனன் . மற்றும் , அது வண்டியிழுத்து அலுத்துப்போன 
எருதை மீண்டும் வண்டியிற் கட்டுவதுபோலாம் என்பது . 


rs 1-5 , அது-9 ) சோம யாகப் பிராமணம் 

379 
கிரஹம் ) 
ஹாரியோசனக் கிரகத்தைக் கவர்ந்து ஹோமஞ் செய்வதற்குமுன் தலையில் 

வைத்தல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் - 6 
शीर्षनधिनिधाय जुहोति शीर्षतो हि स समभवत् । 

என்பது . 


உரை . 


தலைமீதுவைத்து ஹோமஞ் செய்தல் வேண்டும் . தலையில் 

அது உண்டா 
யிற்று ஆதலின் என்பது . 


ஹோமகாலத்தில் , நிற்கும் அவ்விடத்திலிருந்து சிறிது முன்னே , எழும்பிக் 
குதித்துப்போய் ஹோமஞ் செய்தல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -7 
विक्रम्य जुहोति विक्रम्य हीन्द्रो वृत्रमहन्त्समृद्धयै । 


என்பது . 


உரை . 


* 


எழும்பிக் குதித்துப்போய் ஹோமஞ் செய்கின்றான் . இந்திரன் , சம்பத் 
ன் பொருட்டு வளைந்துபோய் விருத்திரனைக் கொன்றனன் என்பது . 


அருந்தும்போது ஹாரியோசனக் கிரகத்திலுள்ள அரிசிப்பொரியை 
மெல்லாமல் சுவைத்தல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் - 8 
पशवो वै हारियोजनीयसंभिन्द्यादल्पा एनं पशवो भुअन्त उप तिष्ठेरन् यन्न 
संभिन्द्यादहव एनं पशवोऽभुञ्जन्त उप तिष्ठेरन्मनसा सं बाधत उभयं 
करोति बहव एवैनं पशवो भुअन्त उप तिष्ठन्ते । 


என்பது , 


உரை . 


. 


ஹாரியோசனக் கிரகத்திற் கலந்துள்ள அரிசிப்பொரியை பற்களால் 
தூளாக்கில் இவனுடைய பசுக்கள் இரை மிகுதியாய்த் தின்னாமற் குறைந்து 
போய்விடும் . பற்களால் பொரியைக் கடிக்காவிடினோ, 
கள் இரை தின்னாமலே நின்று விடும் . ஆதலின் , நாக்காற் சுவைக்கில் பசுக்க 
ளுங் குறையாது பால்கொடுத்துக்கொண்டு வளரும் என்பது . 


வனுடைய பசுக் 


380 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( ஹாரியோசனக் கிரஹம் 


உன்னேதாவின் கையிலுள்ள ஹாரியோசனக் கிரக சேடத்தை அனை 
வரும் அருந்துவதற்கு உன்னேதாவின் அஙமதிபெறல் வேண்டுமென்று விதிக் 
கின்றது . 

பிராமணம் - 9 
उन्नेतर्युपहवामिच्छन्ते य एव तत्र सोमपीथस्तमेवाव रुन्धते । 

என்பது . 


உரை . 


உன்னே தாவின் அநுமதியைப் பெற்று சேடத்தை அருந்தில் , எந்நிமித் 
தமாய்ச் சேடத்தை அருந்துகின்றானோ அதை அடைகின்றான் என்பது . 


அனைவரும் அருந்திவிட்டு எஞ்சியதாகிய துரோணகலசத்திலிருந்த 
சோமரசத்தை ஊற்றிவிடல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் - 10 
उत्तरवेद्यां निवपति पशवो वा उत्तरवेदिः पशवो हारियोजनीः पशुष्वेव 
पशून्प्रतिष्ठापयान्त ॥ 


என்பது . 


உரை , 


எஞ்சியதை உத்தரவேதியிற் கொட்டிவிடல்வேண்டும் . உத்தரவே தியும் 
பசுவாம் , ஹாரியோசனமும் பசுவாம் ஆதலின் , பசுக்களிடத்திலேயே பசுக் 
களை நிலைக்கவைக்கின்றான் என்பது . 

ஒன்பதாவது அநுவாகம் 

முற்றிற்று . 


ஆறாங்காண்டம் ஐந்தாம்பிரபாடகம் 

பத்தாவது அஙவாகம் 
ஆக்கிரயண முதலியவைகளில் மீண்டுஞ் சோமரசத்தை எடுப்பதைக் 
கூறும் பிராமணங்கள் . 


மூன்று பஞ்சாதிக்குமேல் பதினெட்டுப் பதங்களைக் கொண்டது . 

ग्रहान् वा अनु प्रजाः पशवः प्रजायन्त उपाश्चन्त मार्वजा 
वर्यश्शुक्रामन्थिनौ पुरुषा ऋतुग्रहानेकशफा आदित्यग्रहं गावं 


381 


95, p . 10 ] சோம யாகப் பிராமணம் 
மீண்டுஞ் சோமாசம் பிடித்தல் ) 

आदित्यग्रहो भूयिष्ठामिऋग्भिगृह्यते तस्माद्गावः पशूनां भूयिष्ठा 
यत्त्रिरुपाशु हस्तेन विगृह्णाति तस्माद्वौ बीनजा जनयत्यथा 
वयो भूयसीः पिता वा एषयदाग्रयणः पुत्रः कलशो योग्रयण 
उपदस्यत्कलशाद्गृह्णीयाद्या पिता [ ३६ ] पुत्रं क्षित उपधावति 
तादृगेव तद्यत्कलश उपदस्यैदाग्रयणाद्गृह्णीयाद्या पुत्रः पितर 
क्षित उपधावति तादृगेव तदात्मा वा एष यज्ञस्य यदाग्रयणो 
यद्ग्रहो वा कलशो वोपदस्यैदाग्रयणाद्गृह्णीयादात्मन एवाधि 
यज्ञं निष्करोत्यविज्ञातो वा एष गृह्यते योग्रयणस्थाल्या गृह्णाति 
वायव्येन जुहोति तस्मात् [ ३७ ] गर्भणाविज्ञातेन ब्रह्महाऽवभृथमवं 
यन्ति परा स्थालीरस्यन्त्युद्वायव्यानि हरन्ति तसास्त्रियं जातां 
पराऽस्यन्त्युत्पुमा सहरन्ति यत्पुरोरुचमाह यथा वस्यस आह 
रति ताडगेव तद्यद्ग्रहं गृह्णाति यथा वस्यस आहृत्य प्राऽऽह 
ताडगेव तद्यत्सादयति यथा वस्यस उपनिधापिकामति तागेव 
तद्यद्वै यज्ञस्य साना यजुषा क्रियत शिथिलं तद्यदृचा तबृढं पुर 
स्तादुपयामा यजुषा गृह्यन्त उपरिष्टादुपयामा ऋचा यज्ञस्य धृत्यै 
[ ३८ ] ॥ यथा पिता तस्मादपक्रामति तागेव तद्यदष्टादश च 


॥ १० ॥ 

இதில் , ஆக்ரயண முதலிய கிரகபாத்திரங்களில் மீண்டுஞ் சோமரசத். 
தைப் பிடித்தல் கூறப்படுகின்றது . 


382 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 6 

( மீண்டுஞ் 


கிரகங்களின் ஹோமங்கள் முடிந்தவிடத்து கிரகங்களைப் புகழ்கின்றது . 


பிராமணம் -1 


ग्रहान् वा अनु प्रजाः पशवः प्रजायन्ते । 


என்பது , 


உரை . 


கிரகங்களைப் பற்றிக்கொண்டு , பிரசைகளும் , பசுக்களும் உண்டாகின் 
றன என்பது . 

. 


இதையே வெளிப்படை யாக்குகின்றது . 

பிராமணம் -2 
Iqresa = €€ fer € TIZ3Egafari gI TITH காக சரி 
ர : | 

என்பது . 


உரை . 


உபாம்சு அந்தர்யாமம் என்னுமிரண்டு கிரகங்களைக் கொண்டு இரு 
வகை ஆடுகளும் , சுக்கிரம் மந்தி என்னும் இரண்டு கிரகங்களைக்கொண்டு 
புருடர்களும் . இருதுக் கிரகங்களைக்கொண்டு ஒற்றைக் குளம்புடையவைக 
ளும் , ஆதித்யக் கிரகத்தைக் கொண்டு பசுக்களுந் தோன்றின என்பது . 


ஆதித்யக் கிரகங்கட்கும் பசுக்கட்கும் ஒப்புமையை வெளிப்படுத்துவதால் 
கிரகத்தைப்பற்றி கோக்களின் பிறப்பைக் கூறு கின்றது . 

பிராமணம் - 3 


आदिस्यग्रहो भूयिष्ठाभिग्भिर्गृह्यते तस्माद्गावः पशूनां भूयिष्ठाः । 

என்பது , 


உரை . 


ஆதித்தியக் கிரகமும் , சதாசனஸ் தரீரஸி என்பது முதலான மிகுந்த 
இருக்கு மந்திரரங்களாற் கிரகிக்கப்படுகின்றன. ஆதலின் , பசுக்களுக் ( விலங்கு 
களுக் ) குள் கோக்கள் மிகுந்தவைகளாகின்றன என்பது . 


பிர -5 , அநு -10 ) சோம யாகப் பிராமணம் 

383 
சோமக் கிரஹம் ) 

உபாம்சுக் கிரகத்தைப்பற்றிப் பிறக்கும் ஆடுகள் கிரகங்களுடன் 
மூன்று என்பதே ஒப்புமை யுடையது எனக் காட்டுகின்றது . 

பிராமணம் - 4 
यत्त्रिरुपाशु हस्तेन विगृह्णाति तस्माद्वौ त्रीनजा जनयति । 

என்பது 


உரை . 


மும்முறை கையால் கிரகித்தலால் , ஆடுகள் இரண்டு குட்டிகளை அல் 
லது மூன்று குட்டிகளை ஒன்றாய் ஈணுகின்றன . அதிகம் ஈணவில்லை என்பது . 


அந்தர்யாமக் கிரகத்தில் எண்ணிக்கை இல்லாததால் அதைப்பற்றித் 
தோன்றும் பள்ளை ஆடுகளும் பல குட்டிகளை ஒன்றாய் ஈணுகின்றன என் 


கின்றது . 


பிராமணம் -5 


अथावयां भूयसी । 


என்பது . 


உரை . 


இதனால் பள்ளை ஆடுகள் பல குட்டிகளை ஒன்றாய் ஈணுகின்றன என்பது . 


ஒருகால் ஆக்ரயணத்திலுள்ள சோமங்குறைந்து விட்டால் , துரோண 
கலசத்திலிருந்து எடுத்துக்கொள்ளல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் - 6 
पिता वा एषयदाग्रयणः पुत्रः कलशो यदाग्रयण उपदस्थ कलशाद्गृह्णी. 
याद्यथा पिता पुत्रं क्षित उपधावति तादृगेव तत् । 

என்பது . 


உரை. 


முதலாவதான தால் ஆக்ரயணம் பிதாவாம் , பிறகு உண்டானதால் 
துரோணகலசம் புதல்வனாம் ஆதலின் ஆக்ராயணங் குறைவு படில், புத்திரன் 
செயல் குறையில் பிதா அவன் பிழைத்தற் பொருட்டுத் திரிவதுபோல் 
துரோண கலசத்திலிருந்து எடுத்துக்கொள்ளல் பொருந்தும் என்பது . 


384 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( மீண்டு 


துரோண கலசத்திலுள்ள சோமங் குறையில் மாறிச் செய்து கொள்ளல் 

வேண்டுமென்பதை விதிக்கின்றது . 

பிராமணம் -- 7 
यत्कलश उपदस्येदाग्रयणाद्गृह्णीयाद्यथा पुत्रः पितरं क्षित उपधावति 
तादृगेव तत् । 

என்பது , 


உரை . 


துரோண 

கலசத்திலுள்ள சோமரசங் குறைவுபடுமாகில் , பிதாவின் 
செயல் குறையில் அவன் பிழைத்தற் பொருட்டு புத்திரன் திரிவதுபோல் 
ஆக்ராயணத்திலிருந்து எடுத்துக்கொள்ளல் வேண்டும் என்பது . 


கலசத்தின் நியாயத்தை கிரகித்திலுங் காட்டுகின்றது . 

பிராமணம் -8 
आत्मा वा एष यज्ञस्य यदाग्रयणो यद्ग्रहो वा कलशो वोपदस्येदाग्रयणाद् 
गृह्णीयादात्मन एवाधि यज्ञं निष्करोति । 


என்பது . 


உரை . 


எக்ஞத்தின் நடுவிலிருந்ததால் எக்ஞத்தின் ஆன்மாவாகிய ஆக்கிர 
யணத்திலிருந்து கிரகங்கள் குறையினும் , கலசத்திற் குறைவு படினும் எடுத் 
துக் கொள்க . இதனால் , கேடடைந்த எக்ஞத்தின் ஆன்மா மீண்டும் மேலே 
தூக்கிவிடப்பெறுகின்றது என்பது . 


கலசம் , ஹோமசாதன மின்மையின் அதைப் பழிப்பது போல் மரப் 
பாத்திரங்கள் ஹோம சாதனங்களெனப் புகழ்கின்றது . 

பிராமணம் - 9 
अविज्ञातो वा एष गृह्यते यदाग्रयणस्स्थाल्या गृह्णाति वायव्येन जुहोति 
तस्माद्दर्भणाविज्ञातेन ब्रह्महा । 

என்பது , 


உரை . 


ஆவாயோ பூஷ என்றது முதலிய மந்திரத்தில் பூஷாதேவதை 
யின் பெயர் சிறப்பாய் அறியப்படுகின்றது . அவ்வாறு 

யே தேவா திவி 
ஏகாதசஸ்த்த ” என்றதில் தேவதையின் பெயர் கூறப்படாமையின் , அறியப் 


2 


சோம யாகப் பிராமணம் 


பி 5 , அநு -10 ) 
சோமரசம் பிடித்தல் ) 


385 


படாத மட் கலசத்தில் சோமரசங் கிரகிக்கப் படுகின்றதேயன்றி ஹோமஞ் 
செய்தல் இல்லை . முப்பத்து மூன்று தேவதைகளைக் குறித்து மட் கலசத்தில் 
இன்ன தேவதை என்று தெரியாமலே சோமரசம் எடுக்கப்பட்டு அதனால் 
அத் தேவதைகள் களிப்புறினும் அக் கலசந்தள்ளத்தக்கதேயாம் . என்னை ? 
கள்ள புருடனுக்குப் பிறந்த குழந்தை அந்தணத் தன்மையைக் கொல்வதாம் . 
ஏனெனின் ? பிதா இன்னாரெனத் தெரியாமையின் அதுபோல் அறியப் 
படாத கருப்பமும் ஆக்ராயணமும் தள்ளியதற் கொப்பாம் ஆதலின் என்க . 

என்செய்வதெனின் ? கலசத்திலுள்ள சோமரசத்தை மீண்டும் மரத்தா 
லாகிய அந்தர்யாம பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு ஹோமஞ் செய்தல் 
வேண்டும் ஆதலின் மரப் பாத்திரமே சிறந்தது என்பது . 


பிறகு 


மற்றொரு வகையால் மரப் பாத்திரங்களைப் புகழ்கின்றது . 

பிராமணம் -.10 


अवभृथमव यन्ति परा स्थालीरस्यन्त्युद्वायव्यानि हरन्ति तस्मात्स्त्रियं जाता 
पराऽस्यन्त्युत्पुमास हरन्ति । 


என்பது. 


உரை . 


அவபிருதத்திற் ( முடிவு நீராடுதவற்குப் போகும்போது ஆக்ராயணம் , 
உக்த்யம் , துருவம் , ஆதித்யம் என்னும் நான்கையும் வேதிகையிலேயே 
விட்டு விடுகின்றனர் . வாயவ்ய பாத்திரங் 

களை 

முடிவு நீராடுமிடத்திற்கு 
எடுத்துக்கொண்டு போகின்றனர் . ஆதலின் , உலகிலும் கலசங்களைப்போல் 
மகளை மணம்புரிவித்துக் கணவனுடைய குலத்திலேயே விட்டுவிடுகின்றனர் . 
கணவனை வாயவ்ய பாத்திரம் போல் பாதுகாக்கின்றனர் என்பது . 


முன்னர்க் கூறப்பட்டுள்ள இருக்கு மந்திரங்கள் , சோமரசக் கிரகம் , 
அவற்றைவைத்தல் என்னும் மூன்றையும் முறையாய்ப் புகழ்கின்றது . 

பிராமணம் -11 
यत्पुरोरुचमाह यथा वस्यस आहरति ताहगेव तद्यद्ग्रहं गृह्णाति यथा 
वस्यस आहत्य प्राऽऽह ताडगेव तद्यत्सादयति यथा वस्यस उपनिधा 
यापकामति ताडगेव तत् । 

என்பது , 
49 


386 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( சோம பாத்திரங்களைப் 


உரை. 


உபயாம க்ருஹீதோஸி என்பதற்கு முன் கூறப்பட்டிருத்தலின் , 
ஆவாயோ என்றது முதலியன முன் இருக்கு மந்திரங்களாம் என்றது , 
உலகிலுள்ளார் அரசன் மந்திரி முதலானோர்கட்குக் கொடுக்கவேண்டியதை 
எடுத்துக்கொண்டுபோய் முன்பு வைத்துவிட்டு இவ்வளவு தான் எமக்குள 
தென்று 

போய்விடுகின்றார்கள் அதைப்போலாம் முன் மந்திரத்தாலே 
சோமரசங் கிரகித்தலும் வைத்தலுமாம் என்பது . 


எசுரையும் , சாமத்தையும் பழிப்பதுபோய் முன்னுள்ள இருக்கு 

மந்திரங்களைப் புகழ்கின்றது . 

பிராமணம் -12 
यद्वै यज्ञस्य साना यजुषा क्रियते शिथिलं तद्यदृचा तदृढं पुरस्तादुपयामा 
यजुषा गृह्यन्त उपरिष्टादुपयामा ऋचा यज्ञस्य धृत्यै ॥ 


என்பது . 


உரை . 


விசுவாசத்தின் பொருட்டு வேதங்களில் எவ்விடத்தும் , இது இருக் 
காற் கூறப்பட்டது என்று கூறுதலின் , எசுராலும் சாமத்தாலுஞ் செய் 
யப்படும் எக்ஞாங்கம் வலுவுடையதன்றாம் . இருக்கு மந்திரத்தாற் செய்யப் 
படுவது வலுவுடையதாம் . எசுருக்கு முன்னர் உபயாம க்ருஹீ தமாம் . இரு 
குக்கு பின்னர் உபயாம க்ருஹீ தமாம் . இவற்றுள் , எசுரின் வலுவின் 
பொருட்டு இருக்கின் உபயாமமாம் , இருக்கோ , தானே வலுவுடையதாமாத 
லின் எசுரைக்கொண்டு வலுவடைவ தன்றாம் . இவ் விருவகையும் எக்ஞம் 
2.றுதிப்படுதற் பொருட்டாமென்பது . 

பத்தாவது அநுவாகம் 

முற்றிற்று . 


ஆறாங்காண்டம் ஐந்தாம் பிரபாடகம் 

பதினோராவது அநுவாகம் 
சோம பாத்திரங்களைப் போற்றும் பிராமணங்கள் . 
நான்கு பஞ்சாதிக்குமேல் பதினான்கு பதங்களைக் கொண்டது . 
प्रान्यानि पात्राणि युज्यन्ते नान्यानि यानि पराचीनानि 
प्रयुज्यन्तेऽमुमेव तैर्लोकममि जयति पराङिव ह्यसौ लोको यानि 


9r - 5 , 11-11 ] சோம யாகப் பிராமணம் 

387 
போற்றுதல் ) 

पुनः प्रयुज्यन्त इममेव तैर्लोकमभि जयति पुनः पुनरिव ह्ययं 
लोकः प्रान्यानि पात्राणि युज्यन्ते नान्यानि यानि पराचीनानि 
प्रयुज्यन्ते तान्यन्वोषधयः परी भवन्ति यानि पुनः [ ३ ९ ] 
प्रयुज्यन्ते तान्यन्वोषधयः पुनरा भवन्ति प्रान्यानि पात्राणि 
युज्यन्ते नान्यानि यानि पराचीनानि प्रयुज्यन्ते तान्यन्वारण्याः 
पशवोऽरण्यमप यन्ति यानि पुनः प्रयुज्यन्ते तान्यनु ग्राम्याः 
पशवो ग्राममुपावयन्ति यो वै ग्राहाणां निदानं वेद निदानवा 
न्भवत्याज्यमित्युक्थं तद्वै ग्रहाणां निदानं यदुपाशु शसति तत् 
[ ४० ] उपाश्वन्तर्यामयोर्यदुच्चैस्तदितरेषां ग्रहाणामेतद्वै ग्रहाणां 
निदानं य एवं वेद निदानवान्भवति यो वै ग्रहाणां मिथुनं वेद 
प्र प्रजयां पशुभिमिथुनैीयते स्थालीभिरन्ये ग्रहां गृह्यन्ते वाय 
व्यैरन्य एतद्वै ग्रहाणां मिथुनं य एवं वेद प्र प्रजया पशुभिमिथुनै 
जीयत इन्द्रस्त्वष्टुस्सोममभीषहाऽपिवत्स विष्वङ् [ ४१ ] व्या त्स 
आत्मन्नारमणं नाविन्दत्स एताननुसवनं पुरोडाशानपश्यत्तानिर 
वपत्तै ( स आत्मन्नारमणमकुरुत तसादनुसवनं पुरोडाशा निरु 
प्यन्ते तस्मादनुसवनं पुरोडाशांनां प्राश्नीयादात्मन्नेवाऽऽरमणं 
कुरुते नैनः सोमोऽति पवते ब्रह्मवादिनौ वदन्ति नर्चा न यजुषा 
पङ्क्तिराप्यतेऽथ किं यज्ञस्य पातत्वमिति धानाः करम्भः 
परिवापः पुरोडाशः पयस्यां तेन पङ्क्तिराप्यते तद्यश्स्य पाङ्क्त 
स्वम् [ ४२ ] ।। भवन्ति यानि पुनश्श सति तद्विष्वति चतुर्दश 


च ॥ ११ ॥ 


388 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -6 

( சோமபாத்திரங்களைப் 
இப் பிரபாடகத்தின் அநுவாகங்களின் தொகையைக்காட்டும் தலைப் 
புச் சொற்கள் : 

इन्द्रो वृत्रायाऽऽयुर्वं यज्ञेन सुवर्गायेन्द्रो मरुद्भिरदितिरन्तर्याम 
पात्रेण प्राण उपाशुपात्रेणेन्द्रो वृत्रमहन्तस्य ग्रहान्नै प्रान्यानि 
TITI || 2 || 
பஞ்சா திகளின் தொகையைக் காட்டுந் தலைப்புச் சொற்கள் : -- 

इन्द्रो वृत्राय पुनर्ऋतुनाऽऽह मिथुनं पशवो नेष्टः पत्नीमुपा 
श्वन्तर्यामयोचित्वारिश्शत् ॥ ४२ ॥ 


இதில் , சோம பாத்திரங்கள் போற்றப் பெறுகின்றன . 


சோம பாத்திரங்களைப் புகழ்வதற்கு இருவகையாகப் பிரிக்கின்றது . 

பிராமணம் -1 


प्रान्यानि पात्राणि युज्यन्ते नान्यानि । 


என்பது , 


உரை. 


உபாம்சு பாத்திரம் முதலான சில பாத்திரங்கள் மீண்டுஞ் சோம 
ரசத்தைக் கிரகிக்கத் தக்கவைகள் , ஏனைய இரட்டைத் தேவதைக் கிரகங் 
கள் முதலாயின மீண்டுங் கிரகிக்கத் தக்கவைகளல்ல என்பது . 


மீண்டும் மீண்டுங் கிரகிப்பதால் இவ்வுலகை வெல்கின்றான் எனப் 

புகழ்கின்றது . 


பிராமணம் -2 


यानि पराचीनानि प्रयुज्यन्तेऽमुमेव तैर्लोकमभि जयति पराङिव सौ 
लोको यानि पुनः प्रयुज्यन्त इममेव तैर्लोकमभि जयति पुनः पुनरिव 
ஜக: | 


-ன்பது . 


சோம யாகப் பிராமணம் 


பிர -5 , அது -11 ] 
போற்றுதல் ) 


389 


உரை . 


மீண்டும் கிரகிக்கப்படுங் கிரகங்களால் இவ்வுலகை வெல்கின்றான் . இவ் 
வுலகம் , மீண்டும் மீண்டும் பிறப்புக்களை யுடையதாம் ஆதலின் , மீண்டுமீண் 
டுஞ் சோமக் கிரகண பாத்திரங்களால் இவ் வுலகை வெற்றிபெற்றுக் 
கொள்ளுகின்றான் . சுவர்க்கமோ , மீண்டுமீண்டும் பிறப்புக்களை யுடைய தன் 
றாம் . ஆதலின் இவ்வுலகிலுள்ளவன் மீண்டுமீண்டும் முயலல் வேண்டும் 
என்பது . 


மற்றொரு வகையாற் புகழ்கின்றது 


பிராமணம் -- 3 


प्रान्यानि पात्राणि युज्यन्ते नान्यानि यानि पराचीनानि प्रयुज्यन्ते तान्य 
बोषधयः परा भवन्ति यानि पुनः प्रयुज्यन्ते तान्यन्वोषधयः पुनरा 
af | 

என்பது 


உரை . 


மீண்டும் மீண்டுஞ் சோமரச பாத்திரங்கள் கிரகிக்கப்படுதலின் பலன் 
வந்தபோது சில கொடிசெடிகள் கெட்டுப்போய் மீண்டும் உற்பத்தியாகின் 
றன என்பது , 


மற்று மொருவகையாற் புகழ்கின்றது . 


பிரரமணம் -4 


प्रान्यानि पात्राणि युज्यन्ते नान्यानि यानि पराचीनानि प्रयुज्यन्ते तान्य 
न्वारण्याः पशवोऽरण्यमपयन्ति यानि पुनः प्रयुज्यन्ते तान्यनु ग्राम्या : 
पशवो ग्राममुपावयन्ति । 


எனபது 


உரை . 
சில பாத்திரங்களில் மீண்டும் மீண்டுஞ் சோமரசத்தைக் கிரகித்தலால் 
ஆரணியத்திலுள்ள புலி முதலானவைகள் அரணியத்தையே மீண்டும்போ 
யடைகின்றன கிராமத்தை யடைகிறதில்லை . கிராமத்திலுள்ள கோக்கள் 


390 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -6 

( சோம பாத்திரங்களைப் 
முதலாயின புல்லருந்திவிட்டு மீண்டுங் கிராமத்தையே யடைகின்றன ஆரணி 
யத்தை யடைவதில்லை என்பது . 


சஸ்திரம் என்னும் ஒருவகைத் துதியைப் புகழ்கின்றது 


பிராமணம் -5 


यो वै ग्रहाणां निदानं वेद निदानवान्भवत्याज्यमित्युक्थं तद्वै ग्रहाणां 
निदानं यदुपाशुशसति तदुपा श्वन्तर्यामयोर्यदुश्चैस्तदितरषां ग्रहाणा 
मेतद्वै ग्रहाणां निदानं य एवं वेद निदानवान्भवति । 


என்பது . 


உரை . 


கிரகங்களின் மூலகாரணத்தை அறிந்தவன் நீண்டநாள் வாழும் மாதா 
பிதாக்கள் முதலானோருடன் கூடியிருக்கின்றான் . இங்கு , ஆஜ்யம் பிரவுகம் 
என்றது முதலிய நாமங்களையுடையன சஸ்திரங்கள் . அவை புகழ்தல் வாயி 
வாக கிரகங்களின் அநுட்டானத்திற்குக் காரணங்களாமா தலின் கிரகங்க 
ளின் மூலகாரணங்களாம் . அதை , உபாம்சுக் கிரகம் அர்தர்யாமிக் கிரகம் 
என்னும் இரண்டிற்கும் மெல்ல ஓதல்வேண்டும் . ஏனைய கிரகங்கட்கு உரக்க 
ஓதல் வேண்டும் . இதுவே கிரகங்களின் மூலகாரணமாம் . இதை யுணர்ந்த 
வன் நீண்டநாள் வாழுகின்றவர்களுடன் கூடியிருக்கின்றான் என்பது . 


மட் கலசத்திற்கும் , வாயவ்ய வுருவத்திற்கும் துவந்துவத்தைப் புகழ்கின்றது . 


பிராமணம் -6 


यो वै ग्रहाणां मिथुनं वेद प्र प्रजया पशुभिमिथुनर्जायते स्थालीभिरन्ये 
ग्रहा गृह्यन्ते वायव्यैरन्य एतद्वै ग्रहाणां मिथुनं य एवं वेद प्र प्रजया 
पशुभिमिथुनर्जायते । 


என்பது 


உரை . 


கிரகங்களின் சேர்க்கையை யுணர்ந்தவன் பிரசை பசுக்கள் என்பவை 
களின் சேர்க்கையுடன் உண்டாகின்றான் . ஆக்ராயணம் உக்த்யம் என்றது 
முதலியவைகள் பெண் வடிவமான மட்குடங்களால் கிரகிக்கப் பெறுகின் 
றன உபாம்சுக் கிரகம் அந்தர்யாமக் கிரகம் என்பன ஆண்வடிவமாகிய வாய 


சோம யாகப் பிராமணம் 


391 


பிர -5 , அநு -11 ) 
போற்றுதல் ) 


வீயக் கிரகங்களால் கிரகிக்கப் படுகின்றன . இதை யுணர்ந்தணர்ந்தவன் என் 
றது முதலியது முடிவின் பொருட்டு மீண்டுங் கூறப்படுகின்றது என்பது . 


இனி , சவனீய புரோடாசங்களை விதிக்கின்றது . 


பிராமணம் -7 


इन्द्रस्वास्सोममभीषहाऽपिबत्स विश्व व्यार्छत्स आत्मन्नारमण नावि 
न्दत्स एताननुसवनं पुरोडाशानपश्यत्तानिरवपत्तैः स आत्मन्नारमणम 
कुरुत तस्मादनुसवनं पुरोडाशा निरुप्यन्ते तस्मादनुसवनं पुरोडाशानां 
प्राश्नीयादात्मन्नेवाऽऽरमणं कुरुते नैन सोमोऽति पवते । 


என்பது . 


உரை. 


இந்திரனால் துவஷ்டாவின் புதல்வனாகிய விசுவரூபன் இறந்ததால் 
முனிவுற்ற துவஷ்டா, இந்திரனை விலக்கிவிட்டு சோமயாகஞ் செய்யத் 
தொடங்கினன் . இந்திரன் வலியால் அதில் சோமரசத்தை அருந்திவிட்ட 
னன் . அருந்திவிட்டு வேகமாய் ஓடியதால் வயிற்றில் பல்வ கை நோய்களை 
யடைந்தனன் . அவைகளாற் பீடிக்கப்பட்ட இந்திரன் இன்ப முற்றிலன் . 
பிறகு , மூன்று முறை சோமரசம் பிழியும்போதும் புரோடாசஞ் செய்து 
ஹோமஞ் செய்துவிட்டு எஞ்சியதை அருந்தியதால் இன்ப முற்றனன் . ஆத 
லின் , ஒவ்வொரு சவனத்திலும் புரோடாசஞ் செய்கின்றவன் இன்ப மடை 
கின்றான் . சோமமும் அவனைத் துன்புறுத்தா தென்பது . 


4 


சவனீய புரோடாசங்களுள் , ஐந்து பொருளின்விதி அர்த்த 

வாதத்தாற் குறிப்பிடுகின்றது . 


பிராமணம் -- 8 


ब्रह्मवादिनो वदन्ति नर्चा न यजुषा पङ्किराप्यतेऽथकिं यज्ञस्य पाङ्गत्वमिति 
धानाः करम्भः परिवापः पुरोडाशः पयस्या तेन पङ्किराप्यते तद्यक्षस्य 
पाङ्गत्वम् ॥ 


என்பது , 


392 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( சோமபாத்திரங்களைப் போற்றுதல் 


உரை. 


ஐந்தெழுக்களைக் கொண்டது பந்திச் சந்தமாம் . எக்ஞத்திற்கு பாந்தத் 
வம் சொல்லவேண்டு மெனின் ? இருக்கு எசுர்களால் முடியாது ஐந்தென் 
பது நியமமின்மையின் . ஆதலின் , எக்ஞம் பாந்தம் என்றது எவ்வாற்றால் ? 
என்று பிரமவாதிகள் ஆசங்கிக்கின்றனர் . நியதமாய் அரிசிப்பொரி , நெய் 
சேர்த்தமா , நெற்பொரி , புரோடாசம் , முறிந்தபால் என்னும் ஐந்து பொருள் 
களிருத்தலைக் கொண்டே எக்ஞம் ஐந்துடையது என்னல்வேண்டும் என்று 
உத்தரங் கூறுகின்றார்கள் என்பதாம் . 

பதினோராம் அநுவாகம் 

முற்றிற்று . 


ஐந்தாவது பிரபாடகமும் 

முடிந்தது . 


பிர -6 , அநு -1 ) 


சோம யாகப் பிராமணம் 


39 :3 


தட்சிணை ) 


- 


ஆறாம் பிரபாடக விடயச் சுருக்கம் . 
षष्ठाये दक्षिणाहोमस्समिष्टयजुरुत्तरे । 
तृतीयेऽवभृथस्तुर्ये यूपैकादशिनी स्मृता ॥ १ ॥ 
पश्वेकादशिनी तूचे षष्ठे पानीवतः पशुः । 
सौम्यश्चरुस्सप्तमे स्यादतिग्राह्यास्तथाऽष्टमे ॥ २ ॥ 
अदाभ्यो नवमे तद्वदंशुस्तु दशमे श्रुतः । 
षोडश्येकादशे प्रोक्त एवं षष्ठस्समापितः ॥ ३ ॥ 


இவ் வாறாம் பிரபாடகத்திலும் பதினொரு அநுவாகங்களுள்ளன . அவற் 
றுள் முதலாவதில் தக்ஷிணையின் பொருட்டுச் செய்யப்படும் ஹோமமும் , 
இரண்டாவதில் சமிஷ்டயசுர் ஹோமமும் , மூன்றாவதில் அவபிருதமும் , 
நான்காவதில் பதினொரு யூபங்களும் , ஐந்தாவதில் பதினொரு பசுக்களும் , 
ஆறாவதில் பாத்தினீவதப் பசுவும் , ஏழாவதில் சௌம்ய சருவும் , எட்டாவ 
தில் அதிக்கிராகியக் கிரகங்களும் , ஒன்பதாவதில் அதாப்யக் கிரகமும் , பத் 
தாவதில் அம்சுக் கிரகமும் , பதினொன்றாவதில் சோடசிக் கிரகமுஞ் சொல் 
லப்படுகின்றன . 


- 


ஆருங்காண்டம் ஆறாம் பிரபாடகம் 

முதலாவது அங்வாகம் 

தட்சிணையைக் கூறும் பிராமணங்கள் . 
நான்கு பஞ்சாதிக்கு மேல் முப்பத்தெட்டுப் பதங்களைக் கொண்டது . 

सुवर्गाय वा एतानि लोकार्य हूयन्ते यदाक्षिणानि द्वाभ्यां 
गार्हपत्ये जुहोति द्विपाद्यजमानः प्रतिष्ठित्या आनीधे जुहोत्यन्त 
रिक्ष एवाऽऽक्रमते सदोऽभ्यति सुवर्गमेवैनं लोकं गमयति सौरी 
भ्यामृग्भ्यां गार्हपत्ये जुहोत्यमुमेवैनं लोक समारोहयति नर्यव 
त्यर्चाऽऽनीधे जुहोति सुवर्गस्य लोकस्यामिनीत्यै दिवं गच्छ 
सुवःपतेति हिरण्यम् [ १ ] हुत्वोद्गृह्णाति सुवर्गमेवैनै लोकं गम 
यति रूपेण वो रूपमभ्यमीत्याह रूपेण ह्यासा रूपमभ्यति 


50 


- 


394 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( தட்சிணை 
यद्धिरण्येन तुथोवो विश्ववेदा वि भजत्वित्यौह तुथो है स वै 
विश्ववेदा देवानां दक्षिणा वि भजति तेनैवैना वि भजत्येतत्ते 
अग्ने राधः [ २ ] ऐति सोमच्युतमित्याह सोमच्युतः ह्यस्य राध 
ऐति तन्मित्रस्य पथा नयेत्याह शान्त्या ऋतस्य पथा प्रेत चन्द्र 
दक्षिणा इत्याह सत्यं वा ऋत सत्येनैवैना ऋतेन वि भजति 
यज्ञस्य पथा सुविता नयन्तीरित्यौह यज्ञस्य ह्येताः पथा यन्ति 
यदक्षिणा ब्राह्मणमद्य राध्यासम् [ ३ ] ऋषिमायमित्याहैप वै 
ब्राह्मण ऋषिरार्थेयो यश्शुश्रुवान्तस्मादेवाह वि सुवः पश्य 
व्यन्तरिक्षमित्याह सुवर्गमेवैनं लोकं गमयति यतस्व सदसै 
रित्याह मित्रत्वायासदात्रा देवत्रा गच्छत मधुमतीः प्रदातारमा 
विशतेत्याह वयमिह प्रदातारस्स्भोऽस्मा नमुत्र मधुमतीरा विश 
तेति [ ४ ] वावैतदाह हिरण्यं ददाति ज्योतिर्फे हिरण्यं ज्योतिरेव 
पुरस्ताद्धत्ते सुवर्गस्य लोकस्यानुख्यात्या अग्नीधेददात्यग्निमुखाने 
वर्तृन्त्रीणाति ब्रह्मणे ददाति प्रसूत्यै हो । ददात्यात्मा वा एष 
यज्ञस्य यद्धोताऽऽत्मानमेव यज्ञस्य दक्षिणाभिस्समर्धयति [ ५ ] ।। 
हिरण्यराधो राध्यासं मधुमतीरा विशतेत्यष्टात्रिशच ॥ १ ॥ 

இது தட்சிணைகொடுக்க விருப்புடையவன் செய்யும் ஹோமத்தைக் 
கூறுகின்றது . 


தட்சிணையின் பொருட்டுச் செய்யும் ஹோமத்தை விதிக்கின்றது . 

STRIDGTL - 1 
सुवर्गाय वा एतानि लोकाय हूयन्ते यद्दाक्षिणानि । 

என்பது . 


பி r - 6 , அநு -1 ) 


சோம யாகப் பிராமணம் 


395 


ட்சிணை ) 


உரை . 


தட்சிணைகொடுக்க விருப்புடையோனாற் செய்யப்படும் ஹோமங்கள் 
தாக்ஷிணா ஹோமங்கள் . இவை , சுவர்க்கலோகத்தின் பொருட்டுச் செய்யப் 
படுகின்றன என்பது . 


ஹோமங்கட்கு இடத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -2 
द्वाभ्यां गार्हपत्ये जुहोति द्विपाद्यजमानः प्रतिष्ठित्या आग्नीधे जुहोत्यन्तरिक्ष 
एवाऽऽक्रमते । 


என்பது 


உரை. 


இரண்டு காலுடைய எசமான னுடைய நிலையின் பொருட்டு மேல்வரும் 
இரண்டாலும் கார்கபத்தியத்திலும் , ஆக்னீத்ரத்திலுஞ் செய்யப்படுகின் 
றன . ஆக்னீத்ரத்திற் செய்வது அந்தரிக்ஷத்தில் ஏறுகின்றான் என்பது . 


ஆக்னீத்ரத்தில் ஹோமஞ் செய்த பிறகு சபையிற் புகுதல் வேண்டு 

மென்று விதிக்கின்றது . 


பிராமணம் -3 


सदोऽभ्यति सुवर्गमेवैनं लोकं गमयति । 


என்பது , 


உரை . 


சபையை யடைகின்றான் . அது , இவனைச் சுவர்க்கலோகத்திற் சேர்க் 
கின்றது என்பது . 


மந்திரங்களை விநியோகிக்கின்றது . 


பிராமணம் -4 


सौरीभ्यामृग्भ्यां गार्हपत्ये जुहोत्यमुमेवैनं लोक समारोहयति नयवत्य 
र्चाऽऽग्नीधे जुहोति सुवर्गस्य लोकस्याभिनीत्यै । 

என்பது . 


396 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( தட்சிணை 


உரை . 


. 


உதுத்யம் , சித்ரம் என்னும் இரண்டு சூரிய இருக்குக்ளால் காருகபத் 
யத்திலும் , அக்னயே நய என்னும் நடவதி இருக்கால் ஆக்னீத்ரத்திலும் 
ஹோமஞ் செய்தல்வேண்டும் . இவை , இவனை நல்லவழியாற் சுவர்க்கத்தி 
லேற்றிவைக்கின்றன என்பது . 


பொன்னை , நெய்யிற் போட்டெடுத்தலால் எசமானனுக்கு சுவர்க்கங் 

கிடைக்கின்றது என்கின்றது . 

பிராமணம் -5 
दिवं गच्छसुवःपतेति हिरण्य हुत्वोद्गृह्णाति सुवर्गमेवैनं लोकं गमयति । 


என்பது . 


உரை 


திவம் கச்ச என்றது முதலியதால் பொன்னை நெய்யிற்கட்டிப் 
போட்டுவைத்திருந்து ஹோமஞ்செய்த பிறகு எடுத்துவிடல் வேண்டும் 
என்பது . 


தட்சிணைப் பசுக்களைக் கொண்டுவரும் மந்திரத்திலுள்ள , ரூபேண 
(உருவத்தால் ) என்னுஞ்சொல் பொன்னை மேற்கொன்டது என்கின்றது . 

பிராமணம் - 6 
रूपेण वो रूपमभ्यमीत्याह रूपेण ह्यासा रूपमभ्येति यद्धिरण्येन । 

என்பது . 


உரை. 


ரூபேண வோ ரூபம் என்றது முதலியது , பொன்னாற் கொண்டுவரும் 
வைகளின் உருவங்களை இம் மந்திரங் கூறுகின்றது என்கின்றது . 


தட்சிணைப் பசுக்களை விபாகஞ் செய்வதையே விளக்குகின்றது . 

பிராமணம் -7 
तुथोवो विश्ववेदा विभजत्वित्याह तुथो ह स्म वै विश्ववेदा देवानां 
दक्षिणा वि भजति तेनैवैना वि भजति । 


எனபது . 


9 ர- C , அது -1 ) 


சோம யாகப் பிராமணம் 


397 


தட்சிணை ) 


உரை . 


( துதோ 


வோ என்றது முதலியது , எல்லாவற்றைபு முணர்ந்தவன் 
என்பவன் தேவர்களுடைய தட்சிணைகளைப் பங்கிடுகின்றவ ஒருவனுளன் . 
அவனே இத் தட்சிணைப் பசுக்களையும் பிரிக்கின்றான் என்கின்றது . 


தட்சிணைப் பசுக்கள் சோமயாகத்திற் கிடைத்தவைகள் எனின் 

சிறப்புடையன என்கின்றது . 

பிராமணம் -- 8 
एतत्ते अग्ने राध ऐति सोमच्युतमित्याह सोमच्युत ह्यस्य राध ऐति । 


என்பது ., 


உரை . 


ஏதத்தே என்றது முதலியது , சோமயாகத்திற் கிடைத்த தட்க 
ணையே இவனுக்கு தனத்தை யடைய நிமித்தமாம் என்கின்றது . 


மித்திரன் , என்னுஞ் சொல்லின் பயனைக் கூறுகின்றது . 

பிராமணம் -9 
तन्मित्रस्य पथा नयेत्याह शान्त्यै । 


என்பது . 


உரை . 


ரனுடைய 


" துதன் உருத்திரன் என்று கூறப்பட்டிருத்தலின் உருத்திரது 
மார்க்கமாகில் சாந்தமாயிராது ஆதலின் மித்திரனுடைய மார்க்கம் என் 


நது , 


இதிலுள்ள , ருத ” என்னுஞ்சொல் எக்ஞப்பொருளை யுடைய தன்று , 
மற்றோ சத்தியத்தை மேற்கொண்டது என்கின்றது . 

பிராமணம் -10 
ऋतस्य पथा प्रेत चन्द्रदक्षिणा इत्याह सत्यं वा ऋत सत्येनैवैना ऋतेन वि 


If | 


என்பது 


398 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டப .6 

( தட்சிணை 


உரை. 


" ருதஸ்ய பதா என்றது முதலியது , ருதம்சத்தியமாம் . சத்தியத்தால் , 
முக்கிய இருத்துவிக்குக் கட்கும் பாதிப் பங்குடையவனுக்கும் மூன்றிலொன் 
றுள்ள இருத்துவிக்குக் கட்கும் நான்கி லொன்று உள்ளவர்கட்கும் உள்ள 
வாறு பங்கிடுகின்றான் என்கின்றது . 


தட்சிணைப் பசுக்கள் , காருகபத்தியம் சபை என்னு மிரண்டிற்கும் நடுவி 
லுள்ள எக்ஞமார்க்கத்தாற்போதல் வெளிப்படை என்கின்றது . 

பிராமணம் -1]. 
यज्ञस्य पथा सुविता नयन्तीरित्याह यज्ञस्य ह्येताः पथा यन्ति यदक्षिणाः । 


என்பது 


உரை . 


" எக்ஞஸ்ய 

என்றது முதலியது , தட்சிணைக் கோக்கள் எக்ஞவழி 
யாகச் செல்கின்றன என்கின்றது . 


தட்சிணை கொடுக்கும் மந்திரத்தில் பிராமணன் என்றது முதலான 
சொற்களுக்கு வேதசாத்திரங்களை முழுது முணர்ந்தவனே பொருள் என்னுங் 
குறிப்பாம் என்று விளக்குகின்றது . 

பிராமணம் - 12 
ब्राह्मणमद्य राध्यासमृषिमायमित्याहैष वै ब्राह्मण ऋषिरायो यश्शु 
श्रुवावान्तस्मादेवमाह । 

என்பது . 


உரை . 


பிராமணன் என்றது முதலியது , பிராமணன் , இருடி , இருடியின் 
சந்ததிகள் என்னு மிவர்கள் நன்கு சுருதிகளைக் கற்றவர்களா தலின் இவ் 
வாறு என்கின்றது . 


சபையை நோக்கும் மந்திரத்தில் " விசுவ : பர்யம் ( சுவர்க்கத்தைப் 
பார்ப்பாயாக ) என்பதன் கருத்தை விளக்குகின்றது . 

பிராமணம் -13 
वि सुवः पश्य व्यन्तरिक्षमित्याह सुवर्गमेवैनं लोकं गमयति । 


என்பது , 


பிர -6 , அநு -1 ) 


சோம யாகப் பிராமணம் 


399 


தட்சிணை ) 


உரை . 


" சுவர்க்கத்தைப் பார்ப்பாயாக என்றது முதலியது , இதனால் , இவ 
னைச் சுவர்க்கலோக மடையச் செய்கின்றான் என்கின்றது . 


இம் மந்திரத்தில் , " சபையி லுள்ளவர்களோடு என்னும் மூன்றாம் 
வேற்றுமையால் , மித்திரத்தன்மை கூறப்பட்டுள்ளது என்கின்றது . 

பிராமணம் - 14 
यतस्व सदस्यैरित्याह मित्रत्वाय । 

என்பது . 


உரை. 


யதஸ்வ " என்றது முதலியது , சபையிலுள்ளார்களோடுகூட முயலு 
தல் மித்திரத் தன்மையின் பொருட்டு என்கின்றது . 


தட்சிணைப் பசுக்களைப் போற்றும் மந்திரத்தில் , “ பிரதாதாரம் ஆவிதை 
( கொடுக்கின்றவனை யடைவீர்களாக ) என்பதன் பொருளைக் கூறுகின்றது . 

பிராமணம் -- 15 
अस्मदात्रा देवत्रा गच्छत मधुमतीः प्रदातारमा विशतेत्याह वयमिह प्रदा 
तारस्मोऽस्मा नमुत्र मधुमतीरा विशतेति वावैतदाह । 

என்பது . 


உரை . 


" அஸ்மத் என்றது முதலியது , நாங்கள் தட்சிணைகளைக் கொடுத்தவனைப் 
பற்றிக்கொண்டிருக்கின்றோம் . நீங்கள் , பரலோகத்தில் , இன்சுவை மிகுந்த 
பாலுடையோர்களாகி கொடுத்த அவனை யடைவீர்களாக என்கின்றது . 


முதலில் தட்சிணை கொடுக்கவேண்டியதை விதிக்கின்றது . 

பிராமணம் -- 16 
हिरण्यं ददाति ज्योति हिरण्यं ज्योतिरेव पुरस्ताद्धत्ते सुवर्गस्य लोक 
स्यानुख्यात्यै । 

என்பது . 


உரை . 


பொன்னையே முதலிற் கொடுக்கின்றான் . பொன் ஒளியுடையதாமாத 
வின் சுவர்க்கலோகத்தை விளக்குகின்றது என்பது , 


400 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( சமீஷ்டயசுர் 


அப்பொன் பிரதிக்கிருஹீதாவிற் ( வாங்க உரிமையுடையவனு ) குச் 
சம்பந்த முடையதென்று விதிக்கின்றது . 

பிராமணம் - 17 
अग्नीधेददात्यग्निमुखानेवत॒न्प्रीणाति । 


என்பது . 


உரை . 


ஆக்னீத்ரணுக்குக் கொடுக்கின்றான் . ஏனெனின் ? அக்னியோடு கூடிய 
வைகளும் அக்கினி யுண்டாக்குங் காலத்திலுள்ள வைகளுமான வசந்த முத 
லான இருதுக்களைப் பிரியப்படுத்துவ தன் பொருட்டு என்கின்றது . 


வேறு இருத்துவிக்குக் கட்குக்கொடுப்பதை விதிக்கின்றது . 

பிராமணம் -18 
ब्रह्मणे ददाति प्रसूत्यै हो । ददात्यात्मा वा एष यज्ञस्य यद्धोताऽऽत्मानमेव 
यज्ञस्य दक्षिणाभिस्समर्धयति ॥ 


என்பது . 


உரை . 


அநுக்ஞையின் பொருட்டு பிரமனுக்குக் கொடுத்தலாம் . ே 
ஹா தா 
மிகுந்த மந்திரங்களை ஓதுவோனாதலின் எக்ஞத்தின் ஆன்மாவாம் ; அவனுக் 
குக் கொடுத்தலால் ஆன்மாவை நிறையச் செய்கின்றான் என்பது . மற்றும் 
இவ்வாறே யூகித்துக்கொள்க . 

முதலாவது அநுவாகம் 

முற்றிற்று . 


ஆறாங்காண்டம் ஆறாம் பிரபாடகம் 

இரண்டாவது அநுவாகம் 
சமிஷ்டயசுசைக் கூறும் பிராமணங்கள் . 
இரண்டு பஞ்சாதிக்குமேல் நாற்பத்தொரு பதங்களைக் கொண்டது . 

समिष्टयजूषि जुहोति यज्ञस्य समिष्टयै यद्वै यज्ञय॑ क्रूर 
यद्विलिष्टं यदत्येति यन्नात्येति यदतिकरोति यन्नापि करोति 
तदेव तैः प्रीणाति नव जुहोत नव वै पुरुषे प्राणाः पुरुषेण यज्ञः 


-- 


401 


. 


19-6 , 7-2 ] சோம யாகப் பிராமணம் 
சமீஷ்டயசுர் ஹோமம் ) 

संमितो यावानेव यज्ञस्तं प्रीणाति पडग्मियाणि जुहोति षड्वा 
ऋतव ऋतूनेव प्रीणाति त्रीणि यजू षि [ ६ ] त्रयं इमे लोका 
इमानेव लोकान्प्रीणाति यज्ञ यज्ञं गच्छ यज्ञपतिं गच्छेत्याह 
यज्ञपतिमेवैनं गमयांते स्वां योनि गच्छेत्याह स्वामेवैनं योनि 
गमयत्येष ते यज्ञो यज्ञयते सहसूक्तवाकस्सुवीर इत्याह यजमान 
एव वीर्य दधाति वासिष्ठो है सात्यहव्यो देवभागं पप्रच्छ यत्सृ 
जयान्वहुयाजिनोऽयीयजो यज्ञे [ ७ ] यज्ञं प्रत्यतिष्ठिपा ३ यज्ञ 
पता ३ विति स होवाच यज्ञप॑ताविति सत्याद्वै सृञ्जयाः परा 
बभूवुरिति होवाच यज्ञे वाव यज्ञः प्रतिष्ठाप्य आसीद्यजमानस्या 
राभावायेति देवा गातुविदो गातुं वित्वा गातुमितेत्याह यज्ञ 
एव यज्ञं प्रतिष्ठापयति यजमानस्याराभावाय [ ८ ] ॥ यजू पि 
यज्ञ एकचत्वारिशच ॥२ ॥ 


- 


-- 


தில் , சமிஷ்டயஈர் ஹோமங் கூறப்படுகின்றது . 


தாதாராதி : " என்றது முதலான மந்திரங்களை ஓதிச் செய்யும் 

ஹோமங்களை விதிக்கின்றது . 

LUTITLDESTL - 1 
समिष्टयजूषि जुहोति यज्ञस्य समिष्टयै यद्वै यज्ञस्य कर यद्विलिष्ट यदत्येति 
यन्नात्येति यदतिकरोति यन्नापि करोति तदेव तैः प्रीणाति । 


என்பது , 


உரை . 


எக்ஞம் நல்ல முறையில் அநுட்டிக்கப்பெற்றதென்பதன் பொருட்டு 
தாதாராதி : என்பது முதலான மந்திரங்களை ஓதி நெய்யை ஹோமஞ் 
செய்தல் வேண்டும் என்பது . அதாவது , பசுவின் கொலையாகிய கோரம் , 
தட்சிணை குறைதல் , காலந்தவறல் , விலக்கியதைச் செய்தல் , மறத்தல் என் 

51 


402 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -6 

( சமீஷ்டயசுர் 


றது முதலான எக்ஞத்தின் குற்றங்களைச் சமாதானஞ் செய்துகொள்ளுத 
லாம் . இவ் வோமங்களால் அவைகளைப் பிரியப்படுத்துகின்றான் என்பது 
முடிந்த பொருள் என்பது . 


ஆகுதிகளின் எண்ணிக்கையை விதிக்கின்றது . 

ராமணம் -- 2 
नव जुहोति नव वै पुरुषे प्राणाः पुरुषेण यज्ञस्संमितो यावानेव यज्ञस्तं . 
சின 

என்பது . 


உரை . 


புருடனுக்குப் பிராணன்களும் அவைகளின் துவாரங்களும் ஒன்பதாம் . 
புருடனால் அளக்கப்படுவது எக்ஞமாம் . ஆதலின் , ஒன்பது ஹோமங்களால் 
ஒன்பது பிராணன்களையும் களிப்படைவிக்கின்றான் என்பது . 


ஒன்பது மந்திரங்களுக்குள்ளும் இடையிலுள்ள இருக்கு எசுர் என்பவைக 

ளின் எண்ணிக்கையை விதிக்கின்றது . 

பிராமணம் -3 
षडग्मियाणि जुहोति षड्वा ऋतव ऋतूनेव प्रीणाति त्रीणि यजू - षि 
त्रय इमे लोका इमानेव लोकान्प्रीणाति । 


என்பது 


உரை . 


ஆறு இருக்குக்களும் மூன்று எசுர்களுமாம் . இவற்றுள் , இருக்குக்க 
ளால் இருதுக்களையும் , எசுர்களால் மூன்றுலகங்களையும் பிரியமடையச் செய் 
கின்றான் என்பது . 


எக்ஞத்திற்கு , எசமானன் கிடைப்பதும் தனது காரணங்கிடைப்பதும் 
மந்திரபாடத்தாலேயே அமைகின்றது என்கின்றது . 

பிராமணம் -4 
यज्ञ यज्ञं गच्छ यज्ञपति गच्छेत्याह यज्ञपतिमेवैनं गमयति स्वां योनि 
गच्छेत्याह स्वामेवैनं योनिं गमयति । 

என்ப 


சோம யாகப் பிராமணம் 


403 


பிர -6 , அநு -2 | 
ஹோமம் ) 


உரை . 


எக்ஞ எக்ஞம் என்றது முதலியது , இவ் வெக்ஞபதியை அடைவிக் 
கின்றது தனது காரணத்தை யடைவிக்கின்ற தாம் என்கின்றது . 


சுவீர : என்பதால் வீரியத்தையடைதல் குறிப்பிடப்படு கின்றது 


என்கின்றது . 


பிராமணம் -5 


एष ते यज्ञो यज्ञयते सहसूक्तवाकस्सुवीर इत्याह यजमान एव वीर्य 
दधाति । 


என்பது 


உரை . 


ஏஷதே 

என்றது முதலியது , எசமானனிடத்தில் வீரியத்தை நிலை 
நாட்டுகின்றது என்கின்றது . 





தேவா காதுவித என்னும் மந்திரத்தைப் புகழ்தற் பொருட்டு , 

விருத்தாந்தத்தைக் கூறுகின்றது . 

பிராமணம் -6 


वासिष्ठो ह सात्यहव्यो देवभागं पप्रच्छ यत्सृञ्जयान्बहुयाजिनोऽयीयजो 
यज्ञे यशं प्रत्यतिष्ठिपा ३ यज्ञपता विति स होवाच यज्ञपताविति सत्याद्वै 
सृञ्जयाः परा बभूवुरिति होवाच यज्ञे वाघ यज्ञः प्रतिष्ठाप्य आसीद्यज 
मानस्यापराभावायेति देवा गातुविदो गातुं वित्त्वा गातुमितेत्याह यज्ञ 
एवं यज्ञं प्रतिष्ठापयति यजमानस्यापराभावाय ॥ 


என்பது , 


உரை . 


சிருஞ்சு என்னுந் தேசத்தில் பல்வகையான சோமயாகங்களைச் 
செய்தார்களே அக் காலத்தில் , எக்ஞம் ஸ்வாஹா என்னும் எக்ஞ லிங் 
கத்தையுடைய , தேவா காதுவித : ன்றது முதலிய மந்திரத்தில் எக்ஞத் 
தின் சமிஷ்ட யசுர்ஹோமங்களை அவர்கள் முடித்தார்களா ? அல்லது , 
எக்ஞபதிம் கச்ச என்னும் எக்ஞபதியின் இலிங்கத்தை யுடைய எக்ஞ 
எக்ஞம் கச்ச என்னும் மந்திரத்தில் முடித்தனரா ? என்று வசிஷ்ட குலத்தி 
லுதித்த சாத்தியஹவ்யர் தேவபாக முனிவரை வினாவினர் . அதற்கவர் , 


27 


404 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 


( அவபிருத 


நழு 


இரண்டாவது பக்ஷத்தைக் கொள்ளில் எக்ஞத்திலிருந்து எசமானன் 
விடுவான் ; ஆதலின் , முதற்பக்ஷமே கொள்ளத்தக்கது என்று விடையளித் 
தனர் என்பது , 

இரண்டாவது அநுவாகம் 

முற்றிற்று . 


ஆறாங்காண்டம் ஆறாம் பிரபாடகம் 

மூன்றாவது அங்வாகம் 
அவபிருதத்தைக் கூறும் பிராமணங்கள் . 
ஐந்து பஞ்சாதிக்குமேல் பன்னிரண்டு பதங்களைக் கொண்டது . 

अवभृथयजूषि जुहोति यदेवाचीनमेकहायनादेनः करोति 
तदेव तैरव यजतेऽपोऽवभृथमवैत्यप्सु वै वरुणस्साक्षादेव वरुण 
म यजते वमना वा अन्वित्यं यज्ञरक्षा सि जिघा सन्ति 
साम्ना प्रस्तोताऽन्ववैति साम वै रक्षोहा रक्षसामहित्यै त्रिनिधन 
मुपैति त्रय इमे लोका एभ्य एव लोकेभ्यो रक्षासि [ ९ ] अप 
हन्ति पुरुषः पुरुषो निधनमुपैति पुरुषःपुरुषो हि रक्षस्वी रक्षसा 
मपहत्या उरु हि राजा वरुणश्चकारेत्यौह प्रतिष्ठित्यै शतं ते 
राजन्भिषजस्सहस्रमित्याह भेषजमेवास्मै करोत्यभिष्टितो वरुणस्य 
पाश इत्याह वरुणपाशमेवामि तिष्ठति बहिरभि जुहोत्याहुतीनां 
प्रतिष्ठित्या अथो अग्निवत्येव जुहोत्यपबर्हिषः प्रयाजान् [ १० ] 
यजति प्रजा वै बर्हिः प्रजा एव वरुणपाशान्मुश्चत्याज्यभागी 
यजति यज्ञस्यैव चक्षुषी नान्तरेति वरुणं यजति वरुणपाशादेवैनं 
मुञ्चत्यग्नीवरुणौ यजति साक्षादेवैनं वरुणपाशान्मुश्चत्यपबर्हिषा 
बनूयाजौ यजति प्रजा वै बर्हिः प्रजा एव वरुणपाशान्मुश्चति 


- 


29-6 , 37-3 ] சோம யாகப் பிராமணம் 

405 
நீராடுதல் ) 

चतुरः प्रयाजान् यजति द्वावनूयाजौ षट्संपद्यन्ते षड्वा ऋतवः 
[ ११ ] ऋतुष्वेव प्रति तिष्ठत्यवभृथ निचङ्कुणेत्याह यथोदितमेव 
वरुणमय यजते समुद्रे ते हृदयमप्स्वन्तरित्याह समुद्रे ह्यन्तर्वरुण 
स्सं त्वा विशन्त्वोषधीस्ताऽऽप इत्योहाद्भिरेवैनमोषधीभिस्सम्यञ्च 
दधाति देवीराप एष वो गर्भ इत्याह यथायजुरेवैतत्पशवो वै 
[ १२ ] सोमो यद्भिन्दूनां भक्षयेत्पशुमान्त्स्यावरुणस्त्वेनं गृह्णीया 
द्यन्न भक्षयेदपशुस्स्यान्नैनं वरुणो गृह्णीयादुपस्पृश्यमेव पशुमान्भ 
वति नैनं वरुणो गृह्णाति प्रतियुतो वरुणस्य पाश इत्याह वरुण 
पाशादेव निर्मुच्यतेऽप्रतीक्षमा यन्ति वरुणस्यान्तर्हित्या एधोऽस्ये 
धिषीमहीत्याह समिधैवाग्निं नमस्यन्त उपायन्ति तेजोऽसि तेजो 
मयि धेहीत्याह तेज एवाऽऽत्मन्धत्ते [ १३ ] ॥ रक्षासि प्रया 
जानृतवो वै नमस्यन्तो द्वादश च ॥ ३ ॥ 
இதில் , முடிவு 

, முடிவு நீராடலின் பொருட்டுச் செய்யப்படும் ஹோமங்கள் 
கூறப்படுகின்றன . 


- 


உரும் ஹி ராஜா என்றது முதலிய அவபிருத எசுர்ஹோம மந்திரங் 
கட்கு உரைகூற விருப்புடைய தாய் அதற்கு முன்னருள்ள அநுட்டானத்தை 
விதிக்கின்றது . 

STITLDGETL - 1 
अवभृथयजू षि जुहोति यदेवाचीनमेकहायनादेनः करोति तदेव तैरव 


यजते । 


என்பது . 


உரை. 


முடிவு நீராடுதற்கு நீரையடையச்செல்ல விரும்பியவன் , “ ஆயுர் தா : 
என்றது முதலான எசுர் மந்திரங்களால் ஹோமஞ் செய்கின்றான் . 
ஒருவருடம்வரை செய்த பாவங்களைப் போக்குகின்றது என்பது . 


406 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம்.- .) 

( அவபிருத 
யாகமுடிவு நீராடுவதற்கு , தண்ணீர்க்கருகிற் செல்வதை விதிக்கின்றது . 

பிராமணம் -2 
अपोऽवभृथमवैत्यप्सु वै वरुणस्साक्षादेव वरुणमय यजते । 

என்பது , 


உரை . 


நீரை யடைந்ததால் அதற்கபி.மானி தேவதையாகிய வருணனை நேரே 
பூசித்ததாகின்றது என்பது , 


பிரஸ்தோதா ( சாமமறைப் பாடகனுடைய உதவி ) சாமமறையைப் 
பாடிக்கொண்டு மார்க்கத்தைப் பின்பற்றி வருவதை விதிக்கின்றது . 

பிராமணம் - 3 
वर्मना वा अन्वित्य यज्ञरक्षा सि जिघा सन्ति साना प्रस्तोताऽन्ववैति 
साम वै रक्षोहा रक्षसामपहत्यै । 

என்பது 


உரை . 


நடுவழியில் நுழைந்து அசுரர்கள் எக்ஞத்தைக் கெடுப்பார்கள் . ஆதலின் , 
சாமமறையைப் பாடிக்கொண்டு பிரஸ்தோ தா பின்றொடர்ந்து வரில் , சாமம் 
அசுரர்களைக் கொல்வதாம் ஆதலின் அசுரர்கள் விலகுகின்றனர் என்பது . 


சாமமுடிவை ஓதுதல் மூன்று முறை என்பதை விதிக்கின்றது . 

பிராமணம் -4 
त्रिनिधनमुपैति त्रय इमे लोका एभ्य एव लोकेभ्यो रक्षास्यपहन्ति । 


என்பது . 


உரை. 


சாமமுடிவை மும்முறை பாடில் மூன்றுலகங்கிலுள்ள அசுரர்களும் 
விலகுகின்றனர் என்பது . 


அனைவரும் அச் சாமத்தின் முடிவை ஓதல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம்.- . 5 
पुरुषः पुरुषो निधनमुपैति पुरुषःपुरुषो हि रक्षस्वी रक्षसामपहत्यै । 


என்பது , 


சோம யாகப் பிராமணம் 


பிர -6 , அது -3 ) 
நீராடுதல் ) 


407 


உரை . 


தனித்தனி ஒவ்வொருவருக்கு அசுரர்களுடைய பீடை இருத்தலின் 
அனைவருஞ் சாமமறைப்பாடலின் முடிவைப் பாடல்வேண்டும் என்பது . 


மந்திரத்தில் வழியைப் பெரிதென்றது , வழியைப் பெருமைப்படுத்து 

தற் பொருட்டு என்கின்றது . 

பிராமணம் - 6 
उरु हि राजा वरुणश्चकारेत्याह प्रतिष्ठित्यै । 

என்பது . 


உரை . 


உரும் ஹி என்றது முதலியது , வழியின் பெருமையின் பொருட் 
டாம் என்கின்றது . 


பிழக் ( வைத்யம் ) என்பதால் எசமானனுடைய பாவபீடையின 
பரிகாரங் குறிப்பிடப்படுகின்றது என்கின்றது . 

பிராமணம் -7 
शतं ते राजभिषजस्सहस्रमित्याह भेषजमेवास्मै करोति । 


என்பது 


உரை . 


சதம் தே என்றது முதலியது , 

என்றது முதலியது , இவ் வெசமானனுக்கு வைத்தியஞ் 
செய்கின்றான் என்கின்றது . 


மந்திரத்தாலேயே வருணக்கட்டு அவிழ்க்கப்படுகின்றது என்கின்றது . 

பிராமணம் -8 
अभिष्ठितो वरुणस्य पाश इत्याह वरुणपाशमेवाभि तिष्ठति । 


என்பது . 


உரை . 


அபிஷ்டித : என்றது முதலியது , வருணனுடைய பாசத்தை அவிழ்க் 
கின்றான் என்கின்றது . 


408 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( அவபிருத 


- நீரின்மீது தருப்பையைப்போட்டு அதன்மேல் ஹோமஞ் செய்தல் 

வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் - 9 
बहिमि जुहोत्याहुतीनां प्रतिष्ठित्या अथो अग्निवत्येव जुहोति । 

என்பது 


உரை . 


தருப்பை அக்கினியையுடைய தாமாதலின் , ஹோமம் நிலைத்தற் 
பொருட்டு அக்கினியின் மீதே ஹோமஞ் செய்கின்றான் என்பது . 


விதியால் வந்த ஐந்து பிரயாசயாகங்களுள் , பர்ஹி ( தருப்பை ) என்னும் 
நான்காவது பிரயாசத்தை விலக்குகின்றது . 

பிராமணம் - 10 
अपबहिषः प्रयाजान् यजति प्रजा वै बहिः प्रजा एव वरुणपाशान्मुञ्चति । 


என்பது 


உரை . 


தண்ணீரில் தருப்பைகளில் பிரயாச யாகஞ் செய்கின்றான் என்றது , 
தருப்பை பிரயாசையாமா தலின் பிரசையை வருணபாசத்திலிருந்து விடுவிக் 
கின்றான் என்கின்றது . 


இதில் , ஆச்சியபாகங்களிரண்டும் விதியால் கிடைத்துள்ளன . ஆயினும் 
மந்திரவிசேடத்தை முன்னிட்டு மீண்டும் விதிக்கின்றது . 

பிராமணம் -11 
आज्यभागौ यजति यज्ञस्यैव चक्षुषी नान्तरेति । 


என்பது . 


உரை . 


அவைகளைச் 


எக்ஞத்திற்கு கண்கள் ஆச்சியபாகங்க ளிரண்டுமாம் . 
செய்யில் குருடு இல்லை என்பது . 


முக்கியமாகிய தேவதையை விதிக்கின்றது . 

பிராமணம் - 12 
वरुणं यजति वरुणपाशादेवैनं मुश्चति । 


என்பது 


சோம யாகப் பிராமணம் 


409 


பிர -6 , அது -3 ) 
நீராடுதல் ) 


உரை . 


வருணனை வழிபடுகின்றான் . இதனால் இவனை வருண பாசத்திலிருந்தும் 
அவிழ்த்து விடுகின்றான் என்பது . 


சுவிஷ்டகிருத் தேவதையை விதிக்கின்றது . 

பிராமணம் -13 
अग्नीवरुणौ यजति साक्षादेवनं वरुणपाशान्मुश्चति । 


என்பது . 


உரை. 


அக்கினியையும் வருணனையும் வழிபடுகின்றான் . அதனால் இவனை , 
நேரே ( விரைவில் ) வருணபாசத்திலிருந்து விடுவிக்கின்றான் என்பது . 


விதிவாக்கியத்தால்வந்த மூன்று அநுயாசங்களுள் முதலாவது 

அங்யாசத்தை விலக்குகின்றது . 

பிராமணம்- . 14 
अपहिषावनूयाजौ यजति प्रजा वै बहिः प्रजा एव वरुणपाशान्मुञ्चति । 


என்பது 


உரை. 


தண்ணீரில்போட்ட தருப்பையின் மீது அநுயாச யாகஞ்செய்தலால் , 
அநுயாசம் பிரசையாமாதலின் பிரசையை 

வருணபாசத்திலிருந்து விலக்கி 
விடுகின்றான் என்பது . 


பிரயாச அநுயாசங்களைப் புகழ்கின்றது . 

பிராமணம் -- 15 
चतुरः प्रयाजान् यजति द्वावनूयाजौ षट्संपद्यन्ते षड्वा ऋतच ऋतुष्वेव 
प्रति तिष्ठति । 

என்பது . 


உரை. 


நான்கு பிரயாசைகளையும் இரண்டு அநுயாசைகளையுஞ் செய்கின்றான் . 
இதனால் ஆறாகின்றன . இருதுக்களும் ஆறாதலின் இருதுக்களில் பெரு 
மையை யடைகின்றான் என்பது . 


52 


410 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( அவபிருத 


பாடமுறையைவிட்டு அவபிருதம் என்றது முதலிய மந்திரத்திற்கு 

முதலில் உரை கூறுகின்றது . 

பிராமணம் - 16 
अवभृथ निचकुणेत्याह यथोदितमेव वरुणमव यजते । 


என்பது , 


உரை . 


அவபிருத என்றது முதலிய தாலும் , நிசங்குண என்றது முதலிய 
சொற்களாலுங் கூறிய வருணனை வழிபடுகின்றான் என்கின்றது . 


வருணனுடைய சம்போதன ( விளி ) பட்சத்தைத்தழுவி உரை கூறுகின்றது . 

பிராமணம் -17 
समुद्रे ते हृदयमप्स्वन्तरित्याह समुद्रे ह्यन्तर्वरुणः । 


என்பது . 


உரை . 


சமுத்ரே என்றது முதலியது , கடலுக்குள் வருணன் இருக்கின் 
மான் என்கின்றது . 


ஸம் என்பதால் , எசமானனுக்கு தண்ணீராலும் கொடி செடிக 
ளாலும் வரும் சம்பத்தைக் குறிக்கின்றது . 

பிராமணம் -- 18 
सं त्वाविशन्त्वोषधीरुताऽऽप इत्याहाद्भिरेवैनमोषधीभिस्सम्यञ्चं दधाति । 


என்பது . 


உரை . 


சம்த்வா என்றது முதலியது , இவனுக்கு தண்ணீராலும் கொடி 
செடிகளாலும் சம்பத்தை நிலைக்கவைக்கின்றான் என்கின்றது . 


வெளிப்படையாமாதலின் , “ சுமித்ராந என்னும் மந்திரத்தை விட்டுவிட்டு 
" தேவீராபம் என்னும் மந்திரத்தின்பொருள் வெளிப்படை என்கின்றது . 

பிராமணம் - 19 
देवीयप एष वो गर्भ इत्याह यथायजुरेवैतत् । 

என்பது . 


சோம யாகப் பிராமணம் 


பிர 6 , அநு -3 ) 
நீராடுதல் ) 


411 


உரை . 


தேவீராப என்றது முதலியது , 
உடையது என்கின்றது . 


து எசுரில் உள்ள பொருளையே 


சோமக் கொடியா லடித்தலாலெழும் நீர்த்துளியை அருந்தினும் அருந்தா 
விடினுங் குற்றமாமாதலின் அதை நீக்குதற்கு அதைத் தொடல்வேண்டு 
மென்று விதிக்கின்றது . 


பிராமணம் - 20 


पशवी 4 सोमो यद्भिन्दूनां भक्षयेत्पशुमान्त्स्यावरुणस्त्वेनं गृह्णीयाद्यन्न 
भक्षयेदपशुस्स्यान्ननं वरुणो गृह्णीयादुपस्पृश्यमेव पशुमान्भवति नेनं 
वरुणो गृह्णाति । 


என்பது . 


உரை . 


சோமம் பசுக்களாம் ஆதலின் சோமத்தாலடித்தெழுந்த துளிகளை 
யருந்தில் பசுக்களை யடைவான் . ஆனால் வருணபாசத்தாற் கவரப்படுவான் . 
அருந்தாவிடில் பசுக்களை 

யடையமாட்டான் . ஆனால் வருணபாசத்தாற் 
கட்டுப்படமாட்டான் . ஆதலின் , அதைத் தொட்டுவிடில் , பசுக்களையு மடை 
கின்றான் . வருணபாசமும் இல்லை. ஈண்டு வருணபாசம் என்பது பெருவயிறு 
ஆதல் என்க . 


மந்திரப் பொருட்படியே பயனை யடைகின்றான் என்கின்றது . 


பிராமணம் -21 


प्रतियुतो वरुणस्य पाश इत्याह वरुणपाशादेव निर्मुच्यते । 


என்பது . 


உரை . 


“ பிரதியுத : என்றது முதலியது , வருணபாசத்திலிருந்தே விடுபடு 
கின்றான் என்கின்றது . 


/ 


சோம யாகப் பிராமணம் 


435 


பிர -6 , அநு -8 ) 
அதிக்கிராகியம் ) 


உரை . 


ரதந்தரம் முதலிய பிருஷ்டியத் துதிகளுள் சர்வ பிருஷ்டயென்னும் 
விசுவசித்தில் அதிக்கிராகியங்களைக் கிரகித்தல் வேண்டும்: 57 ன்பது . 


அக்கினிட் டோமத்தில் அதை விதிக்கின்றது . 

பிராமணம் 
प्रजापतिदेवेभ्यो यज्ञान्व्यादिशत्स प्रियास्तनूरप न्यधत्त तदतिग्राहा अभ 
धन्विननुस्तभ्य यश इत्याहुर्यस्यातिग्राह्या न गृह्यन्त इत्यायग्निष्टोमे ग्रही 
तध्या यज्ञस्य सतनुत्वाय । 


என்பது . 


உரை. 


பிரமன் தேவர்களுக்கு எக்ஞத்தைப் பங்கிட்டுக் கொடுத்தனன் . அது 
எக்ஞத்தின் பிரிய தநுவாயிற்று , அதை எடுத்து எங்கேயோ மறைத்து 
வைத்தனன் அப்பிரிய வுடம்புகளே அதிக்கிராகியங்களாயின . ஆதலின் , 
அக்கினிட்டோமத்தின் பிரிய தநுவுடன் கூடிய தாக்குவதற்கு அதிக்கிராக 
யங்களைக் கிரகித்தல் வேண்டும் . இன்றெனின் , எக்ஞத்தின் பிரிய தநுக்கள் 
இன்றென்பர் . இங்கு , பிருஷ்டிய ஆறு நாள் முதலிய விகிருதிகளிலும் 
அதிக்காராகியங்கள் காணப்படுக.பின் அக்கினிட்டோயத்திலும் அவை விதிச் 
கப்படுகின்றன என்பது . 


th 


ஐசுவரிய மிகுதியால் பிறரிடத்திலிருந்து சிறந்திருக்க விரும்பியவனுக்கு 

அவ் வதிக்கிராகியங்களை விதிக்கின்றது . 

பிராமணம் -- 7 
देवता वै सस्सिदृशीरासन्ता न व्यावृतमगच्छन्ते देवा एत एतान्ग्रहान 
पश्यन्तानगृहताऽऽग्नेयमग्निरैन्द्रमिन्द्रस्सौर्य सूर्यस्ततो वै तेऽन्याभिदें 
देवताभियावृतमगच्छन्यस्यैवं विदुष एते ग्रहा गृहान्ते व्यावृतमेव 
पाप्मना भ्रातृव्येण गच्छति । 


என்பது . 


உரை. 


தேவர்கள் , எல்லோரையும் போன்றே ஐசுவரியமுடையோர்களாயிருந் 
தனரேயன்றி ஐசுவரியம் மிகுந்தவரென்னும் வேறுபாட்டை யடைந்திலர் 
பிறகு , ஆக்னேயத்தால் அக்கினியும் , ஐந்திரத்தால் இந்திரனும் , சௌர்யக் 
தால் சூரியனும் என்னும் அதிக்கிராசியங்களைக் கண்டுபிடித்து ஏனையோர் 


சோம யாகப் பிராமணம் 


413 


90.6 , 1.5-4 ] 
பதினெரு யூபங்கள் ) 


ஆறாங்காண்டம் ஆறாம் பிரபாடகம் 

நான்காவது அநுவாகம் 
யூபங்கள் பதினொன்றென்பதைக் கூறும் பிராமணங்கள் . 
ஐந்து பஞ்சாதிக்கு மேல் முப்பது பதங்களைக் கொண்டது . 
स्फ्येन वेदिमुद्धन्ति रथाक्षेण वि मिमीते यूपं मिनोति त्रि 
तमेव वज्र संभृत्य भ्रातृव्याय प्रहरति स्तुत्यै यदन्तर्वेदि 
मिनुयादेवलोकमभि जयेद्यदहिदि मनुष्यलोकं वैद्यन्तस्य संधौ 
मिनोत्युभयोर्लोकयोरभिजित्या उपरसंमितां मिनुयात्पितृलोक 
कामस्य रशनसंमितां मनुष्यलोककामस्य चपालसंमितामिन्द्रिय 
कामस्य सर्वान्त्समान्प्रतिष्ठाकामस्य ये त्रयो मध्यमास्तान्त्समान्प 
शुकामस्यैतान्वै [ १४ ] अनु पशव उपतिष्ठन्ते पशुमानेव भवति 
व्यतिपजेदितरान्प्रजयवैनं पशभिर्व्यतिषजति यं कामयेत प्रमा 
युकस्स्यादिति गर्तमितं तस्य मिनुयादुत्तराध्य वर्षिष्ठमथ हसी 
या समेषा वै गर्तमिद्यस्यैवं मिनोति ताजक्प्र मीयते दक्षिणाय 
वषिष्ठं मिनुयात्सुवर्गकामस्याथ इसीयासमाक्रमणमेव तत्सेतुं 
यजमानः कुरुते सुवर्गस्य लोकस्य समष्टयै [ १५ ] यदेकस्मिन् यूपे 
द्वे रशने परिव्ययति तस्सादेको द्वे जाये विन्दते यन्नैका रशनां 
द्वयोयूपयोः परिव्ययति तस्मान्नैका द्वौ पती विन्दते यं कामयेत 
स्त्र्यस्य जायतेत्युपान्ते तस्य व्यतिपजेत्स्येवास्य जायते यं 
कामयेत पुमानस्य जायतेत्यान्तं तस्य प्रवेष्टयेत्पुमानेवास्य [ १६ ] 
जायतेऽसुरा वै देवान्दक्षिणत उपनियन्तान्देवा उपशयेनैवापानु 
दन्त तद्पशयस्योपशयत्वं यदक्षिणत उपशय उपशये भ्रातृव्याप 


। 


414 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -6 

( பதினெரு யூபங்கள் 
नुत्त्यै सर्वे वा अन्ये यूपाः पशुमन्तोऽथोपशय एवापशुस्तस्य यज 
मानः पशुर्यन्न निर्दिशेदार्तिमाछेद्यजमानोऽसौ ते पशुरिति निर्दि 
शेद्यं द्विष्याद्यमेव [ १७ ] द्वेष्टि तमस्मै पशुं निर्दिशति यदि न 
द्विष्यादाखुस्ते पशुरिति ब्रूयान्न ग्राम्यान्पशन्हिनस्ति नाऽऽर 
ण्यान्प्रजापतिः प्रजा असृजत सेोऽनायेन व्यायत स एतामेका 
दशिनीमपश्यत्तया वै सोऽन्नाद्यमारुन्ध यद्दश यूपा भवन्ति 
दशाक्षरा विराडन्नं विराड्विराजैवान्नाद्यमव॑ रुन्धे [ १८ ] य 
एकादसस्स्तन एवास्यै स दुह एवैनां तेन वज्रो वा एषा सं 
मीयते यदेकादशिनी सेश्वरा पुरस्तात्प्रत्यञ्च यज्ञ संमर्दितोर्य 
त्पत्निीवतं मिनोति यज्ञस्य प्रत्युत्तब्ध्यै सयत्वाय [ १ ९ ] वै समष्टयै 
पुमानेवास्य यमेव रुन्धे त्रिशच ॥ ४ ॥ 
இதில் , யூபங்கள் பதினொன்று என்று கூறப்படுகின்றது . 


பதினொரு பசுக்களின் பொருட்டு பதினொரு யூபங்கள் என்பதை 

விதிக்கின்றது . 

LSTITLDGOOTES --- 1 
स्फ्येन वेदिमुद्धन्ति रथाक्षेण वि मिमीते यूपं मिनोति त्रिवृतमेव वज्र 
संभृत्य भ्रातृव्याय प्रहरति स्तुत्यै । 


ना . 


உரை . 


பூமியின்மேல் மண் அசுத்தமான தால் மரக்கத்தியால் கெல்லி எடுத்து 
விடல்வேண்டும் . பிறகு , வேதியின் தெற்கு மூலை ( அம்சம் ) யிலிருந்து வடக்கு 
மூலைவரை வண்டியின் அச்சால் அளந்து வரிசையாக பதினொரு குழிகள் 
கெல்லி பதினொரு யூபங்களை நாட்டுதல் வேண்டும் . இங்கு , யூபம் , மரக்கத்தி 
இரதம் என்னும் மூன்றும் வச்சிரவடிவங்கள் இவை ஒன்று சேர்ந்திருத்த 
லின் து பகைவனைக் கொல்லுதற் பொருட்டாம் என்பது . 


பிர -6 , அது -4 ) சோம யாகப் பிராமணம் 

415 
பதினெரு யூபங்கள் ) 
யூபக்குழிகள் , வேதியில் பாதியும் வெளியிற் பாதியுமாக உள்ள 

விடமென விதிக்கின்றது . 

பிராமணம் -2 
यदन्तर्वेदि मिनुयाद्देवलोकमभि जयेद्यद्धहिदि मनुष्यलोकं वेद्यन्तस्य 
संधौ मिनोत्युभयोलॊकयोरभिजित्यै । 

என்பது . 


உரை. 


வேதிக்குள்ளிருக்கில் தேவலோகத்தை வெல்வன் , வேதிக்கு வெளியி 
லிருக்கில் மனித லோகத்தை வெல்வன் வேதிக்கு உள்ளும் புறம்புமிருக்கில் 
இரண்டுலகங்களையும் வெல்வன் என்பது . 


நடுவதில் சில காமியங்களை விதிக்கின்றது . 

பிராமணம் -- 3 
उपरसंमिता मिनुयात्पितृलोककामस्य रशनसंमितां मनुष्यलोककामस्य 
चषालसंमितामिन्द्रियकामस्य सर्वान्त्समान्प्रतिष्ठाकामस्य ये त्रयो मध्य 
मास्तान्त्समान्पशुकामस्य । 

என்பது . 


உரை . 


பிதிர்லோகத்தை விரும்பியவன் , செதுக்காத யூபத்தின் அடிப்பாகம் 
எவ்வளவு இருக்கிறதோ , அவ்வளவே ஏனைய பத்து யூபங்கட்கும் அளவு 
வைத்து நாட்டுதல் வேண்டும் மனிதலோகத்தை விரும்பியவன் . கயிறு 
கட்டும் இடத்தின் பெருமன் அளவு வைத்து நடல்வேண்டும் . இந்திரியத்தை 
விரும்பியவன் மரவளையம் மாட்டிவைக்கும் இடத்தின் பருமனளவு அளவு 
வைத்து நாட்டல்வேண்டும் . பெருமையை விரும்பியவன் இம் மூவகை யள 
வையும் வைத்து நாட்டல்வேண்டும் . பன்னிரண்டிற்குள் நடுவானது ஆறா 
வதாம் . அதற்கும் பக்கத்திலுள்ளவைகள் இரண்டு என்னும் மூன்றுமே 
அடிப்ப கப் பருமன் அளவையுடையவைகள் ஏனையவைகளன்று . 
வாறு செய்கின்றவன் பசுக்களை யடைகின்றான் என்பது . 


மேற்கூறிய பசுப்பிராப்தியை விளக்குகின்றது . 

பிரரமணம் -4 
एतान्वा अनु पशव उपतिष्ठन्ते पशुमानेव भवति । 


என்பது . 


416 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -6 

( பதினெரு யூபங்கள் 


உரை . 


வைகளின் அளவைப்பற்றியே பசுக்களும் அளவாய் எசமானனுக் 
குக் கிடைக்கின்றன என்பது . 


மூன்றைத் தவிர்த்து , ஏனைய ஒன்பதும் ஒன்றையொன்று 
தொட்டுக்கொண்டிருத்தல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -5 
व्यतिषजेदितरान्प्रजयैवैनं पशुभिव्यतिषजति । 

என்பது , 


உரை . 


ஒன்றை யொன்று சேர்ந்திருக்கில் இவனை பசுக்களோடு சேர்த்து 
வைக்கின்றது என்கின்றது . 


பதினொரு யூபங்களை நாட்டுவதில் காமிய வேறுபாட்டால் தெற்குப்பாதி 
உயர்த்திவைத்து நடுவதைப் பழித்துவிட்டு, வடபாதிகள் உயர்த்தி நடுவதை 
விதிக்கின்றது . 

பிராமணம் -- 6 
यं कामयेत प्रमायुकस्स्यादिति गर्तमितं तस्य मिनुयादुत्तराय॑ वर्षिष्टमथ 
इसीयासमेषा वै गतमिद्यस्यैवं मिनोति ताजप्र मीयते दक्षिणार्थ्य 
वर्षिष्ठं मिनुयात्सुवर्गकामस्याथ हुसीयासमाक्रमणमेव तत्सेतुं यजमानः 
कुरुते सुर्वर्गस्य लोकस्य समष्टयै । 

என்பது 


உரை. 


தெற்குப் பாதி தணிந்திருக்கும் சுடுகாடு கர்த்தமாம் ; அதைப்போற் 
செய்வது என்றது கருத்து . எவனைக் கொல்லவிரும்புகின்றானோ, அவனுக்கு 
சுடுகாடுபோன்று , அக்கினிஷ்டம் என்னும் நடு யூபத்திற்குத் தெற்கிலுள்ள 
ஐந்தும் தாழ்ந்தவைகளாகவும் , வடக்குப் பாதியிலுள்ள ஐந்தும் உயர்ந்த 
வைகளாகவும் நாட்டு தல் வேண்டும் . நாட்டில் உடனே அவன் இறப்பன் . 
சுவர்கத்தை விரும்புகின்றவன் வடக்கில் தாழ்ந்தவைகளாகவும் தெற்கில் 
உயர்ந்தவைகளாகவும் நடல்வேண்டும் . இது சுவர்க்க மேறுவ தற்குப் பால 
மாம் என்பது . 


பிர -6 , 5 நு -4 ) சோம யாகப் பிராமணம் 

417 
பதினெரு யூபங்கள் ) 
உலகியல் ஒப்புமையால் இரண்டு கயிறுகளை விதிக்கின்றது . 

பிராமணம் -7 
यदेकस्मिन् यूपे द्वे रशने परिव्ययति तस्मादेको वे जाये विन्दते यनैका 
रशनां द्वयोधूपयोः परिव्ययति तस्मान्नैका द्वौ पती विन्दते । 

என்பது . 


உரை. 


ஒரு யூ த்தில் இரண்டு கயிறுகளைக் கட்டுவதால் ஒருவனுக்கு இரண்டு 
மனைவிகள் இருக்கின்றனர் . இரண்டு யூபங்களில் ஒருகயிறு கட்டாமையால் 
ஒருமாதர் இரண்டு கணவர்களை யடையார் என்பது .. 


கயிறுகளின் நுனிகளைச் சேர்த்தலை விதிக்கின்றது . 

பிராமணம் -8 
यं कामयेत सध्यस्य जायेतेत्युपान्ते तस्य व्यतिषजेत्स्येवास्य जायते यं 
कामयेत पुमानस्य जायेतेत्यान्तं तस्य प्रवेष्टयेत्पुमानेवास्य जायते । 


எனபது , 


உரை . 


இவனுக்குப் பெண்பிறக்கவேண்டுமென்று விரும்பில் இரண்டு கயிறுக 
ளின் நுனிகளை சிறிது நீளம்விட்டு ஒன்றாய்ச் சேர்த்துவிடல்வேண்டும் . 
ஆண் பிறக்கவேண்டுமென்று விரும்பில் நுனிகளையே சேர்த்தல் வேண்டு என் 


பது . 


பதினொன்றிற்குமேல் உபசயம் என்னும் பன்னிரண்டாவது 

யூபத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -9 
असुरा वै देवान्दक्षिणत उपानयन्तान्देवा उपशयेनैवापानुदन्त तदुपशय 
स्योपशयत्वं यदक्षिणत उपशय उपशये भ्रातृव्यापनुत्यै । 


என்பது . 


உரை. 


அசுரர்கள் , தேவர்களைத் தம் வசப்படுத்தி அக்கினிஷ்ட மென்னும் 
யூபத்திற்குத் தெற்கில் கொண்டுவந்து விட்டனர் . அப்போது , தேவர்கள் 
பன்னிரண்டாவதாக ஒரு யூபத்தைக் கொண்டுவந்து பதினொரு யூபங்கட்கரு 

53 


418 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -6 

( பதினொரு 


கிற் படுக்கப்போட்டு வைத்தனர் . அதனால் , அது உபசயமெனப்படுகின்றது . 
இவ்வாறு செய்த யூபத்தால் அசுரர்களைக் கொன்றனர் . ஆதலின் , பகைவ 
ரைக் கொல்வதன் பொருட்டு இவ் வு பசயம் என்னும் பன்னிரண்டாவது 
யூபமும் உண்டு என்பது . 


பகைவனைப் பசுவாக நிர்த்தேசஞ் செய்தல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 


பிராமணம் -10 


सर्व वा अन्ये यूपाः पशुमन्तोऽथोपशय एवापशुस्तस्य यजमानः पशुर्यन 
निर्दिशेदातिमाछेद्यजमानोऽसौ ते पशुरिति निर्दिशेद्यं द्विण्याद्यमेव द्वेष्टि 
तमस्मै पशुं निर्दिशति । 

என்பது . 


உரை 


ஏனைய பதினொரு யூபங்களும் பசுக்களுடன் கூடியவைகள் . உபசயம் 
என்னும் பன்னிரண்டாவது யூபத்திற்கோ , பசு இல்லை . எசமானன் , அதற் 
குப் பசுவைக் குறிப்பிடாவிடில் துன்புறுவன் . ஆதலின் , " வெறுக்கின்றவ 
னும் வெறுக்கப்படுகின்றவனுமாகிய பகைவன் உனக்குப் சுவாவன் 
என்று மனிதனை அதற்குங் குறிப்பிடல்வேண்டும் என்பது . 


பகைவன் இன்றெனின் , எலியைப் பசுவாகக்குறிப்பிடல் வேண்டு 

மென்று விதிக்கின்றது . 


பிராமணம் -1 ] 


affar IIT TITTENEFT TISSTUTITI 


என்பது 


உரை 


பகைவனின் றெனின் , கிராமத்திலுள்ள பசுக்களையும் வனரத்திலுள்ள 
பசுக்களையுங் குறிப்பிடாமல் எலியைப் பசுவாகக் குறிப்புச் செய்தல்வேண் 
டும் என்பது . 


பிர- C , அது -4 ) 


சோம் யாகப் பிராமணம் 


419 


யூபங்கள் ) 


விதிக்கப்பட்ட யூபங்களின் பதினொன்றைப் புகழ்கின்றது . 

பிராமணம் -12 
प्रजापतिः प्रजा असृजत सोऽन्नाद्येन व्यायत स एतामेकादशिनीमपश्य : 
त्तया वै सोऽन्नाधमवारुन्ध यद्दश यूपा भवन्ति दशाक्षरा विराडन्नं 
विराइविराजैवान्नाद्यमय रुन्धे य एकादशस्स्तन एवास्यै स दुह एवैनां 


I 


என்பது . 


உரை . 


. 


பிரமன் பிரசைகளைப் படைத்தனன் . அவைகள் உணவு முதலியவை 
களின்றித் துன்புற்றன . பிறகு பதினொரு யூபங்களையுடைய யாகத்தைக் 
கண்டுபிடித்துச் செய்து அன்னம் முதலான உணவுப்பொருள்களை யடைந் 
தனன் . பத்து எழுத்துக்களைக்கொண்ட விராட்ச்சந்தம் அன்னமா மாதலின் 
பத்து யூபங்களாலும் உணவுப்பொருளை யடைகின்றான் . ஆனால் , பத்து 
யூபம் விராட்வடிவத்தால் பாற்பசுவாமாதலின் , பதினொன்றாவது அதன் 

களாகின்றன . அதனால் அவற்றைக் கறக்கின்றான் . கறத்தல் = பயனை 
யடைதல் என்பது , 


பாத்னீவதம் என்னும் பதின்மூன்றாவது யூபத்தை விதிக்கின்றது . 


பிராமணம் -13 


वज्रो वा एषा सं मीयते यदेकादशिनी सेश्वरा पुरस्तात्प्रत्यञ्चं यज्ञ संम 
दितोर्यत्पानीवतं मिनोति यशस्य प्रत्युत्तध्यै सयत्वाय ॥ 


என்பது . 


உரை . 


பதினொரு யூபத்தைக்கொண்டு செய்வது வச்சிரமாகி எக்ஞத்திற்கு 
முன்னே நின்று எக்ஞத்தைக் கெடுக்கும் வன்மையை யுடையதாகின்றது . 
ஆதலின் , பாத்னீவதம் என்னும் யூபத்தை நாட்டுகின்றான் . ஏனெனின் ? 
கெட்டுப்போன எக்ஞம் மீண்டும் உறுதியாதற் பொருட்டாதலினென்பது . 

நான்காவது அநுவாகம் 

முற்றிற்று . 


426 


- 


- 


- 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( பதினெரு 
ஆருங்காண்டம் ஆறாம் பிரபாடகம் 

ஐந்தாவது அநுவாகம் 
பசுக்களின் பதினொன்றைக் கூறும் பிராமணங்கள் . 
முன்று பஞ்சாதிக்குமேல் முப்பத்தேழ பதங்களைக் கொண்டது . 

प्रजापतिः प्रजा असृजत स रिरिचानोऽमन्यत स एतामेका 
दशिनीमपश्यत्तया वै स आयुरिन्द्रियं वीर्यमात्मन्नधत्त प्रजा इव 
खलु वा एष सृजते यो यज॑ते स एतर्हि रिरिचान इव यदेका 
दशिनी भवत्यायुरेव तयेन्द्रियं वीर्य यजमान आत्मन्धत्ते प्रैवाऽऽ . 
नेयेन वापयति मिथुन ५ सारस्वत्या करोति रेतः [ २० ] सौम्येन 
दधाति प्रजनयति पौष्णेन बार्हस्पत्यो भवति ब्रह्म वै देवानां 
बृहस्पतिब्रह्मणैवास्मै प्रजाः प्रजनयति वैश्वदेवो भवति वैश्वदेव्यों 
वै प्रजाः प्रजा एवास्मै प्रजनयतीन्द्रियमेवैन्द्रेणाव॑ रुन्धे विश 
मारुतेनौजो बलमैन्द्राग्नेन प्रसवाय सावित्रो निर्वरुणत्वाय वारुणो 
मध्यत ऐन्द्रमा लभते मध्यत एवेन्द्रियं यजमाने दधाति [ २१ ] 
पुरस्तादैन्द्रस्य वैश्वदेवमा लभते वैश्वदेवं वा अन्नमन्नमेव पुरस्ता 
द्धत्ते तस्मात्पुरस्तादन्नमद्यत ऐन्द्रमालभ्य मारुतमा लभते विड्दै 
मस्तो विशमेवामा अनु बध्नाति यदि कामयेत योऽवगतस्सोऽध 
रुध्यतां योऽपरुद्धस्सोऽवं गच्छत्वित्यैन्द्रस्य लोके वारुणमा लभेत 
वारुणस्य लोक ऐन्द्रम् [ २२ ] य एवावंगतस्सोऽप रुध्यते योऽ५ 
रुद्धस्सोऽर्व गच्छति यदि कामयेत प्रजा मुह्येयुरिति पशून्व्यति 
पजेत्प्रजा एव मोहयति यइभिवाहतोऽपां वारुणमालभेत प्रजा 
वरुणो गृह्णीयादक्षिणत उदश्चमा लभतेऽपवाहतोऽपा प्रजानामव 


- 


பிர -6 , அது -5 ] 


சோம யாகப் பிராமணம் 


421 


பசுதிகள் ) 


रुणग्राहाय [ २३ ] ॥ रेतो यजमाने दधाति लोक ऐन्द्रसप्तत्रि 
SIE || 4 || 
இதில் , பசுக்கள் பதினொன்று எனல் கூறப்படுகின்றது . 


பசுக்கள் பதினொன்று என விதிக்கின்றது 


பிராமணம் -1 


त्तया 


प्रजापतिः प्रजा असृजत स रिरिचानोऽमन्यत स एतामेकादशिनीमपश्य 

स आयुरिन्द्रियं वीर्यमात्मन्नधत्त प्रजा इव खलु वा एष सृजते 
यो यजते स एतर्हि रिरिचान इव यदेकादशिनी भवत्यायुरेव तयेन्द्रिय 
वीर्य यजमान आत्मन्धत्ते । 


என்பது 


உரை , 


பிரமன் யாம் பிரசைகளைப் படைத்ததால் வன்மை முதலியன குறைந்து 
வீணாய்விட்டனம் , எக்ஞமுயற்சியாலும் அவ்வண்ணமேயாயினம் என்னும் 
எண்ணத்தைக் கொண்டனன் . பிறகு , இப் பதினொரு பசுக்களைக் கொண்ட 
யாகத்தைக் கண்டுபிடித்துச் செய்து தனது வன்மை ஆயுள் முதலியவை 
களை யடைந்தனன் , ஆதலின் , இங்கு யாகஞ் செய்கின்றவன் , 
களையே உண்டாக்குகின்றான் . அவன் வன்மை குறைந்து வீணாளாய்விடுவன் 
ஆதலின் , பசுக்கள் பதினொன்றுகொண்ட வேள்வியைச் செய்யின் எசமான 
னுக்கு வன்மை முதலியவைகளை நிலைக்கவைக்கின்றான் என்பது . 


பிரசை 


அப்பசுக்களையே சிறப்பாய்ப் புகழ்ந்து , விசேடமாகிய விதியைக் 

குறிப்பிடுகின்றது . 
பிராமணம் -2 


प्रैवाऽऽग्नेयेन वापयति मिथुन ५ सारस्वत्या करोति रेतस्सौम्येन दधाति 
प्रजनयति पौष्णेन बार्हस्पत्यो भवति ब्रह्म वै देवानां बृहस्पतिर्ब्रह्मणै 
वास्मै प्रजाः प्रजनयति वैश्वदेवो भवति वैश्वदेव्यो वै प्रजाः प्रजा 
एवास्मै प्रजनयतीन्द्रियमेवैन्द्रेणाव रुन्धे विशं मारुतेनौजो बलमैन्द्राग्नेन 
प्रसवाय सावित्री निर्वरुणत्वाय वारुणः । 

என்பது . 


422 


கிருஷ்ண எசுர்வேத் தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( பதினெரு 


உரை . 


ஆக்னேய பசுவால் விதையை ( பீசத்தை )தானே தேடிக்கொள்கின் 
றான் . மற்றும் ஆக்னேயத்தால் புருடத்தன்மையை யடைகின்றான் . சாரசுவ 
தத்தால் பெண்ணுடன் கூடுகின்றான் . சௌம்யமாகிய மாதரால் சுக்கிலத் 
தைத் தரிக்கின்றான் . பௌஷ்ணத்தால் பிரசையை யுண்டாக்குகின்றான் . 
பார்ஹஸ்பத்தியத்தால் பிரமாவின் படைப்பிற்குச் சாதனத்தைத் தேடுகின் 
றான் . வைசுவ தேவத்தால் பிரசைகட்கு அநுக்கிரகத்தைச் செய்விக்கின்றான் . 
ஐந்திரத்தால் இந்திரியங்கட்கு வன்மையை யுண்டாக்குகின்றான் . மாருதத் 
தால் கிராமத்தின் பிராப்தியாம் . ஐந்திராக்னத்தால் புஷ்டியையும் வன்மை 
யையுந்தேகின்றான் . சாவித்திரத்தால் அநுட்டானத்திற்கு ஏவுதலாம் . வாரு 
ணத்தால் பீடை நீங்கலாம் என்பது . 


இதில் , ஆறாவது , ஏழாவது , எட்டாவது பசுக்களான வைசுவதேவம் , 
ஐந்திரம் , மாருதம் என்பவைகட்கு ஏனைய பசுக்களைப்போல் பாடத்தாலேயே 
முறையும் பொருந்தும் , அங்ஙனமாயினும் , அம்முறையை எடுத்துக்கொண்டு 
புகழ்கின்றது . 


பிராமணம் -3 


मध्यत ऐन्द्रमा लभते मध्यत एवेन्द्रियं यजमाने दधाति पुरस्तादैन्द्रस्य 
वैश्वदेवमा लभते वैश्वदेवं वा अन्नमन्नमेव पुरस्ताद्धत्ते तस्मात्पुरस्तादन्न 
मद्यत ऐन्द्रमालभ्य मारुतमा लभते विवै मरुतो विशमेवारमा अनु 
என் | 

என்பது . 


உரை. 


வைசுவதேவம் மாருதம் என்னும் இரண்டிற்கு மிடையே ஐந்திர பசு 
வாம் . இதனால் , நடுவயதில் ( காளைப் பருவத்தில் ) எசமானனுக்கு மிகுந்த 
வன்மையை ( வீரியத்தை ) நிலைநாட்டுகின்றான் . விசுவே தேவர்கள் உண 

உணவுப் 
பொருளபிமானிகள் . வைசுவதேவபசு முன்னர் அநுட்டிக்கப்படுவதால் 
உணவுப்பொருள் முன்பக்கமாய் வாடால் அருந்தப்படுகின்றன மாருதப்பசு 
ஐந்திரத்தைத் தொடர்ந்து செய்யப்படுவதால் மருத்துக்களான கிராமத் 
தில் வாழுகின்றவர்கள் எசமானனுக்கு அநுகூலர்களாகத் தொடர்ந்து நடக் 
கின்றார்கள் என்பது . 


சோம யாகப் பிராமணம் 


423 


பிர -6 , அது -5 ) 
பசுக்கள் ) 


காம விசேடத்தால் முறை மாறுமென்பதை விதிக்கின்றது . 

பிராமணம் -4 
यदि कामयेत योऽवगतस्लोऽप रुध्यतां योऽपरुद्धस्सोऽव गच्छत्वित्यै 
न्द्रस्य लोके वारुणमा लभेत वारुणस्य लोक ऐन्द्रं य एवावगतस्सोऽप 
रुध्यते योऽपरुद्धस्सोऽव गच्छति । 

என்பது . 


உரை . 


ஐசுவரிய முடையவன் வறுமை யுடையவனாகவும் , வறுமை யுடைய 
வன் ஐசுவரிய முடையனாகவும் விரும்பில் , பதினொன்றாவதான வாரு 
ணத்தை ஏழாவதாகவும் ஏழாவதான ஐந்திரத்தை பதினொன்றாவதாகவும் 
மாற்றிச் செய்வானாக . இதனால் , ஐசுவரிய முடையவன் ஐசுவரியத்தை 
இழந்துவிடுகின்றான் . ஐசுவரியத்தை இழந்தவன் ஐசுவரியத்தை யடைகின் 
றான் என்பது . 


மற்றொன்றை விதிக்கின்றது . 

பிராமணம் -5 
यदि कामयेत प्रजा मुह्येयुरिति पशून्व्यतिषजेत्यजा एव मोहयति । 


* 


எனபது 


உரை 


பிரசைகள் மோகிக்கவேண்டுமென்று விரும்புகின்றவன் பசுக்களை 
ஒன்றற்கொன்று மாற்றிச் செய்தல்வேண்டும் என்பது . 


வாருணபசுவை தென்கோடியில் இருக்கும் யூபத்தில் கட்டவேண்டு 

மென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -- 6 
यदभिवाहतोऽपां वारुणमालभेत प्रजा वरुणो गृह्णीयादक्षिणत उदञ्चमा 
लभतेऽपवाहतोऽपां प्रजानामवरुणग्राहाय ॥ 

என்பது . 


வடக்கில் தாழ்ந்திருக்குமாறு நாட்டிய யூபங்களுள் உத்தரயூபத்தில் 
ருணனுக்குரிய கடாவைகட்டிக்கொன்றால் பிரசைகள் வருணக் கிரகங்க 
களான நோய்களைய ( மகோதர வ்யா தியை ) டைவார்கள் . தெற்குயூபத்தில் 


424 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -1 

( பாத்தினீவத பசு 


வடக்கு முகமாய்ப் பசுவைக் கட்டில் வருணபாசமாகிய நோய்வராது , ஆத 
லின் , வாருணப்பசுவை தெற்கு யூபத்தில் வடக்குமுகமாய்க் கட்டல்வேண் 


GARL . 


ஐந்தாம் அஙவாகம் 
முற்றிற்று . 


" 


ஆறாங்காண்டம் ஆறாம் பிரபாடகம் 

ஆறாவது அஙவாகம் 
பாத்னீவ தப் பசுவைக் கூறும் பிராமணங்கள் . 
ஒரு பஞ்சாதிக்குமேல் முப்பத்தாறு பதங்களைக் கொண்டது . 
इन्द्रः पत्निया मनुमयाजयत्तां पर्यग्निकृतामुदसृजत्तया मनुरा 
ोद्यत्पर्यग्निकृतं पानीवतमुत्सृजति यामेव मनुद्धिमार्बोत्तामेव 
यजमान ऋध्नोति यज्ञस्य वा अप्रतिष्ठिताद्यज्ञः परा भवति यज्ञ 
पराभवन्तं यजमानोऽनु परो भवति यदाज्येन पानीवत सस्था 
पयंति यज्ञस्य प्रतिष्ठित्यै यज्ञं प्रतितिष्ठन्तं यजमानोऽनु प्रति 
तिष्ठतीष्टं वपयां [ २४ ] भवत्यनिष्टं वशयाऽर्थ पानीवतेन प्रचरति 
तीर्थ एव प्रचरत्यथौ एतद्देवास्य याम॑स्त्वाष्ट्रो भवति त्वष्टा वै 
रेतसस्सिक्तस्य रूपाणि वि करोति तमेव वृषाणं पत्नीष्वपि सृजति 
सोऽस्मै रूपाणि वि करोति [ २५ ] ॥ वपया पत्रिशच ॥६ ॥ 

இதில் , பாத்னீவதம் என்னும் பசு கூறப்படுகின்றது . 


பாத்னீவதப் பசுவை விதிக்கின்றது . 

SUILDGTL - 1 
इन्द्रः पत्निया मनुमयाजयत्तां पर्यग्निकृतामुदसृजत्तया मनुरानोद्यत्पर्यग्नि 
कृतं पानीवतमुत्सृजति यामेव मनुद्धिमानोंत्तामेव यजमान ऋनोति । 

पा . 


சோம யாகப் பிராமணம் 


425 


பிர 6 , அது -6 ) 
பாத்னீவதப் பசு ) 


உரை . 


தனன் . 


இந்திரன் , பாத்னீவ தமாகிய பசுவால் மநுவிற்கு யாகஞ் செய்துவைத் 

இது ஏகாதச பசுவிற்குள்ளடங்கிய பத்தினி சம்யாஜைக்குப் பிறகு 
செய்யப்படுவதால் யூடத்திற்கு பாத்னீவதம் எனப்பெயர் வந்தது . அந்தயூபத் 
தில் துவஷ்டா தேவதையின் பொருட்டுக் கட்டிவைத்துக்சொல்லும் பசு 
பாத்னிவத மென்னும் பசுவாம் . அட்பசுவைக் குறிப்பிட்டபிறகு விட்டுவிட்டு 
எஞ்சிய யாகத்தை நெய்யாற் செய்வித்தனன் . இதனால் , மநு சம்பத்தை 
டடைந்தனன் . இவ்வாறு எசமானனுஞ் செய்யில் சப்பத்தை யடைகின்றான் 
என்பது , 


அக்கினி சுற்றிய பசுவை விட்டுவிட்டால் எஞ்சிய கருமத்தை 
நொயாற் செய்து முடித்தல்வேண்ெேபன்று விதிக்கின்றது . 

பிராமணம் -- 2 
यज्ञस्य वा अप्रतिष्टिताद ज्ञः परा भति र ज्ञं परामवन्तं यजमानोऽनु परा 
भवति यदाज्येन पानीवत सस्थापयति यज्ञस्य प्रतिष्ठित्यै यज्ञं प्रति 
तिष्ठन्तं यजमानोऽनु प्रति तिष्ठति । 


என்பது 


உரை . 


5 ஞம் நிலையின்றிக் செட்டு விடுகின்றது . அதைப்பற்றி எசமானனுங் 
செட்டுவிடுகின்றான் . நெய்யால் பாத்தீனிவதப் பசுவின் யாசத்தைச் செய்து 
முடிக்கல் எஞம் நிலைப்படுகின்றது . இதனால் எசமானனும் நிலைக்கின்றான் 


என்பது , 


இப் பசுவின் காலத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -3 
इयु चपया भवत्यनिष्टं वशयाऽथ पालीवलेन प्रचरति तीर्थ एव प्रचरत्यथो 
एतवास्य यामः । 

என்பது . 


உரை . 
அநுவந்தியம் என்னும் மலட்டு ஆட்டின் வபையை ஹோமஞ் 
செய்தபிறகும் இருதய முதலிய அங்க ஹோமங்கட்கு முன்னும் பாத்னீவதப் 
பசுவின் காலமாம் . அதுவே நலமான தாம் . மற்றும் இக்காலத்தில் அது 

54 


426 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 6 

( சோமத்தின் 


பந்திய பசுவின் சருமம் முடிகின்றது . அதற்கும் முடிவில் பசு இருத்தலின் 
முடிவதற்கு முன்பே பாத்னீவதப் பசுவைச் செய்தல் பொருந்தும் என்பது , 


தேவதையை விதிக்கின்றது . 

பிராமணம் -4 
त्वाष्टो भवति त्वष्टा वै रेतसस्सिक्तस्य रूपाणि वि करोति तमेव वृषाणं 
पत्नीष्वपि सृजति सोऽस्मै रूपाणि वि करोति ॥ 


என்பது . 


உரை . 


3 


துவஷ்டா சுக்கிலம்விடும் புணர்ச்சி வடிவைச் செய்கின்றவனாதலின் 
அவனே , அவ்வித்தை பத்னிகளிடத்திலும் உண்டாக்குகின்றான் . அவன் 
வனுக்கு பல்வகை யுருவங்களை பல் வேறுவகைகளாகச் செய்கின்றான் 
என்பது , 

ஆறாம் அநுவாகம் 
முற்றிற்று . 


- 


ஆறங்காண்டம் ஆறாம் பிரபாடகம் 

ஏழாவது அங்வாகம் 
சௌம்ய சருவைக் கூறும் பிராமணங்கள் . 
நான்கு பஞ்சாதிக்கு மேல் ஆறு பதங்களைக் கொண்டது . 
नन्ति वा एतत्सोमं यदभिषुण्वन्ति यत्सौम्यो भवति यथा 
मृतायानुस्तरणी प्रन्ति तादृगेव तद्यदुत्तरार्धे वा मध्ये वा जुहु 
याद्देवताभ्यस्समदं दध्यादक्षिणार्धे जुहोत्येषा वै पितृणांदिवा 
या मेव दिशि पितनिरवदयत उद्गातृभ्यो हरन्ति सामदेवत्यो वै 
सौम्यो यदेव साम्नश्छम्बट्कुर्वन्ति तस्यैव स शान्तिरवं [ २६ ] 
ईक्षन्ते पवित्रं वै सौम्य आत्मानमेव पवयन्ते य आत्मानं न 
परिपश्येदितासुस्स्यादभिददिं कृत्वाऽवेक्षेत तस्मिन् ह्यात्मानं परिप 
३ य त्यथो आत्मानमेव पवयते यो गत्मनारस्यात्सोऽवेक्षेत यन्मे 


- 


சோம யாகப் பிராமணம் 


y - 6 , 29: 7 ] 
பொங்கல் ) 


427 


मनः परांगतं यद्वा मे अपंगगतम् । राज्ञा सोमेन तद्वयमस्मासु 
धारयामसीति मन एवाऽऽत्मन्दाधार [ २७ ] न गतमना भवत्यप 
वै तृतीयसवने यज्ञः कामतीजानादनीजानमभ्यांग्नावैष्णव्यर्चा 
घृतस्य यजत्यग्निस्सी देवता विष्णुर्यज्ञो देवताचैव यज्ञं च दाधा 
रोपाशु यजति मिथुनत्वाय ब्रह्मवादिनो वदन्ति मित्रो यज्ञस्य 
स्विष्टं युवते वरुणो दुरिष्टं क्व तहि यज्ञः क्व यजमानो भवतीति 
यन्मत्रावरुणीं वशामालभते मित्रेणैव [ २८ ] यज्ञस्य स्विष्टः शम 
यति वरुणेन दुरिष्टं नाऽऽर्तिमाईति यजमानो यथा वै लाङ्गले 
नोर्वरी प्रभिन्दन्त्येवमक्सामे यज्ञं प्रभिन्तो यन्मत्रावरु॑णीं वशा 
मालभते यज्ञायैव प्रभिन्नाय मयमन्यास्यति शान्त्यै यातयां 
मानि वा एतस्य छन्दासि य ईजानश्छन्दसामेष रसो यद्वशा 
यन्मत्रावरुणी वशामालभते छन्दास्येव पुनरा प्रीणात्ययातया 
मत्वायाथो छन्दस्स्वेव रस दधाति [ २ ९ ] ॥ अब दाधार मित्रे 
णैव प्रीणाति षट्च ॥ ७ ॥ 
இதில் , சோமத்திற்குரிய பொங்கல் கூறப்படுகின்றது . 


- 


- 


சோமத்தின் பொங்கலை விதிக்கின்றது . 

UTTLDOCTL - 1 
नन्ति वा एतत्सोमं यदभिषुण्वन्ति यत्सौम्यो भवति यथा मृतायानुस्तरणी 
घ्नन्ति तादृगेव तत् । 


என்பது , 


உரை . 


சோமத்தையிடித்துப் பிழிதல் அதைக் கொல்வதுபோலாம் . அதற்குப் 
பொங்கலிடுவது 

அதுஸ்தர 

मी என்னும் கோ 10 வப்போலாம் . ஆதலின் 


“ 


D 


428 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( சோமத்தின் 


சோமத்திற்குப் பொங்கலிடல் வேண்டும் . தீட்சை செய்யப்பெற்ற சவத்தின் 
இருதய முதலிய அவயவங்களில் , ஒரு கோ வின் அவயவங்களை எடுத்து 
வைத்துக் கொளுத்தல்வேண்டும் . அதன் பொருட்டுக் கொல்லப்படும் 
கோ அநுஸ்தரணியாம் என்பது . 


பொங்கலை ஹோமஞ் செய்யுமிடத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -2 
यदुत्तरार्धे वा मध्ये वा जुहुयाद्देवताभ्यस्समदं दध्यादक्षिणार्धे जुहोत्येषा 
वै पितृणां दिक्वायामेव दिशि पितन्निरवदयते । 


3 


என்பது . 


உரை . 


அக்கினியின் வடபாதியும் நடுவும் தேவ ஆகுதிகட்கு இடங்களா தலின் , 
வடக்குப் பாதித் தீயிலே னும் நடுத் தீயிலேனும் ஹோமஞ் செய்தல் கூடாது . 
ஆதலின் அக்கினியின் தெற்குப்பாதியே பிதிர்க்களுக்குரிய இடமாம் . 
பொங்கலை ஹோமஞ் செய்தல் வேண்டும் . இவ்வாறு பிரித்துச் செய்தல்வேண் 
டும் : ; இன்றெனின் தேவவர்கட்கும் பிதிர்க்கட்குங் கலசம் வரும் என்பது . 


அதில் 


எஞ்சிய பொங்கலைத் தானஞ்செய்தல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -- 3 
उद्दातृभ्यो हरन्ति सामदेवत्यो वै लोम्यो यदेव साम्नश्छम्बट्कुर्वन्ति 
तस्यैव स शान्तिः । 

என்பது . 


உரை . 


பொங்கலின் அபிமானி ே 

அபிமானி தேவதை சாமமறையா மாதலின் சாமமறை 
பாடுவோர்கள் சாமமறையின் சம்பந்தமாகிய அவர்களுடைய அங்கத்தை 
சம்பட் ( நாசஞ்) செய்கின்றார்கள் . அக்குற்றத்திற்கு பரிஹாரமாக சாமமறை 
பாடுவோர்க்கு மீந்த பொங்கலைக் கொடுத்தல்வேண்டும் என்பது . 


அப் பொங்கலின்மீது நெய்யை நிறையவிட்டு அதில் உக்காதாக்கள் 
தமது நிழல்களைப் பார்த்தல் வேண்டுமென்று விதிக்கின்றது 

பிராமணம் -4 
अवेक्षन्ते पवित्रं वै सौम्य आत्मानमेव पश्यन्ते । 

என்பது 


பிர -0 . அந -7 ) 


சோம யாகப் பிராமனம் 


429 


பொங்கல் ) 


உரை. 


சோடத்தின் பொங்கல் புதி தமா மாதலின் , அதில் தமது நிழலைப்பார்த் 
தலால் 

தமது தேசங்களைப் புத்தஞ் செய்துகொள்ளுகின்றார்கள் என்பது . 


நெய் குறைவுபடில் , வேறு நெய்யை நிறைத்துக் கொள்வதை விதிக்கின்றது . 

பிராமணம் - 5 
य आत्मानं न परिपश्येदितासुस्म्यादभिददि कृत्वाऽवेक्षेत तस्मिन् ह्यात्मानं 
परिपश्यत्ययो आत्मानमेव पचयते । 

என்பது . 


உரை , 


ஆன்மாவைப் பார்க்காவிடில் உயிர் போய்விடும் . ஆதலின் , நெய்யை 
நிறையவிட்டுப் பொங்கலில் தனது நிழலைப் பார்க்கின்றான் என்பது . 


காமியமாய்ப் பார்க்கில் அதற்கு மந்திரவிசேடத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -- 6 
यो गतमनास्त्या लोऽवेक्षा र परागतं यद्वा मे अपरागतम् । राज्ञा 
सोमेन तद्वया मासु बरामलीति मन ए आऽऽत्मन्दाघार न गतमना 


I 


என்பது 


உரை. 


சாமமறை பாடுவோர்களுக்குள் மன பொருமைப்பாடு இல்லாதவன் , 
யந்மே மன : 

என்றது முதலிய இம் மந்திரத்தால் பார்த்தல்வேண்டும் . 
மந்திரப் பொருள் : -- என்மனம்: என்ன விட்டுப் போகும்போதும் போக 
எத்தனிக்கும்போதும் சோமராசனுடைய 

சோமராசனுடைய அருளால் அம்மனத்தை எம் 
மிடத்தில் நிறுத்திக்கொள்வோம் என்பது . 


* 


அக்னா விஷ்ன மஹி தாம ப்ரியம்வாம் என்னும் இருக்கால் 
செய்யப்படும் நெய் யாகத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் --7 
वै तृतीयसबने यज्ञः क्रामतीजानादनीजानमभ्याग्नावैष्णव्यर्चा घृतस्य 
यजत्यग्निस्सर्वा यता विष्णुर्यज्ञो देवताव यज्ञं च दाधार । 


अप 


என்பது 


130 


காஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டா -6 

( சோமத்தின் 


உரை . 


மூன்றாம் முறை சோமம் பிழியும்போது அதாவது மூன்றாஞ் சவனத் 
தில் வேள்வியைச் செய்த எசமானனிடத்திலிருந்து , எக்ஞஞ் செய்யாதவ 
னிடத்திற்கு எக்ஞம் ஓடிப்போகின்றது . அதன்பொருட்டு , அக்கினி விஷ் 
ணுக்களுடைய இருக்கு மந்திரத்தால் நெய் ஓமஞ் செய்கின்றான் . எக்ஞவடி 
வாகிய விஷ்ணுவும் , எல்லாத் தேவதைகளின் வடிவாகிய அக்கினியுர் அதை 
நிலைக்கவைக்கின் சர்கள் என்பது . 


அதில் , மெதுவாய் ஓதல் வேண்டுமென்று விதிக்கின்றது 

பிராமணம்- S 
उपाशु यजति मिथुनत्वाय । 


என்பது . 


உரை . 


(சோமப்பொங்கலிலுள்ள உரத்த வொலியுடன் இம் மெல்லிய பொலி 
யும் ஒன்றுபடு தற் பொருட்டு மெதுவாய் ஓதல் வேண்டுமென்பது . 


அநுபந்தியம் என்னும் மலட்டு ஆட்டை விதிக்கின்றது 

பிராமணம் -9 
ब्रह्मवादिनो वदन्ति मित्रो यज्ञस्य खिष्टं युवते वरुणो दुरिष्टं व तर्हि यशः 
क यजमानो भवतीति यन्मैत्रावरुणी वशामालभते मित्रेणैव यज्ञस्य 
स्विष्ट ५ शमयति वरुणेन दुरिष्टं नाऽऽतिमार्छति यजमानः । 

என்பது , 


உரை . 


நன்கு அதட்டிக்கப்பெறும் எக்ஞாங்கத்திற்குத் தலைவன் மித்திரன் . 
அவன் , தான் ஆராதிக்கப்பெறாதவனாய் நன்கு அநுட்டிக்கப்பெறாத அங் 
கத்துடன் சேர்க்கின்றான் . அதற்குத் தலைவன் வருணன் . அவன் , தான் 
ஆராதிக்கப் பெறாதவனாய் பிரிய மிலாமையைத்தேடி பிரியமிருப்பதுடன் 
கலந்து விடுகின்றான் . இவ்வாறெனின் எக்ஞம் எங்கே ? எசமானன் பயன 
டைதல் எங்கே ? என்று பிரமவாதிகள் ஆசங்கிக்கின்றனர் . அதற்கு , மித்திர 
வருணர்கட்குரிய மலட்டு ஆட்டைக்கொன்று வேட்கில் எசமானன் மித்திர 
னால் எக்ஞத்தின் பிரியமாகிய அங்கத்தைச் சாந்தமாக்குகின்றான் . வருண 
னால் பிரியமிலாத அங்கத்தைத் தேடாமல் விட்டுவிடுகின்றான் என்பது . 


சோம யாகப் பிராமணம் 


181 


பிர -6 , அநு ! -7 ) 
பொங்கல் ) 


அம் மலட்டு ஆட்டைப் புகழ்கின்றது . 

பிராமணம் - 10 
यथा नै लागलेनोर्वरी प्रभिन्दन्त्येवमुक्सामे यज्ञं प्रभिन्तो यन्मत्रावरुणी 
वशामालभते यज्ञायैव प्रभिन्नाय मत्यमन्यवास्यति शान्त्यै । 

என்பது . 


உரை , 


கலப்பையால் பூமியைக் 

பூமியைக் கீறிவிட்டு அதாவது உழுது உடனே பூமி 
யில் ஒருசத்தி உண்டாதற் பொருட்டு சாணம் முதலாள எருவைப் போடு 
கின்றான் . அதைப்போல் , இருக்கு சாமங்களால் யோக்கியத்தன்மையை 
உண்டாக்கப்பெற்ற எக்ஞத்திற்கு , மலட்டு ஆட்டைக்கொன்று வேட்பதால் 
எருப்போல் பயனைக் கொடுக்கும் சத்தி யுண்டாகின்றது ; இதனால் , சக்தியில் 
லாமையாகிய குற்றம் நீங்குகின்றது என்பது . 


மீண்டும் மலட்டு ஆட்டைப் புகழ்கின்றது . 


பிராமணம் -11 


यातयामानि वा एतस्य छन्दासि य ईजानश्छन्दसामेष रसो यद्वशा 
यन्मत्रावरुणी वशामालभते छन्दास्येव पुनरा प्रीणात्ययातयामत्वा 
याथी छन्दस्वेव रसं दधाति ॥ 


எனபது . 


உரை . 


எக்ஞஞ்செய்தவனுக்கு சந்தங்கள் சாரமற்றவைகளாயின . ஆதலின் , 
சந்தங்களின் இரசவடிவாகிய மலட்டு ஆட்டைக்கொன்று வேட்பதால் 
மீண்டுஞ் சாரமற்றவைக ளாகாததோடு சாரமுடையவைகளுமா தலின் பிரிய 
முடைய தாகின்றன . ஈண்டுக் காயத்திரி தேவதையின் தலையில் வஷட்கார 
தவதை அடித்ததால் தலை வெட்டப்பட்டுக் கீழே விழும்போது விழுந்த 
இரசத்தால் மலட்டு ஆடு உண்டான தாமாதலின் சந்தங்கள் இரசவடிவாம் 
என்பதை யுணர்க என்பது . 

ஏழாவது அஙவாகம் 

முற்றிற்று . 


432 


சிருஷ்ண எர்வேத தைத்திரீய சங்கினத காண்டம். () 

( அதிக்கிராகியம் 


ஆறாங்காண்டம் ஆறாம் பிரபாடகம் 

எட்டாவது அஙவாகம் 


அதிச்கிராகியம் என்னும் கிரகங்களைக் க . றும் பிராட்ங்ைகள் . 


மூன்று பஞ்சாதிக்கு மேல் பூப்பத் தொன்பது பதங்களைக் கொண்டது . 
देवा वा इन्द्रियं वीर्या १ व्यभजन्त ततो यद त्यशिष्यत तदति 


ग्राह्या अभवन्तदतिग्राह्याणामतिमाहात्वं यदतिग्राह्या गृह्यन्त इन्द्रि 
यमेव तद्वीय यजमान आत्म - धत्ते तेज आग्नेयेनेन्द्रियमैन्द्रेण 
ब्रह्मवर्चसः सौरणोपता वा एतद्यज्ञस्य यदतिग्राह्याश्चके 
पृष्ठानि यत्पृष्टयेन गृह्णीर। प्राञ्चं यज्ञं पृष्टानि स शणीयुर्य दुक्थ्ये 
[ ३० ] गृह्णीयात्प्रत्य में यइ.मंतिग्राह्यारस मृणीयुर्विश्वजिति सर्व 
पृष्ठे ग्रहीतच्या या स्य सवीर त्वाय प्रजापतिर्देवेभ्यो यज्ञान्व्यादि 
शत्स प्रियारू नूरप न्यधत्त तदतिग्राह्या अभवन्वितनुस्तस्य यज्ञ 
इत्याहुर्यस्यांतिग्राह्या न गृह्यन्त इत्याप्यग्निष्टोमे ग्रहीतव्या यज्ञस्य 
सतनुत्वाय देवता के सर्वासाशीरासन्ता न व्यावृतमगच्छन्ते 
देवाः [ ३१ ] एत एकान्ग्रहानपश्यन्तानगृह्णताऽऽग्नेयमग्निरेन्द्र 
मिन्द्रग्सौर्य :सूर्यस्ततो वै तेऽन्याभिर्देवताभिर्यातमगच्छन् यस्यैवं 
विदुप एते ग्रह गृह्यन्तै व्यावृतरे व पामना भ्रातृध्येण गच्छ 
तीमे लोका ज्योतिष्मन्तस्समावीर्याः कार्या इत्याहुराग्नेयेनारिम 
लोके ज्योतिर्धत्त ऐन्द्रेणान्तरिक्ष इन्द्रवायू हि सयुजौ सौर्येणा 
मुष्मिलोके [ ३२ ] ज्योतिधत्ते ज्योति मन्तोऽसा इमे लोका 


சோம யாகப் பிராமணம் 


433 


பிர -6 , அநு -8 ) 
அதிக்கிராகியம் ) 


भवन्ति समावद्वीर्यानेनान्कुरुत एतान्वै ग्रहान्बम्बाविश्ववयसाब 
वित्तां ताभ्यामिमे लोकाः पराञ्चश्चार्वाञ्चश्व प्राभुर्यस्यैवं विदुप 
एते ग्रहां गृह्यन्ते प्रास्मा इमे लोकाः पराञ्चश्चार्वाश्चश्व भान्ति 
॥ ३३ ॥ उक्थ्ये देवा अमुष्मिँल्लोक एकानचत्वारि शर्च ।। ८ ॥ 
இதில் , அதிக்கிராகியம் என்னுஞ் சோமபாத்திரங் கூறப்படுகின்றது , 


-- 


அதிக்கிராகியம் என்னுஞ் சோமரசம் பிடிப்பதை விதிக்கின்றது . 

பிராமணம் -- 1 
देवा वा इन्द्रियं वीर्या १ व्यभजन्त ततो यदत्यशिष्यत तदतिग्राह्या अभव 
तदतिग्राहाणामतिग्राह्यत्वं यदतिग्राह्या गृह्यन्त इन्द्रियमेव तद्वीर्य यज 
मान आत्मन्धत्ते । 


என்பது . 


உரை . 


இந்திரன் , வாயு , மித்திரன் , வருண ன் என்னுந் தேவர்களால் இந்தி 
ரியங்களின் வன்மைக்குக் காரணமாகிய சோமரசம் பங்கிட்டுக்கொண்ட 
போது , அதிரிக்தம் ( மீந்த சோமரசத்தைக் கிரகித்தல் ) அதிக் கிராகியமாம் . 
இவ் வதிக்கிராகியத்தைக் கிரகிப்பதால் எசமானனுடைய ஆன்மாவில் இந்தி 
ரிய வன்மையை நிறுவுகின்றான் என்பது . 


தித்த அதிக்கிராகியங்கட்கு , அக்கினி முதலிய தேவதைகளின் 

சம்பந்தத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் --- 2 
तेज आग्नेयेनेन्द्रियमैन्द्रेण ब्रह्मवर्चस सौर्येण । 

என்பது . 


உரை . 


ஆக்னேயக் கிரகத்தால் அழகையும் , ஐந்திரக் கிரகத்தால் இந்திரிய 
வன்மையையும் , சௌர்யக் கிரகத்தால் மறையோதல் முதலிய அந்தண 
ஒளியையும் ஆன்மாவில் தரித்துக்கொள்கின்றான் என்பது 


55 


434 


கிருஷ்ண எசர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( அதிக்கிராகியம் 


எதிர்மறை முகத்தால் பிருஷ்டியம் என்னும் ஆறு துதிகளின் நாளில் 
அவ் வதிக்கிராகியக் கிரகங்களைக் கிரகித்தல் வேண்டுமென்று விதிக்கின்றது 

பிராமணம் -- 3 
उपस्तम्भनं वा एतद्यज्ञस्य यदतिग्राह्याश्चके पृष्ठानि यत्पृष्ठयेन गृह्णीयात्माचं 
यज्ञं पृष्ठानि स शृणीयुः । 

என்பது . 


உரை . 


அதிக் கிராகியங்கள் , க்ஞமாகிய வண்டிக்கு ஏர்க்கால்களாம் ( தாங் 
குங் கொம்புக்களாம் , ) ஆறு சோமரசம்பிழியும் நாட்களிற் செய்யப்படும் 
முறையாய் ரதந்தம், பிருகத், வை ரூபம் , வைராஜம் , சாச்வரம் , ரைவதம் 

பிருஷ்டியத் துதிகளும் சக்கரங்களாம் . ஆதலின் , பிருஷ்டத் 
துதிகள் செய்யும் ஆறு நாளில் வண்டியின் ஏர்க்காலாகிய அதிக்கிராகியம் 
இல்லாவிடில் பிருஷ்டியத் துதிகள் எக்ஞமாகிய இரதத்தை முன்னே தள்ளி 
விட்டுக் கெடுக்கும் ; ஆதலின் , அவற்றில் கிரகித்தல் வேண்டும் என்பது , 


னும் ஆறு 


17 


உக்த்தியத்தில் விதியால் வந்தடைந்த அதிக் கிராகியங்களை விலக்குகின்றது . 

பிராமணம் -.4 
यदुक्थ्ये गृह्णीयात्प्रत्यश्च यज्ञमतिग्राह्यास्स शृणीयुः । 


என்பது . 


உரை. 


படக்தியத்தில் கிரகிக்கும் அதிக்கிராகியங்கள் வண்டியைத் தாங்கும் 
கொம்புபோல் தாங்குகின்றவைகளாதலின் மிகமுன் நிமிர்துபோய் பின் 
னால் விழுந்துவிடும் வண்டிபோல் எக்ஞத்தைக் கெடுத்துவிடும் . 
உக்த்தியத்தில் அதிக்கிராகியங் கூடாது என்பது , 


ஆதலின் 


பிருஷ்டிய ஆறு நாளிலும் உக்த்யம் இருத்தலின் இவ் விலக்கைப் போக் 
குதற்கு பூர்வ வாக்கியத்தாலேயே இவைகள் விதிக்கப்பெற்றன . அதைப் 
போல் விசுவசித் யாகம் சாகாந்தரத்திற் கூறியிருத்தலின் அங்கும் நிடேதத்தை 
விலக்குவதன் பொருட்டு விதிக்கின்றது . 

பிராமணம் -5 
विश्वजिति सर्वपृष्ठे ग्रहीतच्या यज्ञस्य सवीर्यत्वाय । 


என்பது , 


சோம யாகப் பிராமணம் 


435 


பிர -6 , அநு -8 ) 
அதிக்கிராகியம் ) 


உரை . 


ரதந்தரம் முதலிய பிருஷ்டியத் துதிகளுள் சர்வ பிருஷ்டமென்னும் 
விசுவசித்தில் அதிக்கிராகியங்களைக் கிரகித்தல் வேண்டும்: 51 ன்பது , 


அக்கினிட் டோமத்தில் அதை விதிக்கின்றது . 

பிராமணம் -6 
प्रजापतिर्देवेभ्यो यशान्व्यादिशत्स प्रियास्तनूरप न्यवत्त तदतिग्राहा अभ 
वन्वितनुस्तस्य यज्ञ इत्यादुर्यस्यातिग्राह्या न गृह्यन्त इत्यायग्निष्टोमे ग्रही 
तच्या यशस्य सतनुत्वाय । 

என்பது . 


உரை. 


பிரமன் தேவர்களுக்கு எக்ஞத்தைப் பங்கிட்டுக் கொடுத்தனன் . அது 
எக்ஞத்தின் பிரிய தநுவாயிற்று . அதை எடுத்து 37 ங்கேயோ மறைத்து 
வைத்தனன் அப்பிரிய வுடம்புகளே அதிக்கிராகியங்களாயின , ஆதலின் , 
அக்கினிட்டோமத்தின் பிரிய தநுவுடன் கூடிய தாக்குவதற்கு அதிக்கிராகி 
யங்களைக் கிரகித்தல் வேண்டும் . இன்றெனின் , எக்ஞத்தின் பிரிய தநுக்கள் 
இன்றென்பர் . இங்கு , பிருஷ்டிய ஆறு நாள் முதலிய விகிருதிகளிலும் 
அதிக்கிராகியங்கள் காணப்படுதலின் அக்கினிட்டோமத்திலும் அவை விதிச் 
கப்படுகின்றன என்பது . 


ஐசுவரிய மிகுதியால் பிறரிடத்திலிருந்து சிறந்திருக்க விரும்பியவனுக்கு 

அவ் வதிக்கிராகியங்களை விதிக்கின்றது . 

பிராமணம் -7 
देवता वै सस्तिशीरासन्ता न व्यावृतमगच्छन्ते देवा एत एतान्ग्रहान 
पश्यन्तानगृह्णताऽऽग्नेयमग्निरैन्द्रमिन्द्रस्सौर्य सूर्यस्ततो वै तेऽन्याभिर्दे 
देवताभिावृतमगच्छन्यस्यैवं विदुष एते ग्रहा गृह्यन्ते व्यावृतमेव 
पाप्मना भ्रातृव्येण गच्छति । 


என்பது . 


உரை. 
தேவர்கள் , எல்லோரையும் போன்றே ஐசுவரியமுடையோர்களாயிருந் 
தனரேயன்றி ஐசுவரியம் மிகுந்தவரென்னும் வேறுபாட்டை யடைந்திலர் , 
பிறகு , ஆக்னேயத்தால் அக்கினியும் , ஐந்திரத்தால் இந்திரனும் , சௌர்யத் 
தால் சூரியனும் என்னும் அதிக்கிராசியங்களைக் கண்டுபிடித்து ஏனையோர் 


436 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( அதிக்கிராகியம் 


களினும் ஐசுவரியமிகுந்து வேறுபாட்டையடைந்தனர் . ஆதலின் , இதை 
யுணர்ந்து அதிக்கிராகியங்களைக் கிரகிக்கின்றவன் , ஏனைய பகைவ னுடைய 
ஐசுவரியங்களினும் மிகுந்த ஐசுவரியங்களை யுடையோனாய் வேறுபாடடை 
வன் என்பது . 


அவ் வதிக்கிராகியங்களைப் புகழ்கின்றது . 

பிராமணம் -8 
इमे लोका ज्योतिष्मन्तस्समावद्वीः कार्या इत्याहुराग्नेयेनास्मिलोके ज्यो 
तिर्धत्त ऐन्द्रेणान्तरिक्ष इन्द्रवायू हि सयुजौ सौर्येणामुष्मिलोके ज्योति 
धत्ते ज्योतिष्मन्तोऽस्मा इमे लोका भवन्ति समावद्वीर्यानेनान्कुरुते । 


என்பது , 


உரை . 


மண் , விண் , சுவர்க்கம் 

சுவர்க்கம் என்னும் இம் மூன்றுலகங்களையும் , ஒத்த 
வன்மை ( ஒளி ) யுடையவைகளாகச் செய்யவேண்டுமென்று கூறுகின்றனர் . 
ஆகையால் , ஆக்னேயமென்னும் அதிக்கராக்கியத்தால் இவ்வுலகையும் , ஐந் 
திரத்தால் , அந்தரிக்ஷ வுலகையும் , இதில் இந்திரனும் வாயுவும் ஒன்று கூடி 
யிருக்கின்றனர் . சௌர்ய அதிக்கராகியத்தால் சுவர்க்கத்தையும் ஒத்த வீரிய 
முடையவைகளாகச் செய்தனர் . ஆதலின் , இவ்வதிக்கிராகியங்களால் மூன் 
றுலகங்களையும் ஒத்த வீரியமுடையவைகளாக்குகின்றான் என்பது . 


மற்றோராற்றால் அவைகளையே புகழ்கின்றது . 

பிராமணம் -9 
एतान्वै ग्रहान्बम्बाविश्ववयसाववित्तां ताभ्यामिमे लोकाः पराञ्चश्चार्वाश्चश्व 
प्राभुर्यस्यैवं विदुष एते ग्रहा गृह्यन्ते प्रास्मा इमे लोकाः पराञ्चश्चार्वाञ्चश्च 


- II 


என்பது . 


உரை. 


பம்பா விசுவவயல் என்பவர்கள் இவ்வதிக்கிராகியங்களை யுணர்ந்தவர் . 
ஆன தால் , அவர்கட்கு உத்தம அதமங்களாக விளங்கும் இவ்வுலகங்கள் 
பெருமை கொடுத்தன . ஆதலின் , இவைகளையுணர்ந்து கிரகிப்பவனுக்கு நல்ல 
வைகளுங் கெட்டவைகளுமாக விளங்கும் இவ்வுலகம் நலந்தருவதாகின்றது 


என்பது , 


எட்டாவது அஙவாகம் 

முற்றிற்று . 


194-6 , 291-9 ] சோம யாகப் பிராமணம் 

437 
அதாப்யம் ) 

ஆறாங்காண்டம் ஆறாம் பிரபாடகம் 

ஒன்பதாவது அநுவாகம் 
அதாப்யக் கிரகக்தைக் கூறும் பிராமணங்கள் . 
ரெண்டு பஞ்சாதிக்குமேல் பத்தொன்பது பதங்களைக் கொண்டது . 

देवा वै यद्यज्ञेऽकुर्वत तदसुरा अकुर्वत ते देवा अदाभ्ये 
छन्दासि सर्वनानि समस्थापयन्ततो देवा अभवन्परासुरा यस्यैवं 
विदुषोऽदाभ्यो गृह्यते भवत्यात्मना पराऽस्य भ्रातृव्यो भवति यद्वै 
देवा असुरानदाभ्येनादम्नुवन्तददाभ्यस्यादाभ्यत्वं य एवं वेद 
दभ्नोत्येव भ्रातृव्यं नैनं भ्रातृव्यो दभ्नोति [ ३४ ] एषा वै प्रजाप 
तेरतिमोक्षिणी नाम तनूर्यददाभ्य उपनद्धस्य गृह्णात्यतिमुक्त्या 
अति पाप्मानं भ्रातृव्यं मुच्यते य एवं वेद नन्ति वा एतत्सोमं 
यदभिषुण्वन्ति सोमे हन्यमाने यज्ञो हन्यते यज्ञे यजमानो ब्रह्म 
वादिनी वदन्ति किं तद्यज्ञे यजमानः कुरुते येन जीवन्त्सुवर्ग 
लोकमेतीति जीवग्रहो वा एष यददाभ्योऽनभिषुतस्य गृह्णाति 
जीवन्तमेवैन सुवर्ग लोकं गमयति वि वा एतद्यज्ञं छिन्दन्ति 
यददाभ्ये सस्थापयन्त्य शूनपि सृजति यशस्य संतत्यै [ ३५ ] । 
दम्नोत्यनभिषुतस्य गृह्णात्येकानविशतिश्च ॥ ९ ॥ 
இதில் , அதாப்யம் என்னுஞ் சோமபாத்திரங் கூறப்படுகின்றது . 


ஆதாப்யக் கிரகத்தை விதிக்கின்றது . 

STITLDEST - 1 
देवा वै यद्यशेऽकुर्वत तदसुरा अकुर्वत ते देवा अदाभ्ये छन्दासि सव . 
नानि समस्थापयन्ततो देवा अभवन्पराऽसुरा यस्यैवं विदुषोऽदाम्यो 
गृह्यते भवत्यात्मना पराऽस्य भ्रातृव्यो भवति । 

என்பது , 


438 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 

( அதாப்பம் 


உரை . 


பொறாமையால் , தேவர்கள் அநுட்டித்த எக்ஞங்களை யெல்லாம் அசு 
ரர்களுஞ் செய்துவந்தனர் . அதைக்கண்ட தேவர்கள் அசுரர்களை வஞ்சிக்க 
விரும்பி , காயத்திரி , திரிஷ்டுப் , சகதி என்னும் மூன்று சந்தங்களால் உண் 
டாகத்தக்க மூன்று சவனங்களை ( மும்முறை சோமரசம் பிழிவதையும் 
அதாப்யக் கிரகத்தில் முடித்துவிட்டனர் . இதிற் செய்யவேண்டியதோ , 
மூன்று மந்திரங்களால் மூன்று சோமக்கொடித் துண்டுகளை வேறேயெடுத்து 
வைத்தலாம் . இதனால் , தேவர்கட்கும் வெற்றியும் அசுரர்கட்குக் தோல்வியும் 
உண்டாயிற்று . ஆதலின் , இதை அறிந்து அதாப்யக் கிரகத்தைக் கிரசிப்ப 
வனுக்கு வெற்றியும் பகைவருக்குக் தோல்வியும் உண்டாகின்றது என்பது . 


விரித்துரைத்தலாற் புகழ்கின்றது . 

பிராமணம் -2 
us at earrier FrETTFHZTraTrar¥ TFTE ] | 


என்பது . 


உரை . 


தேவர்கள் அசுரர்களை எதனால் துன்புறுத்தினார்களோ , தான் இயற் 
கையில் எதனால் துன்புறுத்தப்படாததோ , அது அ தாபயம் என்பதாம் , 


தை யுணர்ந் தவனைப் புகழ்கின்றது . 

பிராமணம் --- 3 
य एवं वेद दभ्नोत्येव भ्रातृव्यं नैनं भ्रातृव्यो नोति । 


என்பது , 


உரை. 


இவனைத் தம்பனஞ் 


இத்தன்மை யுணர்ந்தவனுடைய பகைவன் 
செய்யமாட்டான் என்பது . 


அதாப்யக் கிரகத்திற்குக் காலத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -4 
4 4à Gift fanifer git at đaizz4 THE = TEIN - 
பூரம் 


என்பது , 


சோம யாகப் பிராமணம் 


439 


பிர-6 , அநு -9 ) 
கிரகம் ) 


உரை . 


இது , பிரசாபதியை , பாவத்தினின்றும் அதிசயமாய் விடுவிக்குங் கிரக 
மாம் . இது , அதி மோக்ஷவடிவமானது . இது , துணியாற் கட்டிவைத்திருந்த 
சோமத்தை விடுவித்தற் பொருட்டுக் கிரகிக்கப் படுகின்றது . அதாவது , 
வண்டியிலிருந்து இறக்கிய சோமம் பிழியும் பலகைகளின் மேல்வைக்கப்பட் 
டிருக்கின்றது . அச் சோமத்தை உபாம்சுக் கிரகிக்கும்போது அவிழ்த்து 

இந்திராயத்வா என்றது முதலிய மந்திரங்களால் சோமம் அளக்கப்படு 
கின்றது . அவிழ்ப்பதற்கு முன்னேயே - அதாப்யக் கிரகத்தைக் கிரகித்தல் 
வேண்டும் என்பது . 


தை யுணர்ந்தவனைப் புகழ்கின்றது . 

பிராமணம் - 5 
अति पाप्मानं भ्रातृव्यं मुच्यते य एवं वेद । 


3 ! னபது 


உரை. 
இவ் வாறு ணர் தல் , பாவியாகிய பகைவராற் செய்யப்படும் துன்பங்களி 
லிருந்து விடுவிக்கின்றது என்பது , 


அதாட்யம் என்பது சோமத்தினும் வேறாகிய ஒரு பொருள் என்கின்றது . 

பிராமணம் -6 
प्रन्ति वा एतत्सोमं यभिषुण्वन्ति सोमे हन्यमाने यज्ञोहन्यते यज्ञे यजमाना 
ब्रह्मवादिनो वदन्ति किं तद्यझे यजमानः कुरुते येन जीवन्सुवर्ग लोक 
मंतीति जीवनही वा एष यददाभ्योऽनभिषुतस्य गृह्णाति जीवन्तमेवैन 
सुवर्ग लोकं गमयति । 


ன் 


. 


உரை, 


இடித்துப் பிழிவதால் சோமங் கொல்லப்பட்டதாகின்றது .. 

சோமங் 
கொல்லப்படில் எகஞமுங் கொல்லப்பட்டதாகும் . ஆகவே , எசமானனுங் 
கொல்லப்படுகின் முன் என்றிவ்வாறு பிரவாதிகள் ஆராய்ந்து கொண்டு 
கொல்லாமல் உயிரு... னிருக்கும் கிரகம் அதாரியக் கிரகம் எனக் 
பிடித்தனர் . ஆதலின் , இடித்துப் பிழியாமற் கிரகிக்கப்படும் இவ்வதாப்யக் 
கிரகத்தைக் கிரகிப்பவன் உயிருடனே சுவர்க்கத்தை யடையச் செய்கின் 
றான் என்பது , 


கண்டு 


440 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -5 

( அம்சுகி 


அதாப்யக் கிரகத்தை , ( சோமக் கொடித்துண்டை. ) அலசுவதற்குக் 
காரணமான சவனங்கள் மூன்றிலுமுள்ள மிகுந்த சோமரசம் பிழிவதிற்கலந்து 
விடல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -7 
वि वा एतद्यज्ञ छिन्दन्ति यददाभ्ये सस्थापयन्त्य शूनपि सृजति यज्ञस्य 
संतत्यै । 


என்பது , 


உரை. 


அசுரர்களை வஞ்சித்தற் பொருட்டு , “ வஸவஸ்க்வா என்றது முத 
லிய மர் திரங்களால் சோமக்கொடித் துண்டுகள் மூன்றையும் வேறுபடுத்துவ 
தாகிய சவனத்திரய ( சமாபன ) ஞ் செய்தனர் . அதைப்போல் பிறராலுஞ் 
செய்யப்படில் அவைகளின் கலப்பின்றி உபாம்சு , அந்தர்யாம முதலான 
வைகளின் அநுட்டானஞ் செய்தலின் எச்ஞம் இடையில் கெடும் ஆதலின் , 
வேறுபடுத்திய சோமக்கொடித் துண்டுகளை சோமரசம் பிழிவதிற் கலந்து 
விடல் வேண்டும் . இது , எக்ஞந் தொடர்ந்து நடந்தேறுவதன் பொருட் 
டாம் என்பது . 

ஒன்பதாவது அநுவாகம் 

முற்றிற்று . 


* 


ஆறாங்காண்டம் ஆறாம் பிரபாடகம் 

பத்தாவது அநுவாகம் 
அம்சுக்கிரகத்தைக் கூறும் பிராமணங்கள் 
இரண்டு பஞ்சாதிக்கு மேல் இருபது பாதங்களைக் கொண்டது . 

देवा वै प्रबाहुग्ग्रहानगृह्णत स एतं प्रजापतिर शुर्मपश्यत्तमगृ 
हृत तेन वै स आर्नोद्यस्यैवं विदुषोऽशुर्गृह्यत ऋध्नोत्येव सक 
दमिषुतस्य गृह्णाति सकृद्धि स तेनाऽऽर्नोन्मनसा गृह्णाति मन 
इव हि प्रजापतिः प्रजापतेराप्त्या औदुम्बरेण गृह्णात्यूर्वा उदुम्बर 
ऊर्जमेवार्य रुन्धे चतुस्स्रक्ति भवति दिक्षु [ ३६ ] एव प्रति तिष्ठति 
यो वा अशोरायतनं वेदाऽऽयतनवान्भवति वामदेव्यमिति साम 


- 


- 


சோம யாகப் பிராமணம் 


441 


பிர -6 , அநு -10 ) 
கிரகம் ) 


तद्वा अस्याऽऽयतनं मनसा गायमानो गृह्णात्यायतनवानेव भवति 
यदध्वर्युर शुं गृह्णन्नार्धयेदुभाभ्यां नयंताध्वर्यवे च यजमानाय 
च यदर्धयेदुभाभ्यामृध्येतानवानं गृह्णाति सैवास्यर्धिहिरण्यमभि 
व्यनित्यमृतं वै हिरण्यमायुः प्राण आयुषैवामृतममि धिनोति शत 
मानं भवति शतायुः पुरुषश्शतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रति तिष्ठति 
[ o ] || 
fe 
|| || 


இதில் , அம்சு என்னுங்கிரகங் கூறப்படுகின்றது . 


அம்சுக்கிரகத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் - 1 
देवा वै प्रबाहुग्ग्रहानगृह्णत स एतं प्रजापतिर शुमपश्यत्तमगृह्णीत तेन वै 
स आर्नोद्यस्यैवं विदुषोऽशुह्यत ऋनोत्येव । 

என்பது 


உரை. 


தேவர்கள் ஒத்த இயல்புடைய கிரகங்களைக் கிரகித்தனர் . பிரசாபதி , 
விலக்ஷணமாகிய அம்சுக்கிரகத்தைக் கண்டுபிடித்துக் கிரகித்து நிறைந்த 
சம்பத்தை யடைந்தனன் . ஆதலின் , அம்சுக்கிரகத்தைக் கிரகிப்பவன் 
நிறைந்த சம்பத்தை யடைகின்றான் என்பது . 


இது ஏனைய கிரகங்களினும் விலக்ஷணமானதென்று முறையாய்த் தெரிவித்து , 
இரசம் பிழிதலில் ஆவிருத்தி இல்லையென்று விதிக்கின்றது . 

பிராமணம் -2 
सकृदभिषुतस्य गृह्णाति सकृद्धि स तेनाऽऽनोत् । 


என்பது . 


உரை . 


ஒரு முறை இடித்துப் பிழிந்து கிரகித்தல் வேண்டும் ஏனையவைகளைப் 
போல் எட்டு முறையன்று . பிரசாபதி , ஒரு முறையே பிழிந்து சம்பத்தை 
யடைந்தனன் என்பது , 


56 


442 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 


( அம்சுக் 


கிரகிக்கும் மந்திரத்தை ஓதுவதை நீக்குதற்கு மானசமாய் அஙசந்தானஞ் 

செய்வதை விதிக்கின்றது . 

பிராமணம் -3 
मनसा गृह्णाति मन इव हि प्रजापतिः प्रजापतेराप्त्यै । 


என்பது . 


உரை . 


தில் நினைத்துக்கொண்டு கிரகிக்கின்றான் . மனத்தினாற் சங்கற்பித்து 
பிரமன் உலகைப் படைத்தனன் . ஆதலின் மனமே பிரசாபதியாம் மனத்தில் 
நினைத்துக் கிரகிக்கில் பிரசாபதியை யடைகின்றான் என்பது . 

. 


கிரகிக்கும் பாத்திரத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் - 4 
औदुम्बरेण गृह्णात्यूर्वा उदुम्बर ऊर्जमेवाव रुन्धे । 


என்பது , 


உரை . 


அத்தி மரத்தாற்செய்த பாத்திரத்திற் கிரகித்தல் வேண்டும் அத்திமரம் 
ரசமாம் ஆதலின் இரசத்தையடைகின்றான் என்பது . 


பாத்திரத்தின் வடிவை விதிக்கின்றது . 

பிராமணம் - 5 
चतुस्त्रक्ति भवति दिवेव प्रति तिष्ठति । 


என்பது . 


உரை. 


நான்கு மூலைகளையுடையதாயிருத்தல் வேண்டும் இதனால் , நான்கு திக் 
குக்களிலும் பெருமையை யடைகின்றான் என்பது . 


வாமதேவரால் காணப்பெற்ற , " கயா நர்சித்ர " என்பது முதலிய இருக்கி 
லுண்டாகிய சாம மறைப்பாடங் கிரகணமந்திரம் என்கின்றது . 

பிராமணம் -- 6 
यो वा अशोरायतनं वेदाऽऽयतनवान्भवति वामदेव्यमिति साम तद्वा 
अस्याऽऽयतनं मनसा गायमानो गृह्णात्यायतनवानेव भवति । 

என்பது 


சோம யாகப் பிராமணம் 


443 


பிர -6 , அநு -10 ) 
கிரகம் ) 


உரை . 
அம்சுக்கிரகத்தின் இடம் வாமதேவ்யமென்னுஞ் சாமப்பாடல் என்று 
உணர்ந்தவன் கிருகத்தை யடைகின்றான் . வாமதேவ்யமென்னும் சாமத்தை 
மனத்தில் நினைத்துக்கொண்டு அம்சுக்கிரகத்தைக் கிரகிப்பவன் 
யடைகின்றான் என்பது . 


வீட்டை 


கிரகிக்கும்போது மூச்சு விடக்கூடாதென விதிக்கின்றது . 

பிராமணம் --- 7 
यध्वर्युर शुं गृह्णन्नार्धयेदुभाभ्यां नर्थताध्वर्यवे च यजमानाय च यदर्धये 
दुभाभ्यामृध्येतानवानं गृह्णाति सैवास्यधिः । 

என்பது 


உரை . 


அம்சுக்கிரகத்தைக் கிரகிக்கும்போது அத்வரியு சம்பத்தைச் செய்யா 
( மூச்சு ) விடில் , அத்துவரியுவிற்கும் எசமானனுக்கும் சம்பத்து இல்லாத 
தாய்விடும் . அத்வரியுவிற்கும் எசமானனுக்கும் சம்பத்தை யுண்டாக்கவேண் 
டிலோ , மூச்சுவிடாமற் கிரகித்தல்வேண்டும் . இதுவே , அம்சுவின் சம்பத் 
தாம் என்பது . 


ஒருவாறு மூச்சுவிடிலோ, அக்குற்ற நீக்குதற்பொருட்டுக் கூறுகின்றது . 

பிராமணம் -8 
हिरण्यमभि व्यनित्यमृतं वै हिरण्यमायुः प्राण आयुषवामृतमभि पिनोति । 


என்பது . 


உரை, 


பொன்னை மூக்கிற்கு நேரில்வைத்து அதன்மேல் மூச்சு விடுவானாக . 
பொன் அமுதமாதலின் ஆயுள் பிராணன் அதை பொன் மிகக் களிப்படை 
விக்கின்றது என்பது . 


பொன் இவ்வளவென்று விதிக்கின்றது . 

பிராமணம் - 9 
शतमानं भवति शतायुः पुरुषश्शतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रति तिष्ठति ॥ 


என்பது 


444 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -6 

( சோடசிக் 


உரை . 


நூறு வராகனிடை பொன்னிருத்தல் வேண்டும் . நூறு வய துடைய 
வன் மனிதன் . நூறு இந்திரியம் . அதாவது , பத்து இந்திரியங்களும் தனித் 
தனி பத்துப்பத்து நாடிகளிற் செல்லுதலின் என்க . ஆதலின் , ஆயுளை இந்தி 
ரியத்தில் நிறுத்துகின்றது என்பது . 

பத்தாம் அநுவாகம் 
முற்றிற்று . 


ஆருங்காண்டம் ஆறாம் பிரபாடகம் 

பதினோராவது அநுவாகம் 


சோடசிக் கிரகத்தைக் கூறும் பிராமணங்கள் . 


ஐந்து பஞ்சாதிக்குமேல் நாற்பத்தேழ பதங்களைக் கொண்டது . 


प्रजापतिर्देवभ्यो यज्ञान्व्यादिशत्स रिरिचानोऽमन्यत स 
यज्ञाना षोडशधेन्द्रियं वीथमात्मानममि समक्खिदत्तत्षोडश्य 
भवन्न वै षोडशी नाम यज्ञोऽस्ति यद्वाव षोडश स्तोत्र षोडश 
शस्त्रं तेनं षोडशी तत्पोडशिनष्पोडशित्वं यत्षोडशी गृह्यत 
इन्द्रियमेव तद्वीय यजमान आत्मन्धत्ते देवेभ्यो वै सुवर्गों लोकः 
[ ३८ ] न प्राभवत्त एतषोडशिनमपश्यन्तमगृहृत ततो वै तेभ्य 
स्सुवर्गो लोकः प्राभवद्यत्षोडशी गृह्यते सुवर्गस्य लोकस्याभिजित्या 
इन्द्रो वै देवानामानुजावर आसीत्स प्रजापतिमुपांधावत्ता एत 
पौडशिनं प्रायच्छत्तमगृह्णीत ततो वै सोऽयं देवतानां पर्यैद्यस्यैवं 
विदुषष्षोडशी गृह्यते [ ३ ९ ] अग्रमेव समानानां पर्यंति प्रात 
स्सवने गृह्णाति वज्रो वै षोडशी वज्रः प्रातस्सवन स्वादेवैनं 
योनेर्निगृहात सर्वनेसवनेऽभि गृह्णाति सर्वनात्सवनादेवैनं प्रजन 


19-6 , 7-11 ] 


சோம யாகப் பிராமணம் 


445 


BJio ) 


- 


- 


यति तृतीयसवने पशुकामस्य गृह्णीयाद्वजो वै षोडशी पशस्तृती 
यसवनं वजेणैवास्मै तृतीयसवनात्पशन रुन्धे नोक्थ्ये गह्णीया 
त्प्रजा वै पशवं उक्थानि यदुक्थ्ये [ ४० ] गृह्णीयात्प्र॒जां पशूनस्य 
निर्दहेदतिरात्रे पशुकामस्य गृह्णीयाद्वजो वै षोडशी वजेणैवास्मै 
पशनवरुध्य रात्रियोपरिष्टाच्छमयत्यप्यग्निष्टोमे राजन्यस्य गृह्णी 
याद्वयावृत्कामो हि राजन्यो यजते साह्न एवास्मै वजं गृह्णाति स 
एनं वज्रो भूत्या इन्धे निवी दहत्येकविश्श स्तोत्रं भवति प्रति 
ष्ठित्यै हरिवच्छस्थत इन्द्रस्य प्रियं धाम [ ४१ ] उपाऽऽमोति कनी 
या सि वै देवेषु छन्दास्यासळ्यायाश्स्यसुरेषु ते देवाः कनीयसा 
छन्दसा ज्यायश्छन्दोऽभि व्यंश सन्ततो वै तेऽसुराणां लोकम 
वृञ्जत यत्कनीयसा छन्दसा ज्यायश्छन्दोऽमि विश सति भ्रात 
व्यस्यैव तल्लोकं वृक्ते षडक्षराण्यति रेचयन्ति षड्वा ऋतर्व 
ऋतूनेव प्रीणाति चत्वारि पूर्वाण्यत्र कल्पयन्ति [ ४२ ] चतुष्पद 
एव पशूनव रुन्धे द्वे उत्तरे द्विपद एवाव॑ रुन्धेऽनुष्टुभमभि संपा 
दयन्ति वाग्वा अनुष्टुप्तस्मात्प्राणानां वागुत्तमा समयाविषिते 
सूर्ये षोडशिनस्स्तोत्रमुपाकरोत्येतस्मिन्वै लोक इन्द्रो वृत्रमह 
न्त्साक्षादेव वर्जू भ्रातृव्याय प्रहरत्यरुणपिशङ्गोऽयो दक्षिणैतद्वै 
वजूस्य रूप समृद्धयै [ ४३ ] ॥ लोको विदुषषोडशी गृह्यते 
यदुक्थ्ये धाम कल्पयन्ति सप्तचत्वारिशच ॥ ११ ॥ 


446 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டர் . 

( சோடசிக் 
தலைப்புச் சொற்களைக்கொண்ட அநுவாகத் தொகை : 

सुवर्गाय यदाक्षिणानि समिष्टयजूष्यवभृथयजू षि स्फ्येन 
प्रजापतिरिन्द्रो नन्ति देवा वा इन्द्रियं देवा वा अदाभ्ये 
देवा वै प्रवाहुक्प्रजापतिस्स रिरिचानस्सयज्ञाना षोडशधैका 

T || ?? || 
தலைப்புச் சொற்களைக்கொண்ட பஞ்சாதிகளின் தொ 

सुवर्गाय यजति प्रजास्सौम्येनं गृह्णीयात्प्रत्यञ्च गृह्णीयात्प्रजा 
புரி Tiff * 77 || 8 || 


தாகை 


இதில் , சோடசி என்னுங் கிரகம் விதிக்கப்படுகின்றது . 


அதை விதித்தல் . 

பிராமணம் -1 
प्रजापतिर्देवभ्यो यज्ञान्व्यादिशत्स रिरिचानोऽमन्यत स यज्ञानाषोडश 
धेन्द्रियं वीर्यमात्मानमभि समक्खिदत्तत्षोडश्यभवन्न वै षोडशी नाम 
यज्ञोऽस्ति यद्वाव षोडश स्तोत्र षोडश शस्त्रं तेन षोडशी तत्षोड 
शिनषोडशित्वं यत्षांडशी गृह्यत इन्द्रियमेव तीर्थ यजमान आत्म 
FI | 


எனபது 


உரை . 


என 


பிரசாபதி , தேவர்கட்கு எக்ஞத்தை பங்கிட்டுக் கொடுத்துவிட்டு 
தனக்குப் பயன் ஒன்றுமே யிலாமையின் யான் வணாள் எண்ணிக் 
கொண்டனன் , பிறகு , தனக்கு எல்லா எக்ஞங்களின் சம்பந்தமாகிய இந்தி 
ரிய வன்மையை பதினாறுவகைப்படுத்திக்கொண்டு சாந்தமாயினன் . அவ் 
வன்மையே சோடசி என்னும் எக்ஞமாயிற்று . அது , சோம யாகத்தினும் 
வேறாகிய ஒரு புதியயாகமல்ல இதில் , பதினாறு சஸ்திரங்களும் , பதினாறு 
துதிகளும் இருத்தலின் சோடசி எனப்பட்டது . இவ்வாறு , சோடசியைக் 
கிரகிப்பவன் , எசமானனுடைய ஆன்மாவில் இந்திரிய வன்மையை நிலைக்க 
வைக்கின்றான் என்பது . 


97-1 ), அது -11 ) 


சோம யாகப் பிராமணம் 


447 


கிரகம் ) 


மற்றொரு வகையால் சோடசியைப் புகழ்கின்றது . 

பிராமணம் -2 
देवेभ्यो वै सुवर्गों लोको न प्राभवत्त एतषोडशिनमपश्यन्तमगृह्णत ततो 
वै तेभ्यस्सुवर्गों लोकः प्राभवद्यत्षोडशी गृह्यते सुवर्गस्य लोकस्याभि 


I 


என்பது . 


உரை. 


தேவர்கட்கு சுவர்க்கம் வசப்பட வில்லை . பிறகு இச் சோடசியைக் 
கண்டுபிடித்துக் கிரகித்து சுவர்க்கத்தை தம் வசம்படுத்தினர் . ஆதலின் , 
சுவர்க்கலோகம் தன் வசமா தற்பொருட்டு சோட்சியைக் கிரகிக்கின்றான் 


என்பது . 


மீண்டும் மற்றொரு வகையாற் புகழ்கின்றது . 

பிராமணம்- 3 
इन्द्रो वै देवानामानुजावर आसीत्ल प्रजापतिमुपाधावत्तस्मा एत षोड 
शिनं प्रायच्छत्तमगहीत ततो वै सोऽयं देवतानां पर्यैद्यस्यैवं विदुषः 
षोडशी गृह्यतेऽग्रमेव समानानां पर्येति । 


என்பது 


உரை 


இந்திரன் , தேவர்களுக்குள் மிகத் தாழ்ந்தவனாயிருந்தனன் . பிறகு , 
அவன் பிரசாபதியை யடைந்தனன் . பிரசாபதி , அவனுக்கு இச் சோட்சி 
யைக் கொடுத்தனர் . இந்திரன் , இச் சோடசியைக் கிரகித்து தேவர்களுக் 
குள் மிகச்சிறந்தோனாயினன் . ஆதலின் , இத்தன்மையை யுணர்ந்து சோட 
சியைக் கிரகிப்பவன் தன்னைப்போன்றோர்களுக்குள் மிகச் சிறப்புடையவ 
னாகின்றான் என்பது . 


காலத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -4 
प्रातस्सवने गृह्णाति वज्रो वै षोडशी वनः प्रातस्वन ५ स्वादेवैनं योने 
निर्गृह्णाति । 

என்பது 


448 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -6 

( சோடசிக் 


உரை . 


பிராதசவனமும் சோடசியும் வேண்டா தவைகளை விலக்கலின் வச்சி 
ரங்களாம் . ஆதலின் , பிராதசவனத்தில் சோட.சியைக் கிரகிக்கில் 
காரணத்திலேயே கிரகித்ததாகின்றது என்பது . 


தனது 


மற்றொரு பக்ஷத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் - 5 
सक्नेसवनेऽभि गृह्णाति सवनात्सवनादेवनं प्रजनयति । 


என்பது . 


உரை 


ஒவ்வொரு சவனத்திலும் இது கிரகிக்கப்படுகின்றது . ஒவ்வொன்றி 
லும் இதை உண்டாக்குகின்றான் என்பது . 


நித்தியமாய் விதித்ததற்கு காமியத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -- 6 
तृतीयसवने पशुकामस्य गृह्णीयाद्वज्रो वै षोडशी पशवस्तृतीयसवनं वजे 
वास्मै तृतीयसवनात्पशूनव रुन्धे । 

என்பது . 


உரை . 


பசுவை விரும்பியவன் , மூன்றாஞ் சவனத்தில் இச் சோடசியைக் கிர 
கித்தல்வேண்டும் . கிரகிக்கில் , சோடசி வச்சிரமாதலின் , மூன்றாஞ் சவன 
மாகிய பசுக்கள் வச்சிரத்தால் அடையப்படுகின்றன என்பது . இங்கு , கருங் 
காலி மரம்யூபமாம் அதுவே வீரியத்தை விரும்பியவனுக்கு காமியமானது 
போல் என்பதை யுணர்க . 


உக்த்தியக் கிருதுவிலும் , வேறு சாகைப்படி சோடசிக்கிரகம் உண்டு 

என்பதை விலக்குகின்றது . 

பிராமணம் -7 
नोक्थ्ये गृह्णीयात्प्रजा वै पशव उक्थानि यदुक्थ्ये गृह्णीयात्प्रजां पशूनस्य 
II 


என்பது . 


சோம யாகப் பிராமணம் 


பிர -6 , அநு -11 ) 
சோடசீக்கிரகம் ) 


449 


உரை . 


உக்த்யக் கிருதுவிலுள்ள சஸ்திரங்கள் பசுக்களாமாதலின் , சோடசி 
யாகிய வச்சிரத்தால் தரிக்கப்படும் . ஆதலின் , உக்த்யத்தில் சோடசியைக் 
கிரகித்தல் கூடாது என்பது . 


சோடசிக் கிருது வில்போல் , அதிராத்திரிக் கிருதுவிலும் காமியக் 

கிரகத்தை விதிக்கின்றது . 

பிராமணம்- S 
अनिरात्रे पशुकामत्य गृह्णीयाद्वज्रो वै षोडशी वजेणधास्सै पशूनवरुध्य 
रात्रियोपरिणाच्छमयति । 

என்பது , 


உரை . 


அதிராத்திரியில் பசுவை விரும்பியவன் சோட்சியைக் கிரகித்தல்வேண் 
டும் . வர்சிரமாகிய சோடசியால் பசுக்கள் தடைப்படினும் கேடொன்று 
மில்லை . சோடசிக்கிரக சஸ்திரம் மேலே அநுட்டிக்கப்படுவதால் , ராத்தி 
என்பதால் குறிப்பிட்ட சஸ்திரக் கூட்டங்களால் அது சாந்தமாகின்றது . 
ஏனைய அதிராத்திரிகளில் சோடசிக்கிரகம் இல்லை என்பது . 


அதிகாரி விசேடணத்தால் கிரகத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -9 
अप्यग्निष्टोमे राजन्यस्य गृह्णीयाझ्यावृत्कामो हि राजन्यो यजते । 

என்பது , 
உரை . 
பன்னிரண்டு துதிகளுடனும் , சஸ்திரங்களுடனுங் கூடியது அக்கினிஷ் 
டோமமாம் . அதில் , அரசன் அந்தண வணிகர்களினும் மேம்பாட்டை 
யடைய விரும்பி யாகஞ்செய்தலின் அவன் அதில் கிரகித்தல் கூடும் என்பது . 
து மூவருணத்தார்கட்கும் பொதுவாகிய கிருதுவாம் என்பது ,. 


இதில் , சோடசிக்கிரகத் தோத்திரத்திற்கு இருபத்தொரு ஸ்தோமம் 

என்னுக் துதியை விதிக்கின்றது . 

பிராமணம் -10 
एवास्मै वज्रं गृह्णाति स एनं वनो भूत्या इन्धे निर्वा दहत्येकवि शर 
स्तोत्रं भवति प्रतिष्ठित्यै । 

என்பது . 


57 


450 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -6 


சோடசிக்கிரகம் 


உரை. 


ஒரு நாளிற் செய்யுஞ் சோமயாகத்தில் , எசமானன் பொருட்டு சோட்சி 
யாகிய வச்சிரத்தைக் அத்வரியு கிரகிக்கின்றான் . அது பகைவனைக்கொல்வ 
தன் பொருட்டாமாயினும் , எசமானனுடைய ஐசுவரியத்தின் பொருட் 
டும் விளங்குகின்றது . இனி , பிரயோக வல்லமையின்மையால் இவ் வெச 
மானனையே சுடினுஞ்சுடும் . ஆதலின் , பக்ஷத்தில் சுடு தலை நீக்குதற்கும் , எச 
மானனுடைய நிலையின் பொருட்டும் இருபத்தொரு முறைத் துதிகள் தேட 
வேண்டும் . அது , " அஸாவிசோம என்பது முதலியது முதலாவதாகவும் , 
இந்திரமித்தர் என்பது முதலியது இரண்டாவதாகவும் , " ஆதிஷ்ட ) 
என்பது முதலியது. மூன்றாவதாகவும் இச்சோடசியில் துதிக்கப்படுகின்றன 
இம்மூன்று இருக்குக்களாய் துதியை மும்முறை திருப்புவதால் இருபத் 
தொரு ஸ்தோமமாகச் செய்தல் வேண்டும் என்பது . 


11 


சோடசியின் சஸ்திரத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -11 
हरिवच्छस्यत इन्द्रस्य प्रियं धामोपाऽऽप्नोति । 


என்பது 


உரை . 


11 


இந்திரமித்தரீவஹத என்பது முதலிய இருக்குக்களில் ஹரி 
என்னுஞ் சொல் மிகுதியாயிருத்தலின் ஹரிவச்சஸ்திரமாம் . அதனால் , அத் 
தகைய சஸ்திரமென்னுந் துதிவிசேடத்தால் இந்திரனைப் பிரியப்படுத்தில் 
இந்திரலோகத்தை அடைகின்றான் என்பது . 


பல் வேறுவகைச் சந்தங்களையுடைய இருக்குக்களைச் சேர்த்தலால் வரு 
வது விகரணம் எனவும் , உள்ளவாறே இருப்பது அவிகரணம் எனவும் சஸ் 
திரம் இருதிறப்படும் . அவற்றுள் , விகரணம் என்னுஞ் சஸ்திர வகையை 
விதிக்கின்றது . 

பிராமணம் -12 
कनीयासि वै देवेषु छन्दास्यासळ्यायास्यसुरेषु ते देवाः कनीयसा 
छन्दसा ज्यायश्छन्दोऽभि व्यशसन्ततो वै तेऽसुराणां लोकमवृक्षत 
यत्कनीयसा छन्दसा ज्यायश्छन्दोऽभि विश सति भ्रातृव्यस्यैव तल्लोकं 


என்பது . 


சோம யாகப் பிராமணம் 


பிர -6 , அது-11 ) 
சோடசீக்கிரகம் ) 


451 


உரை . 


எ 


இச்சஸ்திரத்தில் , மூன்று காயத்திரிச் சந்தங்களும் , இரண்டு பத்திச் 
சந்தங்களும் , உஷ்ணிக் பிருகத் என்னுஞ் சந்தங்களும் இருக்கின்றன . இவற் 
றுள் , காயத்திரி இருபத்துநான்கு எழுத்துக்களைக்கொண்டது . உஷ்ணிக் 
இருபத்தெட் டெழுத்துக்களைக்கொண்டது . இவ்விரண்டும் குறைந்த எழுத் 
துக்கொண்டதால் தேவச் சந்தங்களாகின்றன. ஏனைய , பந்திச்சந்தம் நாற் 

ழுத்துக்களையும் , பிருகத் முப்பத்தாறு எழுத்துக்களையுங் கொண்ட 
வைகளாமா தலின் மிகுந்த எழுத்துக்களைக் கொண்டவைகளாயிற்று . ஆத 
லின் இவை அசுரச்சந்தங்களாம் . இவைகளை காயத்திரியின் முதற்பாதத்தை . 
பந்திச்சந்தத்தின் முதற்பாதத்தோடு சேர்த்து பாதி இருக்கைத் தேடிக் 
கொள்ளல் வேண்டும் . இவ்வாறே , இரண்டாம்பா தம் மூன்றாம் பாதங்களை 
யுஞ்சேர்த்து மீண்டும் இரண்டு பாதி இருக்குக்களைத் தேடல்வேண்டும் . பந் 
திச் சந்தத்தில் மீந்த பாதமிரண்டையுஞ் சேர்த்து பாதி இருக்காக்கி முடி. 
வில் பிரணவமோதுக . இவ்வாறு , நான்கு பாதி இருக்குக்களால் இரண்டு 
அநுஷ்டுப் ஆகிவிடுகிறது . இவ்வாறே ஏனையவைகளையுஞ் சேர்த்துக்கொள்க . 
இவ்வாறு பாகுபடுத்திக்கொள்ளில் அசுரலோக மடையாததுடன் பகைவ 
ருடைய இடத்தையுங் கெடுக்கின்றான் என்பது . 


எண்ணிக்கைகள் வேறென்னுங் கருத்தைக்கொண்டு விஹரணத்தைக் 

காட்டுகின்றது . 

பிராமணம் -13 
षडक्षराण्यति रेचयन्ति षड्वा ऋतव ऋतूनेव प्रीणाति चत्वारि पूर्वाण्यव 
कल्पयन्ति चतुष्पद एव पशूनव रुन्धे द्वे उत्तरे द्विपद एवाव रुन्धे । 


என்பது 


உரை . 
இருபத்தெட்டு எழுத்துக்களைக்கொண்டது சில இருக்கு , முப்பத் 
தெட்டு எழுத்துக்களைக் கொண்டன சில . முப்பது எழுத்துக்களைக் கொண் 
டன சில . இவற்றுள், முப்பத்தெட்டு எழுத்துக்களில் ஆறு எழுத்துக்களை 
மற்றொன்றுடன் சேர்க்கில் ஆறு இருதுக்களைப் பிரியப்படுத்துகின்றான் . 
அதாவது முன் இருக்கில் நான்கு எழுத்துக்களையும் ஈற்றிலுள்ள இருக்கில் 
இரண்டு எழுத்துக்களையுஞ் சேர்த்தலாம் . இவற்றுள்ளும் நான்கெழுத்தைச் 
சேர்த்தலால் நாற்காற் பிராணிகளான பசுக்களையடைகின்றான் . இரண் 
டெழுத்தைச் சேர்த்தலால் இருகாற் பிராணிகளையடைகின்றான் என்பது . 


452 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை - காண்டம்...) 

( சோடசிக்கிரகம் 


விகரணத்தின் பயனைக் கூறுகின்றது . 

பிராமணம் -14 
अनुष्टुभमभि संपादयन्ति वाग्वा अनुष्टुप्तस्मात्प्राणानां वागुत्तमा । 

என்பது 
உரை . 
அநுஷ்ப்ச் சந்தத்தையுந் தேடிக்கொள்கின்றது . அநுஷ்டுப்ச் சந்தம் 
வாக்காம் . ஆதலின் பிராணன் முதலானவைகளுக்குள் வாக்குச் சிறந்த 
தாம் என்பது , 


துதியின் உபாகரணத்திற்குக் காலத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் -15 
समयाविषिते सूर्य षोडशिनस्स्तोत्रमुपाकरोत्येतस्मिन्यै लोक इन्द्रो वृत्र 
महन्त्साक्षादेव वज्रं भ्रातृव्याय प्रहरति । 


என்பது . 


உரை . 


இந்திரன் , பாதிச் சூரியாத்தமனம்போதில் விருத்திரனைக் கொன்ற 
தால் , சூரியன் பாதி மறைந்தபோது சோட்சியின் துதிக்கு உபாகரணஞ் 
( தருப்பை கொடுத்துக் குறிப்புச் ) செய்தல்வேண்டும் . இதனால் , நேரே 
பகைவன்பொருட்டு, வச்சிரத்தை விடுக்கின்றவனாவன் என்பது , 


சோடசிக்குரிய தட்சிணையை விதிக்கின்றது . 

பிராமணம் -16 
गरुणपिशङ्गोऽश्वो दक्षिणैतद्वै वज्रस्य रूप ५ समृद्ध्यै ॥ 


என்பது . 


உரை . 


சிவப்புக்கலந்த மங்கல் நிறமுடைய குதிரை இதற்குத் தானங் கொடுத் 
தல் வேண்டும் . இது வச்சிரத்தின் நிறமா தலின் சம்பத்தின் பொருட்டா 
கின்றது என்பது . 

பதினோராவது அநுவாகம் 

முற்றிற்று . 


கிருஷ்ண எசுர்வேதத் தைத்திரீய சங்கிதையில் 

ஆறாங்காண்டம் 
முடிந்தது . 


சுப்ரமண்யோம் . சுப்ரமண்யோம் . சுப்ரமண்யோம் . 


